


கல்கி அறக்கட்டளை சொற்பொழிவுகள்‌ 1973-74 


தமிழ்‌ இதழ்கள்‌ 


ஆசிரியர்‌ 2 
GermGa 





சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடு 
1975 








சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌. தமிழ்த்துறை 
வெளியீடு : 


wat பதிப்பு-- 1975. 
16741 


© சென்னைப்‌ பல்க&ைஃ கழகம்‌ 


விலை ரூ. 10/- 


இரத்தினம்‌ அச்சகம்‌, 
சென்னை... 








The Kalki Endowment kectures 
1973-74 


A SURVEY OF THE TAMIL PRESS 





SOMALAY 





UNIVERSITY OF MADRAS 


1975 








பொருளடக்கம்‌ 


. ௮ணிந்துரை--துணைவேந்தர்‌ அவர்கள்‌ 


 முதற்பொழிவு 1 
இரண்டாம்‌ பொழிவு 39 
மூன்றாம்‌ பொழிவு 56 

பிற்சோக்கை 
I A Brief Survey of the Tamil Press i | 
II European Impact on Tamil Journalisna x 
11] Tamil Literary Journals ee 
IV செய்தித்தாள்கள்‌ XXi 
V பத்திராதிபர்களின்‌ தமிழ்த்தொண்டு XXX 
VI தமிழ்ப்‌ பததிரிகைகள்‌ Xxxvii 


VII கடந்த கால்‌ நூற்றாண்டுக்காலத்தில்‌ 
தமிழ்‌ இலக்கியப்‌ பத்திரிகைகளின்‌ 


தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 1 

VII தமிழில்‌ செய்தி இதழ்கள்‌ iW 

IX தகவல்‌ சாதனங்களில்‌ மொழிபெயர்ப்புச்‌ சிக்கல்‌ li 

X குழந்தைகளுக்குப்‌ பத்திரிகை oo xviii 
XI பேராசிரியர்‌ வையாபுரிப்‌ பிள்ளை அவர்களின்‌ 

கருத்து lxxi 

XII தமிழ்‌ ஏடுகள்‌ கணக்கிடும்‌ வகைகள்‌ lxxii 


XII சில பழைய இதழ்களைப்‌ பற்றிய விவரங்கள்‌ 15141 










































அணிந்துரை 
கல்கி அவர்கள்‌ இக்காலத்‌ தமிழ்‌ உரை௩டைக்கு, குறிப்பாக 
வரலாற்று நாவலுக்கு அருந்தொண்டாற்றிய!பெருந்தகை. தேசப்பற்று. 
மிக்கவர்‌. அவரது பேச்சில்‌ அறிவொளியும்‌ ௩கைச்சுவையும்‌ இழைக௩்‌ . 
தோடக்‌ கண்டோம்‌, . தமது எழுத்துவன்மையால்‌ தமிழ்த்தாய்‌. | 
பொலிவையும்‌ வலியையும்‌ மேலும்‌ வளர்த்தவர்‌ அவர்‌ அன்னாருடைய - 
நினைவாக, சென்னைப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ நிறுவப்பட்டுள்ள ட 
கட்டளையின்‌ சார்பில்‌ ஆண்டுதோறும்‌ தக்காரைக்கொண்டு சொற்‌ 
பொழிவுகள்‌ நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. இந்த வரிசையில்‌ 1974ஆம்‌ 
ஆண்டுக்கான கல்கி நினைவுச்‌ சொற்பொழிவுகளை, எழுத்துலகத்தோடு 
தொடர்பு கொண்டவரும்‌ கல்கி அவர்களோடு நெருங்கிப்‌ பழகியவருமான 
திரு. * சோமலெ? அவர்கள்‌ ஆற்றியுள்ளார்கள்‌. ; 





தமிழ்ப்‌ பத்திரிகைகளின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌, அப்‌ பத்திரி!" 
கைகள்‌ எந்த அளவிற்குத்‌ தமிழ்‌ நடையை உருவாக்கியுள்ளன, காலத்‌ 
திற்கும்‌ தேவைக்கும்‌ ஏற்ற அளவில்‌ தமிழ்நடையில்‌ எத்தகைய. 
மாற்றங்களை அவை மேற்கொண்டுள்ளன. என்பன போன்றவற்றை 
விரிவுரையாளர்‌ அவர்கள்‌ வகைப்படுத்திச்‌ சுவையுடன்‌ பேசி 
யுள்ளார்கள்‌. குறிப்பாக, கட்டுரை, கவிதை ஆகிய பல்வேறு துறை 
்‌ களிலும்‌ பலரை எழுதத்தூண்டிப்‌ பல இலக்கிய கர்த்தாக்கள்‌ தோன்று 
வதற்கு எந்த அளவிற்குப்‌ பத்திரிகைகள்‌ உதவியிருக்கின்றன என்‌ 
பதையும்‌, பொதுமக்களிடம்‌ படிக்கும்‌ ஆர்வத்தைத்‌ தூண்டி அரசியல்‌ 
பொருளாதார நுணுக்கங்களை அவர்கள்‌ எளிதில்‌ புரிந்து கொள்ளும்‌ 
வண்ணம்‌ பத்திரிகைகள்‌ ஆற்றிய தொண்டு எவ்வளவு அருமையான து 
என்பதையும்‌ இவ்வுரைகளில்‌ விளக்கியிருப்பதைக்‌ காண்கிறோம்‌. 


நாளிதழ்‌, வார இதழ்‌, மாத இதழ்‌ முதலான பலவகைப்பட்ட இதழ்‌ 
களோடு தொடர்புள்ள தமிழ்த்‌ தென்றல்‌ இரு. வி. ௧., இரு. ஜி. சுப்பிரமணிய 
ஐயர்‌, டாக்டர்‌ பி. வரதராஜுலு நாயுடு, பெரியார்‌ ஈ. வே. ரா., இரு. டி. எஸ்‌. 
சொக்கலிங்கம்‌, கல்கி உள்ளிட்ட பல எழுத்தாளர்கள்‌ ஆற்றிய அரும்‌ 
பணிகள்‌ “Gal அ ட ஒன அன்றியும்‌ இலக்கிய இதழ்கள்‌, 
ஆராய்ச்சி இதழ்கள்‌ , கவிதை இதழ்கள்‌, சமய இதழ்கள்‌, பொது அறிவு 
இதழ்கள்‌, திரட்டு இதழ்கள்‌ என்ற தலைப்புகளிலும்‌ தமிழ்‌ காட்டில்‌ ' 
பத்திரிகை உலகம்‌ ஆற்றிய தொண்டுகள்‌ ஆராயப்பெற்றுள்ளன. 
தமது ஆய்வின்‌ பயனாகத்‌ தோன்றிய சில கருத்துகளையும்‌ தேவை 
களையும்‌ ஆங்காங்கே வெளியிட்டு அனைவரையும்‌ சிந்திக்கத்‌ தூண்டி 
யிருக்கிறார்‌ திரு. £சோமலெ ”. 

பல்கலைக்கழகம்‌ மேற்கொண்டுள்ள திட்டப்படி நூல்‌ வடிவில்‌. 
இவ்வுரைக்கோவை இப்போது வெளியிடப்படுகிறது. இந்‌ நூலோடு 
துள்ள வுனுள்கு சில சேர்க்கைகள்‌ இறுதியில்‌ இணைக்கப்‌ 
; பட்டுள்ளன. தமிழ்‌ moor வரலாற்றில்‌. பத்திரிகைகளின்‌ பங்கு கணிச 
| மானது என்பது எல்லோரும்‌ ஓப்புக்கொள்ளக்கூடியது, ஆகவே தமிழ்‌ 
உரைநடை வரலாற்றை அறிய விரும்புவோருக்கு இக்‌ நூல்‌ மிக்க பயனை ' 
eee என நம்புகிறேன்‌. | 


சென்னை \ நெ. து: சுந்தரவடிவேலு 
த படமா > துணைவேந்தர்‌. 


7 
ச 
த 
3 y 
ஞ்‌ 









முதற்பொழிவு 

அன்புக்குரிய தலைவர்‌ அவர்களே! கல்கி அவர்களின்‌ அருமை 
மகன்‌ திரு. ராஜேந்திரன்‌ அவர்களே! உள்‌ நாட்டிலிருந்தும்‌ வெளி 
நாட்டிலிருந்தும்‌ வநதிருக்கும்‌ ஆராய்ச்சியாளர்களே, நண்பர்களே! 


அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌ நிகழ்த்துமாறு சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ என்னைக்‌ கேட்டுக்‌ கொண்டதறகாக, பல்கலைக்‌ 
கழகத்தாருக்கும்‌, ஆட்சிக்‌ குழுவினருக்கும்‌, அறக்கட்டளைச்‌ சொற்‌ 
பொழிவாளரைப்‌ பரிநதுரைக்கும்‌ குழுவிற்கும்‌, தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ 
டாகடர்‌ ந. சஞ்சீவி அவர்களுக்கும்‌ என்னுடைய நன்றியை 
முதற்கண்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


குறிப்பாக இந்த அறக்கட்டளைச்‌ சார்பில்‌ பேசுவதில்‌ மகிழ்ச்சி 
யடைகிறேன்‌. -: அதற்குக்‌ காரணம்‌ கல்கி அவர்கள்‌ என்பால்‌ 
பேரன்பு கொண்டிருந்தார்கள்‌. அவர்களுக்கும்‌ எனக்கும்‌ நெருங்கிய 
தொடர்பு இருந்தது. ‘sa’ இதழின்‌ சிறப்பு நிருபராக, . 
ஜவஹாலால்‌ நேருவுடன்‌ நான்‌ சீனாவுக்குச்‌ செல்ல வேண்டுமென்று 
அவர்‌ விரும்பினா. அவருக்குப்‌ பின்னா்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கத்தின்‌ 
தலைவர்‌ பதவியை யானே  வகிக்கவேண்டுமென்றும்‌ அவர்‌ 
விரும்பினார்‌. ; 


கல்கி அவர்கள்‌ இறந்த இருபதாம்‌ ஆண்டில்‌ அப்பெருந்‌. 
தகைக்கு அஞ்சலியும்‌ வணக்கமும்‌ செலுத்தும்‌ வாய்ப்பு எனக்கு 
வழங்கப்‌ பெற்றிருப்பதை ஒரு பெருமையாகவே கருதுகிறேன்‌. 


இந்தத்‌ தலைப்பில்‌ பேச நான்‌ ஒரு பத்திரிகைக்காரன்‌ அல்லன்‌. 
எந்த இதழையும்‌ நான்‌ நடத்தியதும்‌ இலலை. “நீங்கள்‌ ஏன்‌ ஒரு 
பத்திரிகை தொடங்கக்‌ HUTS?” எனறு பலர்‌ கேட்கிறார்கள்‌. 


தொடங்கி மூடுவதை விடத்‌ தொடங்காமல்‌ இருப்பதே சாலச்‌ 
சிறந்தது. பத்திரிகை நடத்துவதில்‌ உள்ள இடர்ப்பாடுகளை, 
நேரமிருந்தால்‌ கடைசி நாளில்‌ விளக்குவேன்‌. இப்போது ஒரு கதை 
மட்டும்‌ சொல்லுவேன்‌. 


ஒருவன்‌ பெரிய கோடீசுவரனாக இருந்தான்‌. பணத்தை எப்படிச்‌ 
செலவு செய்வது என்று அவனுக்குத்‌ தெரியவில்லை. 









So a தமிழ்‌ இதழ்கள்‌ 
- கோயில்கள்‌ கட்டினான்‌. அதிலும்‌ அவன்‌ செலவு செய்ததற்கு - 
மேல்‌ உண்டியலில்‌ பணம்‌ சேர்ந்தது. குளங்கள்‌ வெட்டினான்‌. 
அவற்றிலிருந்து புதையல்‌ கிடைத்தது. கல்விச்‌ சாலைகள்‌ நிறுவினான்‌ , 
அவற்றையும்‌ அரசாங்கம்‌ எடுத்துக்கொண்டு நஷ்ட ஈடு கொடுத்தது. 
. இவ்வாறு அறச்‌ செயல்கள்‌ செய்துங்‌ கூட அவனுடைய பணம்‌. 
குறையவில்லை. 


ae தேர்தலுக்கு நின்றான்‌. அதில்‌ கூட அவனுடைய பணத்தில்‌ 
ஒரு பகுதிதான்‌ அழிந்தது. குதிரைப்‌ பந்தயத்துக்குச்‌ சென்றான்‌. 
அவன்‌ கட்டிய குதிரைகள்‌ எல்லாம்‌ வெற்றி பெற்றன. | 
பிறகு சூதாட்டமான பல தொழில்களைச்‌ செய்தான்‌. ஒன்றிலும்‌ 
அவன்‌ பணம்‌ கரையவில்லை. | o 


கடைசியாக விளம்பர ஆசை மேலிட்டு, ஒரு பத்திரிகையைத்‌ 
'தொடங்கினான்‌. பத்து ஆண்டுகளில்‌ பணம்‌ முழுவதும்‌ காலியாயிற்று. 


‘ஆனந்த விகடன்‌” ஆசிரியர்‌ எஸ்‌. எஸ்‌. வாசன்‌ ஒரு நாளிதழ்‌ 
தொடங்க எல்லா ஏற்பாடும்‌ செய்து, கடைசியாக அம்‌ முயற்சியைக்‌ 
| கைவிட்டார்‌. | | 
a சன்மார்க்கத்‌ தலைவர்‌ வள்ளல்‌ மகாலிங்கம்‌ அவர்கள்‌ பத்திரிகை 
"நடத்த இயந்திரங்கள்‌ வாங்கிக்‌ கட்டடம்‌ கட்டி ஊழியர்களும்‌ 
நியமித்த பிறகு, பின வாங்கினார்‌. ee : 


.. கலைத்தந்தை கருமுத்து தியாகராசச்‌ செட்டியார்‌ கதையைச்‌ 
சொல்லவும்‌ வேண்டுமோ? இந்தியாவெங்கும்‌ உள்ள ஆலை அரசர்கள்‌ ' 

- வியப்படையுமாறு 16 ஆலைகள்‌ ௩டத்தியவரால்‌ ஒரு நாளிதழைச்‌ 
செம்மையாக, லாபமாக நடத்த இயலவில்லை. / 
= எனவே கற்பனையாக நான்‌ ஒன றும்‌ 
எத்தனேயோ பத்திரிகைகளின்‌ வரலாற்றை வைத்து இவற்றை 
என்னால்‌ நிலை :நாட்ட முடியும்‌. . ஆனால்‌ நடந்துகொண்டிருக்கும்‌ 
பத்திரிகைகளின்‌. பெயர்களைச்‌ சொல்லுவது பொருத்தமல்ல. மாத 

இதழ்கள்‌ பலவற்றின்‌ நிலையும்‌ இதுவே. oe 


சொல்லவில்லை. - 


| எனவே நான்‌ எந்த இதழையும்‌ தொடங்கவில்லை. 

நாட்டில்‌, மாஜி மன்னர்‌ ஒருவர்‌ (புதுககோட்டை) உள்ளார்‌. மாஜி 

நீதிபதிகள்‌ 20 பேர்‌ உள்ளனர்‌. மாஜி மந்திரிகள்‌ 50 பேர்‌ உள்ளனர்‌. 
மாஜி ஜமீன்தார்கள்‌ 300 பேர்‌ உள்ளன 


தமிழ்‌ 


ள்ளனர்‌. மா சிரியா்கள்‌ 
... 00 பேர்‌ உள்ளனர்‌. e ஆ 









சோமலெ . : 3 


எடுத்துக காட்டாக, காலஞ்சென்ற திருலோக சீத்தாராம்‌ 
என்ற எழுத்தாளரைப்‌ oe சொல்லுவேன்‌. இவர்‌ 36 ஆண்டுகள்‌ 
சொந்தப்‌ பத்திரிகைகள்‌ நடத்தினார்‌. 


லாப நஷ்டம்‌ பாராமல்‌ காங்கிரஸ்‌ பிரச்சாரத்துக்காக நாட்டு 
நன்மை ஒன்றையே நோக்கமாகக்‌ கொண்டு துறையூர்‌ இந்தய 
வாலிபன்‌, விழுப்புரம்‌ பாலபாரதம்‌, ஆர்க்காடு தூதன்‌ இப்படி பல 
பத்திரிகைகளைப்‌ பல ஊர்களிலிருந்து நடத்தினார்‌. ஒவ்வொன்றும்‌ 
ஓராண்டு இரண்டு ஆண்டுகள்தான்‌ நடந்தது. | 


கடைசியாக அவர்‌ விட்டுச்‌ சென்றது “சிவாஜி” இதழும்‌ 50,000 
ரூபாய்‌ கடனும்தான. 


இப்போதும்‌ பத்திரிகைத்‌ துறையில்‌ பலர்‌ பயிற்சியில்லாமல்‌- 
பலர்‌ ஆரம்பித்துப்‌ பத்திரிகைகளை நடத்துகிறார்கள்‌. கட்டுரை 
யாளருக்குப்‌ பணம்‌ கொடுப்பது கிடையாது. - 


வருவாயைப்‌ பற்றிப்‌ பத்திரிகைக்காராகள்‌ கவலைப்படாத தேசிய 
உணர்ச்சி நிறைந்தது முன்‌ காலம்‌. மக்களுக்கு அறிவுரைகளை த ்‌ 
தொகுத்துக்‌ கொடுப்பதே தங்கள்‌ கடமை என்று அவர்கள்‌ எண்ணிப்‌, 
பொருளாதார ககண ணோட்டத்தை மறநதனா. 


குறிப்பிட்ட பத்திரிகைக்கு என்று வாசகர்‌: இருப்பது மிகக்‌ 
குறைவு. முன்பு எல்லாம்‌ சந்தாக்‌ கட்டணம்‌ குறைவு. அதுவும்‌ 
வராது. ஆகையால்‌ ஆயுள்‌ சந்தாவாக வசூலித்தார்கள்‌. சந்தாதார்‌ 
களுடைய ஆயுள்வரை பத்திரிகை அனுப்பப்படும்‌ என்பது கருத்து. 
ஆனால்‌ உண்மையில்‌ பத்திரிகைகளின்‌ ஆயுட்காலத்திற்கே அனுப்பப்‌ 
பட்டது. காரணம்‌, மூன்று ஆண்டுகளுக்குக்கூடத்‌ தொடர்ந்து 
ஒரு பத்திரிகையை நடத்துவது அரிதாக இருந்தது. 


தமிழ்‌ இதழ்களின்‌ வரலாறு பெரிது. அதைப்பற்றிப்‌ பேசக்‌ 
குறைந்தது பத்து நாட்கள்‌ வேண்டும்‌. “விருந்தும்‌ மருந்தும்‌ மூன்று 
நாள்‌ ' என்பது பழைய பழமொழி. மாநாடும்‌ அறக்கட்டளைச்‌ சொற்‌ 
பொழிவும்‌ மூன்று நாள்‌ என்பது புதிய பழமொழி. 


எனவே தமிழ்‌ இதழ்களும்‌ தமிழும்‌ என்பதை மையமாகக்‌. 
கொண்டு என்‌ பேச்சை அமைப்பேன்‌. இதில்‌ இடம்‌ பெறும்‌ ப 


வருமாறு : 








தமிழ்‌ இதழ்கள்‌ 


1. முக்கிய நிகழ்ச்சிகள்‌ 

2. பத்திரிகை இயக்கத்தின்‌ தலைவாகள்‌ 

3. பத்திரிகைகளின்‌ தரம்‌ 

4. பத்திரிகைகளின்‌ நடை 

5. : அந்த நடை காலத்துக்குக்‌ காலம்‌ மாறுவது எவ்வாறு? 
ஏன்‌? 

6. தமிழாசிரியர்கள்‌ அந்த நடையை எவ்வாறு பா E 
கிறாகள்‌? 

7. பத்திரிகைகளின்‌ நடை எந்த அளவில்‌ தமிழாசிரியா 
களுடைய நடையை மாற்றியுள்ளது? அதாவது, தமிழ்‌ 
இதழ்களால்‌ உருவாக்கப்பட்டுள்ள ௩டையைத்‌ தமிழா 
சிரியாகள எந்த அளவு ஏற்றுக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌? 

8. தமிழ்‌ இதழ்களால்‌ மக்களுடைய பொது அறிவில்‌ 
ஏற்பட்டுள்ள வளர்சசி எத்தகையது ? 

9. புது எழுத்தாளர்கள்‌ எந்த அளவு உருவாக்கப்‌ வலன்‌ 
கிறார்கள்‌? 

10. எழுத்தாளருக்குக்‌ கொடுக்கப்படும்‌ ஊதியம்‌ எவ்வளவு? ' 

11. ue துறைகளில்‌ நூல்கள்‌ வெளிவர, தமிழ்ப்‌ பத்திரி 
கைகள்‌ எந்த அளவில்‌ உதவியள்ளன ? 

12. தமிழ்‌ நூல்கள்‌ வெளியீட்டிலும்‌ விற்பனையிலும்‌ காணப்‌ 
படும்‌  தேக்கத்திற்கு தமிழ்ப்‌ கட்டு 2 எந்த 
அளவு பொறுப்பு உண்டு? 

13. தமிழ்‌ இதழ்களில்‌ நூல்‌ மதிப்புரைப்‌ பகுதியின்‌ நிலை 
என்ன? 

14. சில குறிப்பிட்ட இதழ்களைப்‌ பற்றிய சில விவரங்கள்‌ 

15. இலக்கியத்‌ திரட்டு 

16. மொழிபெயர்ப்புப்‌ பிரச்சினை--ஆகியவை n கூறு 
வேன்‌. 

ஆதாரங்கள்‌ 


தொடர்பான பல நூல்களைப்‌ படித்தும்‌ தக்கவர்‌ பலரைச்‌ 
சந்தித்தும்‌ அறிந்து கொண்ட செய்திகளின்‌ பின்னணியில்‌ என்‌ 
உரை அமையும்‌. ஆனால்‌ நான்‌ விரும்பிய அளவு. நூல்கள்‌ 









சோமலெ | 5 


கிடைக்கவில்லை. ஆசிரியர்‌ திரு டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌ எழுதிய 
** எனது ராஜினாமா ” என்ற நூல்‌ “தினமணி” பத்திரிகையைப்‌ 
பற்றியது. ஆனால்‌ அது “தினமணி? நூல்‌ நிலையத்திலேயே 
. கிடைக்கவில்லை. மேலும்‌ “ தினத்தந்தி? வெளியீடாகிய வெள்ளி 
விழா மலரோ, கையேடோ அந்த அலுவலகத்தில்‌ கூடக்‌ கிடைக்க 
வில்லை. இதுபோல இக்கட்டுக்கள்‌ எத்தனையோ உண்டு. 


வாழ்வோடு இணைந்து, பெருவளர்ச்சி பெற்றுத்‌ திகழ்கிறது 
பத்திரிகைத்துறை. நாழிகைதொறும்‌ வளர்ந்து வரும்‌ அறிவியலால்‌ 
ஆக்கம்‌ பெற்று, மலர்ந்து வரும்‌ மக்களாட்சி முறையில்‌ ஊக்கம்‌ 
அடைந்து, மக்களை ஈர்க்கும்‌ ஆற்றல்‌ படைத்து விளங்குகிறது 
பத்திரிகைத்துறை. பத்திரிகை படிக்காத நாளெல்லாம்‌ பிறவாத 
நாளே என்னும்‌ அளவுக்கு மக்களின்‌ அன்றாட ௩டைமுறையில்‌ 
“பத்திரிகை இடம்‌ பெற்றுவிட்டது. இவற்றையெல்லாம்‌ ஆராய 
வேண்டும்‌ என்பதே என்‌ விருப்பம்‌. 


முக்கிய படட ஆண்க 





ல்‌_ முதல்‌ தடவையாக ஒரு தமிழ்‌ 
அச்சகம்‌ ப 
1831-ல்‌ “தமிழ்ப்‌ பத்திரிகை” என்ற பெயரில்‌ ஒரு தமிழ்‌ 
Magazine முதல்‌ தடவையாகத்‌ தோன்றியது. தல தாட 
பத்திரிகையின்‌ தொடக்கம்‌. இது மாத இதழ்‌. 


மாதப்‌ பத்திரிகை ஏற்ப! 
 தினவர்த்தமானி '- என்ற பெயரில்‌ தமிழில முதல்‌ தடவையாக 


வார இதழ்‌ ஒன்று ஏற்பட்டது. இதை ரெவரண்டு பெர்சிவல்‌ என்ற ' 
வாதிரியார்‌. தொடங்கினார்‌. வார இதழைத்‌ தமிழில்‌ கொண்டு 
வருவதற்கு வசதியாக, பெர்சிவல்‌ ஓர்‌ ஆங்கிலத்‌ தமிழ்‌ அகராதி 
யையும்‌ உருவாக்கினார்‌. இவ்வகையில்‌ ஏற்பட்ட முதல்‌ முயற்சி 
இதுவே. 


மேற்கண்ட இரண்டு வெளியீடுகளும்‌ கிறிஸ்தவ சமயப்‌ 
யிரச்சாரத்திற்காகத்‌ தோன்றியன. பல துறை அறிவுக்‌ கட்டுரை 
களைத்‌ தரும்‌ சஞ்சிகையாக 1892இல்‌  * விவேக சிந்தாமணி ' 
ஏற்பட்டது. எனவே இதுவே தமிழில்‌ ஏற்பட்ட முதல்‌ சஞ்சிகை. 
எனலாம்‌. 





“விவேக சிந்தாமணி'யின்‌ ஆசிரியராக திரு சி. வி. லிரா 
ஐயர்‌ 25 ஆண்டுக்காலம்‌ பணியாற்றினா என்பது குறிப்பிடத்‌ தக்கது. 









6 தமிழ்‌ இதழ்கள்‌ 
இக்காலத்தில்‌ நமக்குப்‌ பழக்கமாகியி, க்கும்‌ வார இதழ்‌. 


- அல்லது கிழமை ஏட்டை உருவாக்கியவர்‌ திரு வி. நடராஜ ஐயர்‌. 
இவா பல்லாண்டுகள்‌ 


வி இருந்தா. 





. கோவையிலிருந்து வெளிவந்த கலாநிதி என்னும்‌ பத்திரிகை, 
தமிழ்ப்‌ பகுதி ஒன்றையும்‌ ஆங்கிலப்‌ பகுதி ஓன்றையும்‌ கொண்டு 
அச்சிடப்‌ பெற்றது. ' இதன்‌ ஆசிரியர சேலம்‌ பகடால 
நரசிம்மலு நாயுடு. 


1883-இல்‌ வார இதழாக சுதேசமித்திரன்‌ தோன்றியது. 
பிறகு அது வாரம்‌ மும்முறையாக வெளிவந்தது. 1898.40 அது 
நாளிதழாயிற்று. ஓராயிரம்‌ வாசகர்களை, நாள்தோறும்‌ தமிழ்ப்‌: 
பத்திரிகைப்‌ படிக்கச்‌ செய்யப்‌ பதினைந்து ஆண்டுகள்‌ ஆயிற்று. 
1920ஆம்‌ ஆண்டுவரையில்‌ கூட இரண்டாயிரம்‌ பிரதிகள்‌ விற்றால்‌ 
போதும்‌ என்ற நிலை, தமிழ்ப்‌ பத்திரிகை உலகில்‌ இருந்துவந்தது. 
ஆகையால்‌ தமிழில்‌ 'வெளிவந்த முதல்‌ நாளிதழுக்கும்‌ இரணடாவது. 
காளிதழுக்கும்‌ நீண்டதொரு கால வெளியீடு இருந்தது இயல்பே. 






மிகக்‌ குறைந்த விலையில்‌ ஒரு தமிழ்ப்‌ பத்திரிகையை நடத்திய 
பெருமை பாலபாரதி ச. து. ச. யோகியாரைச்‌ சேரும்‌. அவர்‌ 


நடத்திய பால்பாரதி இதழின்‌ விலை ஒரு தம்பிடி. அதாவது. 
1/192 quri | 


இவ்வாறே தினசரிப்‌ பத்திரிகைகளில்‌ 'காலணாப்‌ பத்திரிகை” 
என்று வெளிவந்தது. காலணா என்பது ஒரு ரூபாயில்‌ 64இல்‌ ஒரு 
பங்கு. . காலணாப்பத்திரிகையை வெளியிட்டவர்கள்‌ ஆசிரியர்‌ 
டி.எஸ்‌. சொக்கலிங்கம்‌ அவர்களும்‌ சங்கு சணேசன்‌ அவர்களும்‌. 
ஆவார்கள்‌. விலையும்‌ விறபனையும்‌ எப்படியிருந்தபோதிலும்‌ பத்திரி 
கைகள்‌ பரப்பிய உணர்ச்சி பெரிது. அவற்றின்‌ செல்வாக்கையும்‌. 
யாரும்‌ குறைத்து மதிப்பிட இயலாது. 


உரை நடையில்‌ எளிமை 


தமிழில்‌ உரை நடையை வளர்த்தது பத்திரிகைகளே.. 
இவ்வாறு நான்‌ சொல்லும்போது, பத்திரிகைகள்‌ வருவதற்கு முன்‌ . 
வசனம்‌ இல்லையா என்ற கேள்வியைச்‌ சிலர்‌ Sess கூடும்‌. 
அதற்கு நான்‌ சொல்லக்கூடிய பதில்‌ வருமாறு; “ஆம்‌, இருந்தது. 
ஆனால்‌ அந்த வசனம்‌ பதுச்சேரி ஆனந்தரங்கம்‌ பிள்ளையின்‌ நாட்‌ 
கு குறிப்பில்‌இருப்பது னல்‌ வசனமாக இருந்தது. அதாவது நீண்ட. 








சோமலெ | ae T 


வாக்கியங்கள்‌ இருந்தன. . அவை மைல்‌ கணக்குக்குக்‌ கூடச்‌ 
செல்லும்‌. அவற்றின்‌ பொருளை யாரும்‌ எளிதில்‌ . புரிந்துகொள்ள 
முடியாது. ' அரைப்புள்ளி, முழுப்புள்ளி, நிறுத்தல்‌ குறி போன்ற 
. வற்றைப்‌ பயன்படுத்தும்‌ பழக்கமோ, ஒரு கருத்துக்கு ஒரு பாரா என்ற. 
ஏற்பாடோ, ஒரு செய்தி அல்லது ஒரு பொருளுக்குத்‌ தலைப்புக்‌ 
(HEADING) கொடுக்க வேண்டுமென்ற எண்ணமோ அப்போது 
தமிழ்‌ வசனம்‌ எழுதுபவர்களிடம்‌ நிலவவில்லை, ஒருவரும்‌ அந 
நாளில்‌ சீர்பிரித்து எழுதவில்லை. சொற்களுக்கிடையே இடைவெளி 
விடவும்‌ இலலை. கல்வெட்டில்‌ எழுதுவது போலவே ஓலையிலும்‌ 
தாளிலும்‌ எழுதி வந்தார்கள்‌. 


எல்லா இந்திய மொழிகளிலுமே உரைஈ௩டை வளர்ந்தது. 
பத்திரிகைகளால்தான்‌. ஏனைய மொழிகளிலும்‌ புலவர்களுக்கும்‌ 
பத்திரிகைகளுக்கும்‌ நடையில்‌ இடைவெளி உண்டு. ஆனால்‌ தமிழில்‌ 
உள்ள அளவுக்கு இவ்வளவு அகன்றதாகவோ குறிப்பிடத்‌ தக்க 
தாகவோ இல்லை.” 


இந்த இடத்தில்‌ ஒரு மேற்கோளைப்‌ படித்துக்‌ காட்ட துவ 
கிறேன்‌. இந்த நூல்‌. ஈழ நாட்டில்‌ வெளிவந்தது. நூலின்‌ பெயர்‌ 


“உரைநடை வரலாறு;' ஆசிரியர்‌ திரு. வி. செல்வ நாயகம்‌. 
பக்க எண்‌: 110. | 


தமிழுரை நடை விருத்திக்குச்‌ சாதகமாய்‌ இருந்த 
வற்றுள்‌ அவவக்காலங்களில்‌ எழுந்த பத்திரிகைகள்‌ 
மிக முக்கியமானவை. பத்திரிகைகள்‌ பலரும்‌ படித்து 
அறிதற்கெனப்‌ பிரசுரிக்கப்படுபவை ; . . அதனால்‌, 
அவற்றிற்‌ கையாளப்படும்‌ கடைவகை பலரும்‌ படித்து 
அறியத்தக்கதாக அக்காலத்து வழங்கும்‌ நடையை 
' யொட்டி அமைக்கப்படுதல்‌ முக்கியமாகும்‌. எனவே 
அவற்றின்கண்‌ அவவக்காலத்‌ துக்குரிய நடை 
வகைகள்‌ கையாளப்பட்டு வந்தமையைக்‌ காணலாகும்‌... 
19-ம்‌ நூற்றாண்டிலே தமிழ்‌ நாட்டிலும்‌ யாழ்ப்‌ 
பாணத்திலும்‌ பல பத்திரிகைகள்‌ பிரசுரிக்கப்பட்டன. 
யாழ்ப்பாண த்திற்‌ பிரசுரிக்கப்பட்ட பத்திரிகைகள்‌ 
உதயதாரகை, இலங்கை நேசன்‌, இலங்காபிமானி, 
கிறிஸ்கோபகாரி, பாலியர்‌ நேசன்‌, இக்‌ துசாதனம்‌ 
முதலியன. அவற்றுள்‌, தமிழில்‌ முதன்‌ முதலாகப்‌ 
பிரசுரிக்கப்பட்ட பத்திரிகை உதயதாரகை என்பது. 
இது தொடங்கியது கி. பி, 1841-ம்‌ ஆண்டாகும்‌. 
அப்‌ பத்திரிகையும்‌ அதன்பின்‌ வந்த ஏனைய 
பத்திரிகைகளும்‌ தமிழுலகத்திற்குப்‌ பல வழிகளிலும்‌ 
தொண்டு செய்துள்ளன. 


சமய கண்டனங்கள்‌, 








தமிழ்‌ இதழ்கள்‌ 


தமிழுக்குப்‌ புதியதாகவுள்ள மேலைத்‌ தேசக்கலைகள்‌, 
புதிய , கருத்துக்கள்‌ ஆகியவற்றைத்‌ தமிழுரை 
நடையில்‌ வெளிப்படுத்துதற்கு அப்பத்திரிகைகள்‌ 
ட்‌. உதவியாக இருந்தமையால்‌, தமிழிலுரைகடை 
வளர்ச்சியுறுவதற்கு அவை பெரிதும்‌ உதவின 
ae என்றே கூறலாம்‌, பாலியர்‌ நேசன்‌ முதலிய 
பத்திரிகைகளிலே மாணவர்கள்‌ படித்தறிதற்குரியன 
வாகக்‌ கட்டுரைகள்‌ முதலியன எழுதப்பட்டமையால்‌, 
பொது மக்களேயன்றிப்‌ பிள்ளைகளும்‌ படித்தறியக்‌ 
கூடிய அத்தகைய எளிமையுடையதாக அக்காலத்து 
உரைநடை அமைதற்கு அபபத்திரிகைகள்‌ செய்த 
உதவி பாராட்டத்‌ தக்கது. இங்ஙனம்‌ தமிமுரைகடை 
பொது மக்களுக்குரியதாகவும்‌, பிறமொழிகளில்‌ 
்‌. உள்ள கருத்துக்களை வெளிபடுத்துவதற்கு ஏற்ற 
கருவியாகவும்‌ அமைந்து பத்திரிகைகள்‌ விளங்கிய 
மையால்‌, தமிமுரை நடை வரலாற்றில்‌ அவை 
பாராட்டத்தக்க நிலையில்‌ உள்ளன. 


கவிதை | 

தமிழ்க்‌ கவிதையையும்‌ பத்திரிகைகள்‌ எளிமையாக்கிவிட்டன. 
சந்தப்‌ பாக்கள்‌ மரபு மாறாமலும்‌, கருத்தில்‌ பிழை இல்லாமலும்‌ வெளி: 
வருகின்றன. இத்தகைய பாக்களுக்கு முன்னோடியாகச்‌ சித்தர்‌ 
பாடல்கள்‌ உள்ளன. வெண்பா எழுத இயலாதவர்‌ வெண்டாழிசை : 
எழுதியதுபோலத்தான்‌ கவிதை எழுதத்‌ தெரியாதவர்கள்‌ புதுக்‌. 
கவிதை எழுதுகிறார்கள்‌. வசனக்‌ கவிதைகளும்‌ தோன்றியுள்ளன. 
பிழைமலிந்த பலவகையான பாடல்களுக்கும்‌ குறைவில்லை. . 
படிக்கும்‌ பழக்கம்‌ 

படிக்கும்‌ ஆர்வத்தைப்‌ பத்திரிகைகள்‌ உண்டாக்கியிருக்கின்றன. 
சிலருக்கு ஏதாவது ஒரு பத்திரிகையைக்‌ கையில்‌ வைத்திருந்தால்‌: 
தான்‌ இரவில்‌ தூக்கம்‌ வரும்‌. பக்கத்து வீட்டில்‌ தீப்பிடித்தால்‌ 
கூடப்‌ பத்திரிகையில்‌ வந்தால்தான்‌ நம்புவது என்ற மனநிலை 
உள்ளவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. பொதுவாக, சிறந்த கட்டுரைகளை 
விட, பொழுது போக்குக்காகத்‌ துணுக்குகளையும்‌ சிறுகதைகள்‌ நாவல்‌. 
ஆகியவற்றையுமே பெரும்பாலான வாசகர்கள்‌ படிக்கிறார்கள்‌. . 


எழுதும்‌ பழக்கம்‌ 


.... எழுத்தாளர்‌ தொகை பன்மடங்கு ஆகிவிட்டது. பத்திரிகை. 
நடத்த வேண்டுமென்ற ஆசையும்‌ பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. . 
இவவாறு கனாக்‌. காண்பவர்கள்‌. மாணவராய்‌ . இருக்கும்போது 









த. பத்திரிகை த்த றத்க. வர்களில்‌ an : 
பிற்காலத்தில்‌ அச்சுப்‌ பத்திரிகைகளின்‌ ஆசிரியராகவும்‌ ஆகி | 
விடுகின்றனர்‌. எடுத்துக்காட்டு: தமிழக முதல்வா திரு. soo 


எழுத முடியும்‌ என்ற நம்பிக்கை, எழுதவேண்டும்‌ என்ற. 
ஆர்வம்‌ ஆகியவற்றையும்‌ ஓயாமல்‌ எழுதும்‌ பழக்கத்தையும்‌ 
ஏற்படுத்தியது இதழ்களே. ஒவ்வொரு துறையிலும்‌ பல எழுத்‌ 
தாளர்கள்‌ உருவாகியுள்ளனர்‌. எழுத்தாளர்களின்‌ கருப்பொருள்கள்‌ 
பற்றிய திறனாய்வும்‌ செய்யப்பட்டிருக்கிறது. கணடன இலக்கி 
யங்கள்‌ உருவாகவும்‌ இதழ்கள்‌ துணைசெய்கின்றன. சமுதாயச்‌ 
சூழ்நிலையையும்‌ கிராம நகர நிலைகளையும்‌ பலரும்‌ அறியச்‌ செய்து 
அவற்றின்‌ பின்னணிகளில்‌ படைப்புக்கள்‌ உண்டாகியுள்ளன .. 
வெளிப்படையாகச்‌ சொல்லாமல்‌ சில குறிப்புக்களை இலைமறை: 
காய்‌ மறையாகத்‌ தெரிவிப்பது என்ற பழைய மரபை இதழ்களின்‌ 
செல்வாக்கால்‌ எழுத்தாளர்‌ பலா கைவிட்டு விட்டனர்‌. 


நியூஸ்‌ என்றால்‌ என்ன? 


நியூஸ்‌ (News) என்னும்‌ ஆங்கிலச்‌ சொல்‌ New அல்லது. 
புதியது என்பதன்‌ பன்மையாகும்‌, N என்பது North அல்லது 
வடக்கையும்‌ E என்பது East அல்லது கிழக்கையும்‌ W என்பது 
West அல்லது மேற்கையும்‌ S என்பது South அல்லது. 
தெற்கையும்‌ குறிக்கும்‌. எனவே News என்பது நானகு திக்கு 
களிலும்‌ புதிதாக நிகழ்ந்தவற்றைச்‌ சுட்டும்‌. 

| செய்தி எது? 

பத்திரிகைக்‌ கல்வி எய்‌ சொல்லிக்‌ Prom 
முதல்‌ பாடம்‌ வருமாறு: | 

நாய்‌ மனிதனைக்‌ கடிப்பது செய்தியன்‌ று. அது நாயின்‌ இயல்பு. 
அன்றாட நிகழ்ச்சி. 


மனிதன்‌ நாயைக்‌ கடிப்பது அபூர்வமாக மிக அரிதாக டட 
பெறக்கூடியது. எனவே அது Geul அதைக்‌ கொட்டை 
எழுத்தில்‌ வெளியிடவேண்டும்‌.” - 


| இந்தப்‌ பாடத்திற்கேற்பத்‌ தமிழ்ப்‌ piion இயங்க Sek றா. 
யாழ்ப்பாணத்தில்‌ மூன்று மாதங்களுக்குமுன்‌ நடைபெற்ற உலகத்‌. 
தமிழ்‌. மாநாட்டைப்‌ பற்றி எந்தத்‌, தமிழ்ப்பத்திரிகையும்‌ ஒரு செய்தி 
கூட வெளியிடவில்லை. டன்‌ கடைசி நாளில்‌ மாநாடு முடிவடைந்து 
5—2? l 








10 > , = தமிழ்‌ இதழ்கள்‌. 
பிறகு ஒரு கலகம்‌ நடந்து துப்பாக்கிச்‌ சூட்டில்‌ சிலர்‌ மரணம்‌. அடைந்‌ 
தனர்‌. அதையொட்டிச்‌ செய்தி வெளியிட்டதால்‌ உலகத்‌ தமிழ்‌ 
மாநாடு பற்றியும்‌ தமிழ்ப்‌ பத்திரிகைகள்‌ குறிப்பிட்டன. . அந்தத்‌ 
துப்பாக்கிச சூடு பற்றிக்கூடத்‌ . டும்‌ தலையங்கம்‌ 
எழுதியது. - 


தமிழ்‌ நாட்டில்‌ வெளிவரும்‌ டுகள்‌ வெளிநாடுகளிலும்‌ 
வெளிமாநிலங்களிலும்‌ வாழும்‌ தமிழர்களின்‌ தமிழ்‌ நடையைப்‌ 
பாதிக்கின்றன. ஆனல்‌ புதுச்சேரியில்‌ வெளிவரும்‌ இதழோ, 
திருவனந்தபுரத்தில்‌ பிரசுரம்‌ ஆகும்‌ ஏடோ, பினாங்கில்‌ பதிப்பிக்கப்‌ 
படும்‌ orl T lb ee | 
வரும்‌ கிழமை இதழ்க' ்‌ 
கவருவதில்லை. ௮ பற்றை o இர 
பற்றியோ எழுதுவதில்லை. 














.. அந்தந்தப்‌ பகுதியின்‌ இ இம 
களைக்‌ கொண்டும்‌ அங்குள்ள வட்டார கவல்‌ os பயன்‌ 

pyb வெளிவரும்‌ இதழ்களை ஆங்காங்கு வாம்‌. மக்கள்‌ 
மட்டுமே படிக்கிறார்கள்‌. | | 





தமிழ்‌ நாட்டு எழுக்தாளர்களோ தமிழ்‌ இலக்கியத்தின்‌ | 

போங்கோ அவற்றால்‌ பாதிக்கப்படவில்லை, எனவே தமிழ்‌ நாட்டிற்கு 

வெளியே வெளிவரும்‌ ட டம்‌ திங்கள்‌ இதழ்களைப்‌. ne நான்‌ 
குறிப்பிடப்போவதில்லை. 








- பத்திரிகைகளால்‌ ஏற்பட்ட கில்‌ விளைவுகளுள்‌ புனை 
பெயர்‌ போட்டுக்கொண்டு எழுதும்‌ வழக்கத்தைக்‌ குறிப்பிடலாம்‌. 
கட்டுரையோ கதையோ நன்றாக இருந்தால்‌, ~ சார்‌ இந்தப்‌ 
பெயரில்‌ எழுதுகிறேன்‌ என்று சொல்லலாம்‌. நன்றாக இல்லா 
விட்டால்‌ யாரோ எழுதியிருக்கிறார்கள்‌ என்று எழுதியவரும்‌ சோந்து 
குறை கூறுவார்‌. 





... படிப்பவர்களைக்‌ கவருவதற்காகப்‌ ae பெயர்களைப்‌ 
போட்டுக்கொண்டும்‌ ஆண்கள்‌ எழுதுகிறார்கள்‌. _... “தினமணி. 
கதிரில்‌ : எழுதும்‌ எழுத்தாளர்‌ ஒருவா . ஆணா பெண்ணா என்ற 
e இருந்து வருவதும்‌ உங்களுக்குத்‌. யும்‌. 


on சென்ற நூற்றாண்டின்‌ | பத்திரிகைகளை நான்‌ பட்டியல்‌ 
oe. தமிழ்‌ நாடு அரசினர்‌ தமிழ்‌ வளர்ச்சி. 









சோமலெ ட 


ஆராய்ச்சி மன்றம்‌ 1963 ஆம்‌ ஆண்டில்‌ மு. சண்முகம்‌ பிள்ளை 
அவர்களைப்‌ பதிப்பாசிரியராகக்‌ கொண்டு. இதை வெளியிட்டிருக்‌. 
கிறது. தமிழ்‌ நூல்‌ விவர அட்டவணை (The Madras State Tamil 
Bibliography) முதல்‌ தொகுதியில்‌ மூன்றாம்‌ பகுதியிலும்‌. 
(பக்‌. 282-288) ஐந்தாம்‌ பகுதியிலும்‌ (1021-1091) 19 ஆம்‌ நூற்றாண்டு. 
பத்திரிகைகள்‌ அட்டவணையாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்‌ றன. | 


.... இதழ்களின்‌ பெயர்ப்‌ பட்டியல்களை எல்லாம்‌ நான்‌ படித்தால்‌. 
அதற்கே மூன்று நாளாகிவிடும்‌. எனவே நூலாக வெளிவந்தால்‌: 
அப்போது அதில்‌ இந்தப்‌ பட்டியல்களையும்‌ கொடுப்பேன்‌ 
{பட்டியல்‌ பின்னிணைப்பில்‌ காண்க). வெளிவந்தால்‌ என்று நான்‌ 
சொல்லக காரணம்‌ இன்றைய அச்சுக்‌ கூலியும்‌ தாள்விலையும்‌: 
யாராலும்‌ எட்டிப்‌ பிடிக்கமுடியாத அளவுக்கு உயர்ந்துவிட்டன... 
தவிரவும்‌, விலை கொடுத்தாலும்‌ அச்சிடுவதற்குத்‌ தாள்‌ கிடைக்காது. 
ச பருக இருக்கிறது. | 


பத்திரிகை வருவதற்குமுன்‌ 
* ப. வெளிவருவதற்குமுன்‌ சமயப்‌ பிரசாரகர்கள்‌ 
மட்டும்தான்‌ தமிழ்‌ எழுத்தாளர்களாக இருந்தனர்‌. அவர்கள்‌ 
சமய இலக்கியங்களை, குறிப்பாகப்‌ பெரிய புராணத்தையும்‌. சீவக. 
சிந்தாமணியையும்‌ . பற்றி எழுதி வந்தார்கள்‌. இந்த முயற்சிகள்‌ 
சைவ மடங்களின்‌ ஆதரவுடன்‌ நடைபெற்று ட்‌ 


பிற்காலத்தில்‌ சங்க இலக்கியங்களைப்‌ cae Heig area 
எழுதினார்கள்‌. 


சமயத்தைப்‌ பற்றி எழுதியபோதும்‌ சரி, சங்க இலக்கியத்தைப்‌. 
பற்றி எழுதியபோதும்‌ சரி அவர்கள்‌ . இலக்கண வரம்புடன்‌ 
எழுதினார்கள்‌. — குறிப்பிட்ட சிலா மட்டும்‌ படிப்பதற்காக. 
எழுதினார்கள்‌. அவர்கள்‌ எழுதியது பலருக்குப்‌ புரியாததைப்பற்றியும்‌ 
ara சிறிதும்‌ பரதம்‌ che 


... ஒரு புலவரிடம்‌ ஒருவர்‌ போய்‌ “நீங்கள்‌ ore er 
விளங்கிற்று, பாதி புரியவில்லை” என்று சொன்னாராம்‌. அதற்கு 
அந்தப்‌ your * எந்தப்‌ பகுதி புரிந்தது சொல்‌, அதையும்‌ மாற்றி 
எழுதி கவ்‌ என்று பதில்‌ சொன்னார்‌ என்பர்‌. 








42 : தமிழ்‌ இதழ்கள்‌: 

தங்களுடைய புலமையையும்‌ அறிவாற்றலையும்‌ சொல்லாட்சி 
யையும்‌ தங்களைப்போன்ற பெரும்புலவர்‌ சிலருக்குத்‌ தெரிவிக்க 
வேண்டும்‌ என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே சென்ற நூற்‌. 
morg அறிஞர்கள்‌ எழுதினார்கள்‌. தங்கள்‌ கருத்துப்‌ பலருக்கும்‌ : 
பரவவேண்டும்‌,: பல்லாயிரக்கணக்கான மக்களுக்குத்‌ தெரியும்படி: 
எழுதவேண்டும்‌ என்ற எண்ணத்தை உண்டாக்கியது பத்திரிகை... ! 


என்னுடைய நண்பா அ. லெ. நடராஜன்‌ அவர்கள்‌ அடிக்கடி 
'சொல்லுவதுபோல, அந்தக்‌ காலத்தில்‌ சைவ சமயத்தைப்‌ பற்றி 
எழுதியவர்கள்‌ பெரும்பாலோருக்குப்‌ பிற மதங்களைப்‌ பற்றி ஒன்றும்‌: 
தெரியாது. தமிழ்‌ இலக்கியங்களைப்‌ பற்றி எழுதியவர்களுச் குப்‌ பிற 
மொழி இலக்கியங்களில்‌ ஒரு சிறு அளவு கூடத்‌ தெரியாது. 
இன்றுங்கூட, நம்மில்‌ பலர்‌ இந்த நிலைக்கு விதிவிலக்கு அல்லர்‌ 


.... வேறுயாராவது எழுதும்‌ கட்டுரைகளில்‌ பொதிந்துள்ள பொருள்‌ 

அல்லது விஷயத்தை மறந்து விட்டு அதிலுள்ள இலக்கணப்‌ 
பிழையை மட்டும்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ கோடு போட்டு எண்ணி 
வந்தார்கள்‌. ர 2 | ae 


்‌ தொண்டை மண்டலமா ? தொண்ட மண்டலமா ?' என்பது 
போன்ற சர்ச்சைகளில்‌ பண்டிதர்கள்‌ ஈடுபட்டிருந்தாரகள்‌. .. ' 


பத்திரிகை இயக்கத்‌ தலைவர்கள்‌ : 

இனி, பத்திரிகை இயக்கத்தின்‌ தலைவர்களாக விளங்கியவர்‌ 
களைப்பற்றிச்‌ சொல்லுவேன்‌. அவ்வாறு சொல்லும்போது உரிய 
பத்திரிகை பற்றியும்‌ தொடர்பான செய்திகளைச்‌ சொல்ல வேண்டிய 
திருக்கும்‌. ்‌ 
ஜி. சுப்பிரமணிய ஐயர்‌ | 

இவா தமிழ்ப்‌ பத்திரிகை உலகின்‌ தந்தையாகக்‌ கருதப்படுகிறார்‌. 
சுதேசமித்திரனை ant இதழாகத்‌ தொடங்கி, பிறகு நாளிதழாக 
ஆக்கியவர்‌ : இவரே. Qur இந்த இதழில்‌ பத்திராதிபராக 
(ஆசிரியரை .. அவ்வாறுதான்‌ குறிப்பிடுவது , அந்தக்‌ : காலத்து 
வழக்கம்‌) இருபது ஆண்டுக்காலம்‌ இருந்தார்‌. ஏராளமான உதவி 
ஆசிரியர்கள்‌, « அலுவலக மேலாளர்கள்‌ என்றெல்லாம்‌ அப்போது : 


பாரும்‌ இல்ல்‌. , அன்றாட. அலுவல்கள்‌ அனைத்தையுமே. அவரே 
செய்து வந்தார்‌. . அவர்‌ இந்திய தேசிய காங்கிரஸ்‌ மகர்சபையைத்‌ 
தொடங்கக்‌ காரணமாக. இருந்த. [2 பெருந்தலைவர்‌ களுள்‌ ஒருவர்‌, 
அவருக்கு இருந்த தேசிய உணர்ச்சி எல்லையில்லாதது, . 


ரி 








G சாமலெ | 13: 


அவர்‌ .12 ஆண்டுகள்‌ தென்‌ ஆப்பிரிக்க சத்தியாக்கிரகத்தைப்‌ 
பறறி விடாது பிரசாரம்‌ செய்து 80 தடவை அதைக்‌ குறித்துத்‌ 
தலையங்கம்‌ . எழுதினார்‌ எனின்‌, எத்துணை நுணுகி அவர்‌ அப்‌ 
பிரச்சினையை அலசி ஆராய்ந்திருக்க வேண்டும்‌? தமிழ்‌ மக்களிடையே 
அரசியல்‌ உணர்வும்‌ காந்தியமும்‌ வேரூன்ற அவர்‌ அரும்பாடுபட்டார்‌. 
ஆங்கிலம்‌ தெரியாத தமிழர்களுக்கு கிய அறல்‌ ஒம்ம 
அவரே ஆவார்‌. த்‌ 


ஜி. சுப்பிரமணிய ஐயர்‌, தேசிய உணர்ச்சியைப்‌ பரப்புவதிலேயே 
கண்ணுங்கருத்துமாய்‌ இருந்தார்‌. மொழியைப்‌ பற்றியோ, 
நடையைப்‌ பற்றியோ, எதுகை மோனையைப்‌ — அவா 
பழுதான gates = | fhe e 


சுதேசமித்திரன்‌ தனைய பற்றி 1916-இல்‌ ' தேசபக்கர்‌ 
சுப்பிரமணிய சிவா பின்வருமாறு எழுதியிருக்கிறார்‌: 


i 


“ஹிஸ்‌ எக்ஸெல்லென்ஸி கவர்னர்‌ யூவர்‌ மெஜஸ்டிஸ்‌ 

~ ஒபீடியண்டு செர்வண்டு *” என்ற வார்த்தையெல்லாம்‌” 
சுதேசமித்திரனில்‌” .பிரசுரிக்கப்படுகின்றன. சுதேச 
மித்திரன்‌ அறிவைப்‌ பரப்புகிறதா? அல்லது -ஆங்கில்‌ : 
பாஷையைப்‌ பரப்புகிறதா ? 


அர்க்‌ காலத்துச்‌ சுதேசமித்திரன்‌ க்டையில்‌ ' இன்றைய 
செய்தியை வெளியிட்டால்‌; அது இப்படி இருக்கும்‌ : 


“மெட்ராஸ்‌ மார்ச்‌ 10: 

ரூலிங்‌ காங்கிரஸ்‌ ஆர்கனைசேஷன்‌ கா ங்கிரஸ்‌ இரண்டு 
nee பொலிட்டிக்கல்‌ பார்ட்டிகளுக்குமிடையே .௩மது 
| ராஜதானியில்‌ அமுலாகி : வரும்‌ எக்ரிமெண்டை 
மித்திரன்‌ நேயர்கள்‌ அறிவார்கள்‌. தொடர்ந்து 
நீடிக்கும்‌ என்று நமது விசேஷ நிருபர்‌ தெரிவிக்கிறார்‌. 
அதை ரீகன்சிடர்‌ பண்ணவேண்டிய சிட்சுவேசனோ 
எமர்ஜென்ஸியோ ஒன்றும்‌ இப்போ து உண்டான 
தாகப்‌ த க ப க்‌ 


இன்று மவுண்ட்ரோடு மகாஜனசபா ஹாலில்‌ கோலா 
கலமாக நடந்த ஆர்கனிசேஷன்‌ காங்கிரஸ்‌ ஓர்க்கிங்‌ 

| கமிட்டி மீட்டிங்கில்‌ மேற்கண்ட ரிசொல்யூசன்‌ ஸ்ரீமான்‌ 
காமராஜ்‌ நாடார்‌ உட்பட: சுகக்‌ i ees 
முன்னிலையில்‌ பிரஸ்தாபிக்கப்பட்ட து. ” 


இதுபோன்ற தமிழ்‌ நடையின்‌ எதிர்‌ விளைவுதான்‌ தனித்தமிழ்‌ 
இயக்கம்‌ தோன்றுவதற்குக்‌ காரணமாயிற் று. 









= _ தமிழ்‌ இதழ்கள்‌ 

'மொழி௩டை எப்படியிருந்தபோதிலும்‌, அக்காலத்து மக்கள்‌ 
சுதேசமித்திரனைப்‌ படிப்பதை விடவில்லை. காரணம்‌ அது ஆங்கில- 
- அறிவின்‌ சாரத்தை, பிழிந்து ன்ற. ஏனைய குறை 
பாடுகள்‌ ஆயிரம்‌ இருந்தாலும்‌ புது விஷயங்களைக்‌ கொடுத்து வாசகா 
களுடைய அறிவுப்‌ பசிக்கு அது தீனி Gimi g 


ப்ண்டிதர்கள்‌ ஏதோ a புராணங்களைப்‌ பற்றி மட்டும்‌ பேசியும்‌. 






எழுதியும்‌ வந்த சூழ்நிலையில்‌ சுதேசமித்திரன்‌ பத்திரிகை 
தேசியத்தைப்‌ ப Ue jú “இலக்கியத்தைப்‌ பற்றியும்‌ சமயத்தைப்‌ 
பற்றியும்‌ செய்தி கட்டுரைகளும்‌ வெளியிட்டது. 





இலக்கணத்தைப்‌ ரர. கட்‌ பத்திரிகைகளில்‌ பணியாற்றியவர்கள்‌ 
கவலைப்படவே இல்லை. அது க்குத்‌ தெரியாதது , அவர்கள்‌. 
படித்தது ௮ சமஸ்கிருதமும்தான. அந்த அறிவைக்‌ 
கொண்டு. த எம்ப dee Orosh: & send தமிழ்‌ எழுத்துக்களில்‌ 
பத்திரிகைகளை SERUL NEEN | 








ees தமிம்‌ E எழுதும்‌ பத்தரை 

ளில்‌ றிவு றது. ஆயினும்‌ மாணவர்கள்‌ 
Poep படிப்பதைத்‌ o ipua o, பத்திரிகைகளின்‌ 
அவற்றில்‌ மலிந்துள்ள பிற மொழிக்‌ கலப்பு ஆகியவை. 

| றறித தமிழாசிரியர்கள்‌ மிகவும்‌ கவலைப்‌ படுகிறார்கள்‌. பிற மொழிச்‌ 
சொற்களை அளவுடன்‌ பயன்படுத்தினால்‌ அது ஒன்றும்‌ oe 
Ge tip broly, 












ரில்‌. எழுதினால்‌ சில சொல்வாக்கு | sire 
சான்று 1CE-FRUIT என்பதைப்‌ பனிப்பழம்‌ என்று தனித்‌. 
ல எழுதினால்‌ கதை படிப்பவனின்‌ ஓட்டம்‌ தடைப்படும்‌, 


a அல்லது குறிப்பிட்ட சிலருக்காக மட்டும்‌. 
எழுதுபவர்கள்‌ ஆறுதலாக உட்கார்ந்து எப்படியும்‌ எழுதலாம்‌. 
ஷேக்ஸ்பியர்‌ என்பதைச்‌ செகப்பிரியர்‌ என்று எழுதலாம்‌. ஆனால்‌ 
பொது மக்களோடு தொடர்புள்ள: பத்திரிகைகள்‌ அவ்வாறு எழுத. 
இயலாது. அகராதியைப்‌ புரட்டிப்‌ பார்த்துச்‌ சொற்களுக்குப்‌ 
_ பொருள்‌ தெரிந்து கொள்ளும்‌ ஓய்வு a சூழ்நிலை பத்திரிகை 
படிப்பவனுக்கு gem 





| உலகில்‌ ஒவ்வொருநாளும்‌ நடைபெறும்‌ அரசியல்‌, சமூக 
நிகழ்ச்சிகள்‌, விஞ்ஞானத்துறையில்‌ புதிய கண்டுபிடிப்புகள்‌, 
ரன போன்ற any செய்திகளுக்கே நாளிதழ்கள்‌ சிறப்பிடம்‌. 








சோமலெ . : | 45 


அளிக்கின்றன.  வெளியாகவிருக்கும்‌ சில வினாடிகளுக்கு முன்‌ 
வரை வரும்‌ தகவல்களையும்‌ அச்சடிக்கவேண்டிய நெருக்கடியில்‌ . 
மிக விரைந்து எழுதும்‌ அல்லது மொழி பெயர்க்கும்‌ கட்டாயம்‌ 
ஏற்படுவதால்‌ ஆற அமர எண்ணி இலக்கிய இன்பம்‌ வளர்க்கும்‌. 
வாய்ப்பு நாளிதழ்களுக்குக்‌ கிடையாது. 


த என்ற ஒலியை அந்த எழுத்தை அசதி சில: 
காலம்‌ சுதேசமித்திரன்‌ வழங்கி வந்தது. இவ்வாறு பிற ஓசைகளை 
எடுத்துக்கொண்டால்‌ நமது சொற்களின்‌ வேர்‌ அழிந்துவிடும்‌ என்ற 
கருத்து, தமிழாசிரியர்களிடம்‌ நிலவுகிறது. ஓசை இலக்கணம்‌ ஒரு 
வரப்புப்போல்‌ அமைந்தது. வரப்பு நீங்கிய பயிர்‌ அழிவது. போலப்‌ 
பிற மொழி ஓசையால்‌ தமிழுக்குக்‌ கேடு நேரலாம்‌ என்பது தமிழ்ப்‌. 
புலவர்‌ கருத்து. வடமொழி இலக்கணம்‌ தெரியாமல்‌ தெலுங்கில்‌ 
புலமை பெற இயலாது என்பதையும்‌ சில தமிழாசிரியாகள்‌ இதற்குச்‌ 
சான்றாகக்‌ காட்டுகிறார்கள்‌. 


மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை 1904-இல்‌ சுதேசமித்திரன்‌ 
பத்திரிகை, அதனுடையதுணை ஆசிரியராகச்‌ சேர்த்துக்‌ கொண்டது. 
இது இந்தப்‌ பத்திரிகையின்‌ பெருமைகளுள்‌ ஒன்று. இதன்‌ பயனாக, 
கவிதை மட்டுமே எழுதிவந்த பாரதியார்‌, வசன மும்‌ எழுதலானார்‌. 
என்னைத்‌ தினசரியில்‌ : நித்தமும்‌ எழுதென்று' 
சென்னைத்‌ தினசரியின்‌ ஆசிரியர்‌ செப்புதின்றார்‌ ; 
பாட்டெழுத வேண்டாமாம்‌; பார்த்தீரா அன்னவரின்‌ 
பாட்டின்‌ பயன றியாப்‌ பான்மையினை ** 


என்று சுப்பிரமணிய பாரதியார்‌ சுதேசமித்திரனில்‌ தாம்‌. 
பெற்ற அனுபவத்தைப்‌ கப்ப 


சுதேசமித்திரனிலிருந்து விலகிய பிறகு அவர்‌ சக்ரவர்த்தி 
“கர்மயோகி? என்ற மாத இதழ்களையும்‌, “இந்தியா ' என்ற வார 
இதழையும்‌, * விஜயா” என்ற நாளிதழையும்‌. நடத்தியிருக்கிறார்‌. 


ஜி. சுப்பிரமணிய ஐயருக்குப்‌ பிறகு சுதேசமித்திரன்‌ ஆசிரியராக 
இருந்தவர்‌ திரு. ஏ. ரெங்கசாமி ஐயங்கார்‌. இவர்‌ பல்லாண்டுகள்‌ 
` மகாத்மா காந்தியடி களுடைய செயலராக இருந்தார்‌ என்பதிலிருந்து 
இவரைப்‌ பற்றி அறிந்து கொள்ளலாம்‌. — 


பிற்காலத்தில்‌ சநேசமித்தரனில ஆசிரியராக இருந்தவர்களுள்‌' 
குறிப்பிடத்‌ தக்கவர்‌ சி. ஆர்‌. ஸ்ரீரிவாசன்‌. இவர்‌ பொருளாதார 
அறிவு நிறைந்தவர்‌. சிறுசிறு. சொற்றொடர்களூடன்‌ ஆழமான. 








16 தமிழ்‌ இதழ்கள்‌ 





“கருத்துக்களைத்‌ தெரிவிக்கும்‌ ஆற்றல்‌ கைவரப்பெற்றவர்‌. 1915-இல்‌: 
சாதாரண ஊழியராகச்‌ சேர்ந்து 1955-இல்‌ ஆசிரியராக ஓய்வு 
பெற்று, 1962 வரை கெளரவ ஆசிரியராக இருந்தவர்‌. 


அச்சு இயந்திரங்களின்‌ வளர்ச்சிக்கும்‌ வேகமாகச்‌ செய்திகளை. 
வெளியிட வேண்டிய தேவைக்கும்‌ ஏற்பத்‌ தமிழ்‌ எழுத்துச்‌ ÊT 
. திருத்தத்தை இவர்‌ விரும்பினார்‌. பெரியார்‌ ஈ. வெ. ரா, அவர்கள்‌ 
செய்த திருத்தங்களுடன்‌ இவர்‌ மேலும்‌ ஓரிரு திருத்தங்களைச்‌ 
செய்தார்‌. அந்தத்‌ திட்டப்படி ஒவ்வொரு நாளும்‌ சுதேசமித்திரனில்‌ 
இரண்டு பத்திகள்‌ அச்சிட்டு வந்தார்‌. லைனோ டைப்‌, மோனோ டைப்‌: 
டைப்‌ ரைட்டர்‌ ஆகிய இயந்திரங்கள்‌ தமிழ்‌ எழுத்துச்‌ சீர்திருத்தத்‌. 

திற்கு ஏற்ப அமைக்கப்பட வேண்டுமென்று இவர்‌ விரும்பினார்‌. 


. தமிழக அரசு :இதைப்‌ பற்றிச்‌ சிந்திக்கத்‌. தமிழ்‌ புலவர்களும்‌: 
ஏனையோரும்‌ கொண்ட ஒரு குழுவை நியமித்தது. சீர்திருத்தம்‌. 
தேவையில்லை என்று அக்குழு 1951ஆம்‌ ஆண்டு அளவில்‌ முடிவு. 

ல்‌ அந்த முடிவு மிகத்‌ தவறானது என்பது என்‌ கருத்து, : 





"தமிழ்த்‌ தென்றல்‌ திரு, வி. ௧. 

1917 ஆம்‌ ஆண்டு டிசம்பர்‌ மாதம்‌ முதல்‌ 1920 ஆம்‌ த 

ஜூன்‌ மாதம்‌ வரை தேசபக்தன்‌” என்ற நாளிதழையும்‌, 1920 

அக்டோபர்‌ முதல்‌ 1933 இறுதி வரை “நவசக்தி” என்ற நாளிதழையும்‌ 

திரு. வி. ௧. ர படனம்‌ இவற்றின்‌ சிறப்பு வ 
படும்‌. 





1. இவை வெளியிட்ட கருத்து. 
2. இவற்றின்‌ நடை. 
3. இவை தநத பல்வகை அறிவ 


தேசபக்தனும்‌ நவசக்தியும்‌ தமிழ்ப்‌ பத்திரிகைகளின்‌ 
வரலாற்றில்‌ இரு சகாப்தங்கள்‌. அவற்றைப்‌ படித்து உணர்ச்சி 
யடைந்த தமிழர்கள்‌ பல்லாயிரம்‌ பேர்‌ தேசிய இயக்கத்திற்குத்‌ தம்‌. 
உடல்‌, பொருள்‌, ஆவி அனைத்தையும்‌ கொடுத்தனர்‌. ஏற்கெனவே 
தேசிய முகாமில்‌ இருந்தவர்கள்‌ பலர்‌ நல்ல தமிழை எழுதவேண்டும்‌ 
என்‌ று விரும்பினர்‌, இந்த எண்ணத்தை இவர்களிடம்‌ உண்டாக்கியது 
திரு. வி. ௧. வின்‌ murata 









சோமலெ | 17 


சென்னைத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌ 1951-இல்‌ திரு. வி. ௧. 
அவர்களுக்கு வாசித்துக்‌ கொடுத்த உபசாரப்‌ பத்திரத்தின்‌ பின்வரும்‌ 
பகுதிகள்‌ சிறப்பாகக்‌ கவனிக்கத்‌ தக்கவை. இந்தப்‌ பத்திரத்தை. 
.. எழுதியவர்‌ கல்கி கிருஷ்ணமூர்த்தி. 


ஈ தமிழுக்கும்‌ தமிழருக்கும்‌ தாங்கள்‌ செய்துள்ள சேவை 
சொல்லில்‌ அடங்காது. தமிழ்ப்பத்திரிகை உலகில்‌ ' 
அன்னிய மொழி அமிதமாகப்‌ பெருகி, தமிழோசை 
மலினப்‌ பட்டிருந்த காலத்தில்‌, தாஙகள்‌ தமிழை வளம்‌ 
பெறச்‌ செய்தீர்கள்‌. தங்கள்‌ தமிழ்‌ மொழி வளமும்‌ 
வலுவும்‌ பெற்று வளர்ந்தது, அதனால்‌ நாங்களும்‌ 
வளர்ந்தோம்‌. 
தாங்கள்‌ தமிழை மட்டும்‌ வளர்க்கவில்லை. தமிழர்‌ 
களின்‌. நெஞ்சில்‌ தேசிய உணர்ச்சியையும்‌ வளர்த்‌ 
தீர்கள்‌. தங்கள்‌ எழுத்துக்கள்‌ தமிழ்‌ நாடெங்கும்‌ | 
தமிழோசையையும்‌ சுதந்திர கோஷத்தையும்‌ ஒலிக்கச்‌ 
செய்தன. தாங்களும்‌ தமிழ்‌ நாடெங்கும்‌ சென்று 
தமிழோசையைப்‌ பரப்பினீர்கள்‌. தங்கள்‌ தமிழோசை 
யின்‌ எதிரொலியாக எண்ணற்ற தேச பக்தர்களும்‌ 

- தமிழ்த்‌ தொண்டாகளும்‌ நம்‌ நாட்டில்‌ வல்‌ ல்‌ 39 


நடைச்‌ சிறப்பு திரு. வி.க. வின்‌ எழுத்துக்கு ஏற்றம்‌ கொடுத்தது... 
அந்த வகையில்‌ தமிழ்‌ இதழ்கள்‌ நடததியவாகளுக்கெல்லாம்‌ 


திரு. வி. ௧. வழிகாட்டியாக இருந்தார்‌. ஆங்கிலமும்‌ வடமொழியும்‌. 
கலந்த மணிப்பிரவாளநடையைச சுதேசமித்திரன்‌ கையாண்டுவந்த. 
காலத்தில்‌ தேசபக்தனும்‌. நவசக்தியும்‌ நல்ல தமிழில்‌ வந்தன. 
அக்காலத்தில்‌ * தேசபக்தன்‌,” * நவசக்தி ' என்பன வெல்லாம்‌ நல்ல 
தமிழ்ச்‌ சொற்களாகக்‌ கருதப்பெற்றன. எனவே, எது நல்ல தமிழ்‌: 
என்பது, காலத்திற்குக்‌ காலம்‌ மாறும்‌ என்பதை நாம்‌ நினைவில்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


“தேசபக்தன்‌ ? தோன்றிய பிறகே ஒவ்வொரு செய்திக்கும்‌: 
ஆங்கிலத்‌ தலைப்பு, தமிழத்‌ தலைப்பு ஆகிய இரண்டையும்‌ வெளியிடும்‌. 
பழக்கம்‌ ' தமிழ்ப்‌ பத்திரிகைகளில்‌ ஒழிந்தது. ஏராளமான புதிய 
சொற்களையும்‌ திரு. வி. க. உண்டாக்கினார்‌. 


வடமொழியும்‌ ஆங்கிலமும்‌ கலந்து அம்மொழிகளின்‌ சொற்‌: 

றொடர்களை த்‌ தமிழ்‌ எழுத்தில்‌ அச்சிட்டமையால்‌ தமிழ்ச்‌ செய்தித்‌ 

காள்‌ எனறு பெயாபெற்று நாளிதழ்கள்‌ வெளி வந்தபோது எத்தகைய 
த- 3 











18: தமிழ்‌ இதழ்கள்‌ 


என்ற பேருண்மையை நிலைநாட்டியவர்‌ திரு வி. ௧. 


அரசியல்‌ சிக்கலையும்‌ அலசி ஆராய்ந்து தெளிவாக விளக்க இயலும்‌ 


ஓரளவு படித்தவர்களுக்கும்‌ புரியும்படியும்‌, படித்தபின்‌ அவர்கள்‌ | 
உள்ளத்தில்‌ தைக்கும்படியும்‌ கனலைக்‌ கக்கும்‌ நடையில்‌ அவா 
எழுதினார்‌. 


கருத்துக்களைத்‌ தொகுத்து ஒரு கவர்ச்சியான தலைப்பிட்டு, 
அவற்றை வகை செய்து பல உட்பிரிவுகள்‌ ஏற்படுத்தி, ஒவ்வோர்‌ 
உட்பிரிவையும்‌ பின்பு விளக்கி எழுதுகின்ற . அவரது. முறை 
சிறப்பானது. சிறுசிறு சொற்றொடர்கள்‌, அலசி விளங்கும்‌ பாங்கு, 
 அருந்தமிழ்ச்‌ சொற்கள்‌ இவற்றையும்‌ திரு, வி. ௧. நடத்திய 


இதழ்களில்‌ காணலாம்‌. . 


திரு. வி. க. அவர்களே ஒரு முறை எழுதியது ஈண்டு நினைவு 
கூர்தற்குரியது ; ட. & 


“ இலக்கணத்தை விடாத பண்டிதர்‌ என்று 1917-இல்‌.. ' 
தேசபக்தன்‌ பத்திரிகையைப்‌ படித்தவர்கள்‌ என்னைக்‌ 
குறிப்பிட்டனர்‌. என்னுடைய வாழ்க்கையில்‌ மூவித . 
நடைகள்‌ “மருவின... ஒன்று: இளமையில்‌ உள்ளது. 

- இன்னொன்று சங்க. இலக்கியச்‌ சார்பு பெற்றபோது. . 
பொருந்தியது. மற்றொன்று பத்திரிகை உலகை . 
அடைந்த நாளில்‌ அமைந்தது; எனக்கு உரியதாய்‌ 
உடையதாய்‌ நிலைத்தது. | | 


தேசபக்தனுக்கென்று ஒரு தனி நடைகொண்டேன்‌. 
சிறுசிறு வாக்கியங்கள்‌  அமைக்கலானேன்‌. 
எளிமையில்‌ கருத்துக்கள்‌ விளங்கும்‌ முறையைப்‌ 
பற்றினேன்‌. அந்த நடையை நாடோ றும்‌ எழுதிப்‌ . 
பண்பட்டமையால்‌ அதுவே எனக்குரிய இயற்கை 
யாகியது.”? | | | 


சிலம்புச்‌ செல்வர்‌ ம, பொ, A. அவர்கள்‌, “விடுதலை இயக்கத்தில்‌ 
தமிழ்‌ வளர்த்த வரலாறு” என்ற நூலில்‌ சொல்லியிருப்பது போல, 


“பண்டித நடையில்‌ பேசவும்‌ எழுதவும்‌ பழகிய ஒருவர்‌ 

பாமரர்கணையே நம்பி வெளிவரும்‌ செய்தி இதழின்‌ . 

. ஆசிரியராக இருப்பது எளிதன்‌ று. அன்று மட்டுமல்ல, 
இன்‌ றுங்கூடத்தான்‌.. ஆனால்‌, திரு, வி, & இயல்‌ 
துறை அறிந்து, திறனை வளர்த்‌ துக்கொண்டு கொண்‌ 









.. டாற்றும்‌ இயல்புடையவர்‌. .. அதனால்‌ தாம்‌ பேராசிரிய 
ராகப்‌ பணி புரிந்தபோ து எழுதிய பண்டித நடையைத்‌ . 
திருத்திக்கொண்டு செய்தி இ தழுக்குத்‌ ரய மரத்‌ 
எளிய நடையைக்‌ கடைப்பிடித்‌ தார்‌. A | 


ஒரு நாள்‌ நவசக்தி அலுவலகத்தில்‌ க ஆசிரியராக இருந்த 
கல்கியிடம்‌ அச்சுக்கோக்கும்‌ தலைமை ஊழியர்‌ வந்து, “இன்று யார்‌ 
தலையங்கம்‌ எழுதப்போகிறார்கள்‌?' என்று கேட்டாராம்‌. **ஏன்‌ 
அப்பா, நீ அதைக்‌ கேட்கிறாய்‌? வழக்கம்போலத்தான்‌, ஐயா 
(திரு. வி. ௧.) தலையங்கம்‌ எழுதுவார்‌. நான்‌ துணைத்‌ தலையங்கம்‌. 
எழுதுவேன்‌ '' என்றாராம்‌ கல்கி.. 

அப்படியானால்‌ இன்று நமது பத்திரிகை வராது ' என்று அந்த 
ஃபோர்மன்‌ சொல்லிவிட்டாராம்‌. காரணம்‌ என்ன என்று வினவ, 
. அவர்‌ சொன்ன பதில்‌ இதுதான்‌ : | ae 
> “ஆச்சரியக்குறியாகப்‌ போட்டுத்‌ தள்ளிவிடுவார்‌. இங்கு டைப்‌: 
இல்லை. “ஆகையால்‌ ஆச்சரியக்‌ குறி டைப்‌ 5 பெட்டியும்‌ கேள்விக்‌ 


குறி டைப்‌ 2 பெட்டியும்‌ உடனே டைப்‌ பவுண்டரியிலிருந்து. 
வரவழைத்தால்தான்‌ பத்திரிகை ம்‌. 


திரு. வி. ௧. வினைமுற்றுக்களைத்‌. தம்‌ எழுத்தில்‌ € ஏராளமாகப்‌ 
pula Jaga பப 


என்ன நயம்‌ ! 
என்ன எளிமை ! 
அந்தோ ! . 
எழுமின்‌ ! 
விழிமின்‌ ! 
அரசியல்‌ உணர்ச்சிகளையும்‌ இலக்கிய ஆர்வத்தையும்‌ உண்டாக்குவது 


அவருடைய குறிக்கோளாய்‌ இருந்தது. அதனாலேயே அவர்‌ அளவு 
கடந்து வியப்புக்குறிகளைப்‌ போட்டு எழுதினார்‌ என்பர்‌. 


திரு, வி.க. கையாண்ட ப்ர முறைகேள்விகளைத்‌ தாமே 
கேட்டு அவற்றுக்குப்‌ a ர Dean y மூலம்‌ சில ப்ட்‌ 
விளக்குவது... சான்‌ று: | 





தமிழ்‌ இதழ்கள்‌ 





முருகன்‌ எவன்‌? முருகையுடையவன்‌ முருகன்‌. : 
2. முருகு என்றால்‌ என்னை? 

முருகு என்பது பல பொருள்‌ குறிக்கும்‌ ஒரு சொல்‌, 
d கால்‌ மார்கஸ்‌ என்‌ செய்தார்‌? ' - 
பெல்ஜியம்‌ அவரை ஏற்றதா? 
அம்மட்டோ? 


நவசக்தி வார இதழில்‌ மட்டுமே அக்காலத்தில்‌ பல பொருள்கள்‌ 
பற்றிய கட்டுரைகளும்‌ நகைச்சுவைக்‌ கட்டுரைகள்‌ கதைகளும்‌ 
வந்தன. ஆனால்‌ மேல்‌. அட்டையோ பல வண்ண அட்டையோ 
இன்றி அந்த இதழ்‌ வெளிவந்தது. அக்காலத்தில்‌ சென்னையில்‌ மிகச்‌ 
சில தமிழ்‌ வாரப்‌ பத்திரிகைகளே இருந்தன. r நெல்லையப்பரின்‌: 
்‌ லோகோபகாரி ’ ஜனாப்‌ பா. தாவுத்‌ ஷாவின்‌ “தாருல்‌ இஸ்லாம்‌ ' 
டாகடர்‌ வரதராஜுலு நாயுடுவின்‌ தமிழ்‌ நாடு முதலியவையும்‌ 
காரைக்குடியிலிருந்து * ஊழியன்‌ * பத்திரிகையும்‌ திருச்சியிலிருந்து 
“நகர தூதன்‌ ' என்ற பத்திரிகையும்‌ வெளிவந்து கொண்டிருந்தன . 
இவையெல்லாம்‌ அரசியல்‌ சம்பந்தப்பட்ட பத்திரிகைகள்‌. 


lah ee காலச்‌ சூழல்‌ 


1920-க்கும்‌ 1930-க்கும்‌ இடைப்பட்ட காலத்துப்‌ பத்திரிகை 
உலகைப்பற்றி, முதுபெரும்‌ எழுத்தாளர்‌ வெ. சாமிநாத சர்மா, 
“எழுத்தாளன்‌” சிறப்பு மலரில்‌ 1961-ல்‌ எழுகியிருபதி நம்‌ கவனத்‌ 
திற்கு உரியது :— 


. அப்பொழுதைய தமிழ்ப்‌ பததிரிகையுலகம்‌, குறுகிய 
- விஸ்தீரண முடையதாகவே இருந்தது. குறிப்பிட்டுச்‌ 
சொல்லக்கூடிய இரண்டு மூன்று பத்திரிகைகளே அதில்‌ 
உலவிக்கொண்டிருந்தன. இவற்றுள்‌ “சுதேசமிததிரனும்‌ - 
'இந்துநேச'னும்‌ ஓரளவு செல்வாக்குப்‌ பெற்றவையென்று 
சொல்ல வேண்டும்‌. ஓரளவு பிரசித்தியடைந்திருந்த 
வார இதழ்களும்‌ மாத சஞ்சிகைகளும்‌ ஏழெட்டுக்கு மேல்‌ 
இல்லை. 


இந்தப்‌ பத்திரிகைகளில்‌ பணிபுரிந்த ஆசிரியர்களின்‌ 
ஊதியம்‌? பத்துக்‌ கணக்கில்தான்‌. எனக்கு ஞாபகம்‌ 
இருக்கிறவரையில்‌, “சுதேசமித்திரன்‌ ! பத்திரிகைக்கு 








சோமலெ 21 


... ஜி, சுப்பிரமணிய ஐயர்‌ ஆசிரியராக இருந்த காலத்தில்‌, 
பிரதம உதவி ஆசிரியராக இருந்த டி. கோதண்டராமய்யர்‌ . 
என்பவர்‌ வாங்கிய சம்பளம்‌ ஐம்பது ரூபாய்தான்‌... 


தேசபக்தன்‌ முதல்‌ இதழ்‌ . 1917-ஆம்‌ வருஷம்‌ 
டிசம்பர்‌ ஏழாந்‌ தேதி வெளிவந்தது. அதன்‌ ஆசிரிய 
பீடத்தில்‌ முதன்முதலாக அமாந்தவா .திரு. வி. கலியாண 
சுந்தர முதலியாா. உதவி ஆசிரியாகளில்‌ முதன்முதலாக 
வந்து சேர்ந்தவன்‌ நான்‌. பத்திரிகையைத்‌ தோற்று 
வித்தவர்‌ எம்‌. சுப்பராய காமத்‌. மங்களூர்க்காரர்‌. அன்னி 
பெசண்டம்மையாரால்‌ நடத்தப்பட்டு வந்த “நியு இந்தியா” 
என்ற பத்திரிகையில்‌ உதவி ஆசிரியராயிருந்து அரும்‌ 
பணியாற்றி வந்தார்‌. . “நியு. இந்தியா” அப்பொழுது 
சிறந்த தேசீயப்‌ பத்திரிகையாகப்‌ பிரபலமடைந்திருந்தது. . 
பெசண்டம்மையாருக்கு : அப்பொழுது நாட்டில்‌ நல்ல 
செல்வாக்கு. உண்மையான தேசீய - உணர்ச்சியை 
மக்களுக்கு ஊட்ட வேண்டுமானால்‌, அது தாய்மொழியின்‌ 
மூலந்தான்‌ சாத்தியம்‌ என்பதை அவா நன்கு உணாந்தவா. 
இதை நன்கு தெரிந்துக்கொண்டிருந்த சுப்பராய காமத்‌ 
“நியு இந்தியா'வைப்போல்‌ தமிழில்‌ ஒரு தேசீய தினசரிப்‌ 
பத்திரிகை துவங்க வேண்டுமென்ற தம்‌ விருப்பத்தை 
அன்னிபெசண்டம்மையாரிடம்‌ தெரிவித்தா. அவரும்‌ 
அப்படியே தொடங்குமாறு உற்சாகமூட்டித்‌ தம்மாலான 
உதவியைச்‌  செய்வதாகக . கூறினார்‌... கூறியதோடு 
நில்லாமல்‌ மூவாயிரம்‌ ரூபாய்‌ நன்கொடையாக அளித்தார்‌. 
இதுவே  ' தேசபக்த 'னுக்கு மூலதனமாயமைந்தது. 
மூலதனம்‌ கிடைத்துவிட்டால்‌ போதுமா ? திறமையான 
ஆசிரியர்‌ அவசியமல்லவா? சுப்பராய காமத்தும்‌ கலியாண 
சுந்தர முதலியாரும்‌ சென்னை இராயப்பேட்டையில்‌ 
வசித்துக்கொண்டிருந்தார்கள்‌. நெருங்கிய நண்பர்கள்‌. 
முதலியார்‌. . அப்பொழுது இராயப்பேட்டை வெஸ்லி 
கல்லூரியில்‌ தலைமைத்‌ தமிழாசிரியராகப்‌ பணியாற்றி 
வந்தார்‌. அவருடைய புலமையிலும்‌ - காவன்மையிலும்‌ 
சுப்பராய காமத்துக்கு ஒரே ஈடுபாடு. அதே பிரகாரம்‌ 
சுப்பராயகாமத கொங்கணி மொழியைத்‌ தாய்‌ மொழி 
யாகக்‌ கொண்டிருந்தபோதிலும்‌ தமிழ்‌ மொழியின்‌ இனிமை 
யிலும்‌, அழகிலும்‌ ஈடுபாடுடையவராக இருப்பதைக்‌ கண்டு 
முதலியாருக்கு வியப்பு, உற்சாகம்‌. இருவருடைய பரந்த 








உள்ளமும்‌ நிறைந்த நாட்டுப்‌ பற்றும்‌ ஒன்‌ றுகூடின. ' “தேச 
பக்தன்‌” ஆசிரியப்‌ பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு 
முதலியாரைக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌ காமத்‌. முதலியாரும்‌ 
கல்லூரி ஆசிரியப்‌ பொறுப்பைத்‌ துறந்துவிட்டுப்‌ பத்திரி 
காசிரியப்‌ பொறுப்பை உற்சாகத்துடன்‌ ஏற்றுக்கொண்‌ 
டார்‌. “தேசபக்த னும்‌ உதயமாயிற்று. அப்பொழு 
தெல்லாம்‌ தொடக்க விழா, வெளியீட்டு விழா, பாராட்டு . 
விழா, பொன்னாடை போர்த்தும்‌ விழா, இப்படி விழாக்‌ 
களின்‌ அமளி கிடையாது. | 


“தேச பக்தனுக்கு முதன்‌ முதலாக அமைந்த காரி 
யாலயம்‌, முன்‌ கட்டென்றும்‌, பின்‌ கட்டென்‌ றும்‌இரண்டு 
கட்டுகளைக்கொண்ட ஒரு தாழ்ந்த வீடு. முன்‌ கட்டில்‌ 
நிருவாகப்‌ பகுதி; பின்‌ கட்டில்‌ ஆசிரியர்‌ குழுவினரின்‌ 
பகுதி, பக்கத்திலுள்ள ஒரு சந்தில்‌ அச்சகம்‌ தனியாக 
இருந்தது. அச்சடிக்கும்‌ இயந்திரத்துக்கு மின்சார 
இணைப்புக்‌ கிடையாது; மப்பும்‌ மந்தாரமுமாயிருக்கிற ' 
காலத்தில்‌, மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்துக்கொள்ள 
வேண்டியிருக்கும்‌. நிருவாகத்தினருக்கும்‌ தொழிலா 
ளருக்குமிடையே நேசப்பான்மை நிலவியது ! அப்பொழுது 
்‌. வேலை நிறுத்த நோய்‌ பரவவில்லை. | 


ஆசிரியக்‌ குழுவைச்‌ சேர்ந்த எங்களுக்குள்‌ அந்தஸ்து 
வித்தியாசம்‌ கிடையாது. நாங்கள்‌ பெற்றுவந்த ஊதி: 
யத்தில்‌ கூடுதல்‌ குறைச்சல்‌ இருந்தாலும்‌ நாங்கள்‌ மேற. 
கொண்ட உழைப்பில்‌ கூடுதல்‌ குறைச்சல்‌ இல்லை. வீட்டி 
லிருந்து ஏதேனும்‌ பலகாரமோ கட்டுச்‌ சோறோ கொண்டு 
வருவோம்‌. சிற்றுண்டி நேரத்தில்‌ எல்லோரும்‌ ஒன்றாக 
உட்கார்ந்து, எல்லோருடைய பொட்டலங்களையும்‌ பிரித்து, 
ஆளுக்கொரு கவளம்‌ என்கிற மாதிரிப்‌ பகிர்ந்துகொண்டு - 
சாப்பிடுவோம்‌. இதனால்‌ ஒவ்வொருவருக்கும்‌ ஒவ்வொரு 
_ நாளும்‌ பலவித உணவுவகைகளைச்‌ சுவைத்துப்‌ பார்க்கும்‌ 
சந்தர்ப்பம்‌ கிடைத்துக்‌ கொண்டிருந்தது. 


ஆசிரியக்‌ குழுவினராகிய எங்களுக்கு நிர்ணயிக்கப்‌ 
பட்டிருந்த மாதச்‌ சம்பளமும்‌ ஒரே தடவையில்‌ கிடைக்‌. 
காது. குறிப்பிட்ட தேதியிலும்‌ கிடைக்காது. ஐந்தும்‌ 
பத்துமாகத்தான்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. இப்படிச்‌ 








bed a ai 1 y 

[2 ee <a 4 i ‘one rat s 

ட ore ரத்‌ TNS வக்கில்‌ இப்‌ 
சாம்லெ “ 
௬ ~ 


சில்லரை சில்லரையாக “நாங்கள்‌ “பற்றிக்கொண்டு. 
வந்தாலும்‌ எங்களுக்கும்‌ அது கஷ்டமாகத்‌ தெரியவில்லை. 
குடும்பக்‌ காலட்சேபம்‌ எப்படியோ நடந்துகொண்டுதான்‌ 
 அதுபோகட்டும்‌. எங்கள்‌ எழுத்துப்‌ பணிக்கு நாங்கள்‌ 

உபயோகப்படுத்தி வந்த உபகரணங்களும்‌ மிகப்‌ பழைய 
 மோஸ்தர்‌, ஓர்‌ ஊற்றுப்‌ பேனா உண்டா 2 எழுதுவதற்கு ' 
வழவழப்பான தாள்‌. உண்டா ?: வசதியாக உட்கார்ந்து 
எழுதுவதற்குத்‌ தகுதியான மேஜை நாற்காலி உண்டா % 
மேஜை நாற்காலிகள்‌ இருக்கத்தான்‌ செய்தன. ஆனால்‌. 
சில மேஜைகளுக்கு  £ டிராயர்‌ ' இராது: சில நாற்காலி 
களுக்கு ஒரு கை இராது ; . அல்லது ஒரு “கால்‌: ஆட்டங்‌ 
கொடுத்துக்கொண்டிருக்கும்‌.. மற்றவர்களுக்கெப்படி யோ: 
என்னுடைய மேஜைக்கு “டிராயர்‌ கிடையாது. நாற்காலி .. 


.... களுக்கு ஒரு கைகிடையாது. பேனாக்கட்டையைக்கூட 


நான்‌ உபயோகித்ததில்லை. அந்தக்‌ காலத்தில்‌ “ரிலீப்நிப்‌' 
“எனறு சொல்லிக்‌ காலணாவுக்கு இரண்டு ஈிப்‌'புகள்‌ 
கிடைத்துக்கொண்டிருந்தன. அவைகளில்‌ = ஒன்றை 


எடுத்து, வேலங்‌. குச்சியிலோ வேப்பங்‌ குச்சியிலோ கட்டி . 


எழுதுகோலாக உபயோகிப்பேன்‌. ' வேலை ' முடிந்த பிறகு 
அதை மேஜைமீது வைத்துவிட்டுத்தான்‌ செல்லவேண்டும்‌. 
. மேஜைக்குத்தான்‌ டிராயர்‌ கிடையாதே. மறுநாள்‌ வந்து 
பார்த்தால்‌ அது மேஜையின்மீது இராது; மாயமாய்‌ 
மறைந்ததுபோலிருக்கும்‌ ! யாரை விசாரிப்பது ? எங்கே 
போய்த்‌ தேடுவது? வேறொருகுச்சியுடன்‌. வேறொரு 
" நிப'பைப்பொருத்தி, எழுத்து வேலையைத்‌ தொடங்க 
வேண்டியதுதான்‌. இதற்காக என்‌ சட்டைப்‌ “பையில்‌ 
எப்பொழுதும்‌ அதிகப்படியான ஒரு குச்சியும்‌ ஒரு 'நிப்‌'பும்‌ 


இருந்து கொண்டே யிருக்கும்‌. 


எங்களுக்கு மின்சார விளக்கு கிடையாது: மின்சார 
விசிறியா? எங்கள்‌ கற்பனையில்‌ அது சதா சுழன்று கொண்‌ 
டிருந்தது... ஆசிரிய கூடத்திற்கு மேலே வெறும்‌ 
மங்களூர்‌ ஓடுதான்‌ வேயப்பட்டிருந்தது. அதற்குக்‌ கீழ்‌ 
சதுர ஓடு கிடையாது. இதனால்‌ எங்கள்‌ ஆசிரியக்கூடம்‌ 
பகல்‌ நேரத்தில்‌, அனற்‌ கூடமாகக்‌ காந்தும்‌. எங்கள்‌ 
உடம்பில்‌ வியர்வை வழிந்தோடும்‌. ஆனால்‌ இவை 








தமிழ்‌ இதழ்கள்‌ 


யெல்லாம்‌ எங்களுக்குக்‌. கஷ்டமாகத்‌. தோன்றவில்லை. 
உழைப்பிலே மகிழ்ச்சி கண்டோம்‌. ஒரு நாளைக்கு 
ஏழெட்டுப்‌ பத்திக்கான செய்திகளை எழுதவேண்டி 
யிருக்கும்‌. இதற்காகச்‌ சளைக்க மாட்டோம்‌. ஏதோ . 
ஒருவித வெறி எங்களை ஆட்கொண்டிருந்தது. அதுதான்‌, 
நாடு விடுதலை பெறவேண்டு . மென்ற வெறி. அதனோடு 
தாய்மொழிப்பற்றும்‌ சேர்ந்து கொண்டது. கேட்க 
வேண்டுமா எங்கள்‌ எழுதுகோல்‌ சென்ற வேகத்திற்கு! 


“(தச பக்தன்‌' பத்திரிகையினால்‌ நூற்றுக்கணக்கான 
தேச பக்தாகள்‌ தோற்றுவிக்கப்‌ பட்டார்களென்பதைத்‌ 
தமிழ்நாடு நன்கு அறியும்‌. 


டாக்டர்‌ பா. வரதராஜ “லு நாயுடு 
சிக்கலான அரசியல்‌ பிரச்சினைகளை எளிய தமிழில்‌ தெளிவா: 
கவும்‌ விளக்கமாகவும்‌ அழுத்தமாகவும்‌ தெரிவிக்க முடியும்‌ என்பதை. 
உறுதிப்படுத்தியவர்‌ டாக்டர்‌ வரதராஜுலு நாயுடு. 
வ. ரா. என்ற புகழ்பெற்ற எழுத்தாளர்‌ கூறியிருப்பதுபோல , 
“ பண்டி தர்கள்‌ கூடினால்‌ விளங்காத தமிழ்‌, இங்கிலீஷ்‌ 
படித்த தமிழர்கள்‌ கூடினால்‌ விளங்காத இங்கிலீஷ்‌ 
இந்தக்‌ கட்டுப்பாடான குறும்புத்‌ தனத்தைத்‌ தவிடு 
பொடியாக்கிய ஏகபோக பாக்கியமும்‌ பாத்தியமும்‌ 
வரதராஜுலு நாயுடு அவர்களுக்கே உரித்தான தாகும்‌. 
பாமரத்‌ தமிழுக்குப்‌ பெருமையும்‌ பொலிவும்‌ பலமும்‌ 
உண்டு, என்பதை நிலைநாட்டிய புண்ணியத்தை 
எவரும்‌ நாயுடு அவர்களுடன்‌ பங்கு போட்டுக்‌ 
கொள்ள முடியாது”, 


டாகடர்‌ வரதராஜ “லு 1926ல்‌ பத்திரிகை உலகில்‌ புகுந்து. 
ஏறத்தாழ நான்கு ஆண்டுகள்‌ ஆற்றல்‌ மிக்க அவருடைய. பழந்‌ 
கமிழை எழுதிவந்தார்‌. ஆசிரியர்‌ டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌, 
துணைவேந்தர்‌ நெ, து. சுந்தரவடிவேலு ஆகிய பலர்‌ தமிழ்‌ நாடு” 
இதழில்‌ துணை ஆசிரியாகளாய்‌ இருந்தவர்களே. - பெரியார்‌ 
ஈ.வெ.ரா வைத்‌ தமிழ்ப்‌ பத்திரிகை உலகிற்கு ஈர்த்தவர்‌ நாயுடுவே. 


ஆசிரியர்‌ டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌ . 
தமிழ்ப்‌ பத்திரிகை உலகில்‌ டி. எஸ்‌. சொக்கலிங்கத்திற்குச்‌ 
“சிறப்பிடம்‌ உண்டு. அவர்‌ தொடர்புகொண்டிருந்த இதழ்கள்‌ “தமிழ்‌. 
நாடும்‌ “ தினமணி”யும்‌. தினமணி?'யில்‌ ஏறத்தாழப்‌ பதினைந்து. 









சோமலெ 8 | As 29 


ஆண்டுகள்‌ ஆசியராக இருந்தார்‌. அவர்‌ சொந்தமாகவும்‌ சில. 
 பததிரிகைகளை நடத்தினார்‌. அவற்றுள்‌ குறிப்பிடத்தக்கவை-காலணா- 
(13 நயாபைசா) விலையுள்ள “காந்தி” என்ற வாரப்பத்‌ திரிகையும்‌ 
“தினசரி' என்ற நாளிதழும்‌. பத்திரிகை உலகில்‌ இவர்‌ கண்ட 
களங்கள்‌ பல ஆகும்‌. இவா கொண்ட வெற்றிகள்‌ ஏராளம்‌. 


இன்று தமிழ்மக்களுக்குப்‌ பழகிப்போய்விட்ட தினமணியை- 
இன்றைய வடிவத்திலும்‌ அமைப்பிலும்‌ முறையிலும்‌ உருவாக்கியவர்‌ 
இவரே. : இவர்‌ உருவாக்கிய பத்திரிகை ஆசிரியர்களும்‌ நூற்றுக்‌ 
கணக்கானவர்கள்‌ ஆவர்‌. ஆகையால்‌ இவரை “ஆசிரியர்‌ 
டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌” என்று சொல்லுவதே மரபு. ஒன்றைத்‌. 
தாங்கியும்‌ இன்னொன்றைத்‌ தாக்கியும்‌ எழுதும்‌ பிரசாரப்‌ பாணியில்‌ 
எழுதுவதில்‌ இவா வல்லவர்‌. இவருடைய வாழ்க்கை வரலாறு, 
தமிழ்ப்‌ பத்திரிகை உலகின்‌ வரலாறாகும்‌. பத்திரிகைகளில்‌: 
நாள்தோறும்‌ ஏற்படும்‌ சிக்கல்களை இவர்‌ நன்கு உணர்ந்தவர்‌... 
இவருடைய கருத்தைக்‌ கீழே காண்போம்‌: 


“பாகிஸ்தானை எந்த தமிழ்ப்‌ புலவராவது மொழி 
பெயர்க்க முடியுமா? பெடரேஷன்‌ இவைகளுக்குத்‌ 
தனித்‌ தமிழில்‌ என்ன வார்த்தைகள்‌ இருக்கின்றன? 
தெர்மா மீட்டர்‌ என்று சொன்னால்‌ சகலருக்கும்‌ புரியும்‌ 
போகு, ஒருவருக்கும்‌ புரியாத ஒரு தமிழ்ச்‌ சொல்ல 
டுக்கை உபயோகிக்க வேண்டிய அவசியமென்ன Pi 
டாங்கி, விமானம்‌, பெட்ரோல்‌, மோட்டார்‌, பீரங்கி, 
குண்டு, துப்பாக்கி, தோட்டா ஆகிய வார்த்தைகளை 
உபயோகிக்காமல்‌ யுத்தச்‌ செய்திகளைச்‌ சொல்லவே 
முடியாது. டாங்கியும்‌ பெட்ரோலும்‌ மோட்டாரும்‌ 
ஆங்கிலம்‌. இவற்றை எப்படி மொழி பெயர்ப்பார்கள்‌ ? 
தானே இயங்கும்‌ ஊர்தி என்று ஒவ்வொரு தடவை 
யும்‌ மோட்டாருக்குப்‌ பதில்‌ நீளமாக எழுதுவார்களா ? 
விமானம்‌, பீரங்கி, குண்டு, துப்பாக்கி, கோட்டாவை 
எடுத்‌ துக்‌ கொள்ளுவோம்‌, இவை. எல்லாம்‌ தமிழ்‌ 
வார்த்தைகள்‌ தானே, என்று நீங்கள்‌ நினைக்கலாம்‌. 
புலவர்கள்‌ தனித்‌ தமிழ்‌ கொள்கைப்படி இவை தமிழ்‌ 
வார்த்தைகள்‌ அல்ல. விமானம்‌ சமஸ்கிருதம்‌, பீரங்கி 
போர்ச்சுக்கேய பாஷையிலிருந்து வந்தது. குண்டு 
மராத்திபாஷை. துப்பாக்கி துருக்கி பாஷை. தோட்டா 
உருதுவிலிருந்து வந்து சேர்ந்தது. இவ்வளவையும்‌ . 
பிறமொழிச்‌ சொற்கள்‌ என்று தள்ளிவிட்டால்‌, இவற்‌ 
றிற்குப்‌ பதிலாக தனித்‌. தமிழில்‌ எப்படிச்‌ சொல்‌: 
வார்கள்‌ ? விமானத்திற்குப்‌ பறக்கும்‌ வண்டி என்றும்‌. 

இடர்‌ | 





தமிழ்‌ இதழ்கள்‌ 





- பீரங்கிக்கு உருண்டு நீண்ட குழாயுள்ள வெடி 
யென்றும்‌ சொல்லுவார்களா.? அப்படிச்சொன்னால 
அவை பொருத்தமாயிருக்குமா ? அல்லது ஜனங்‌ 
களுக்குதீதான்‌ புரியுமா ?” 


“எனது ராஜினாமா?” என்ற இவருடைய நூலிலிருந்து மற்றொரு 
பகுதியைத்‌ தருவோம்‌. 


₹₹/ரிரான்சில்‌ ஜெர்மனியர்‌ பருந்து பாய்ச்சல்‌ விமானங 
களை உபயோகித்தார்கள்‌ corm செய்தியைத்‌ 
தமிழ்ப்‌ பத்திரிகைகளில்‌ நீங்கள்‌ படித்திருப்பீர்கள்‌. 
படிப்பவர்களுக்கு இந்த வாக்கியத்தில்‌ புதிதாக 
எதுவும்‌ இருப்பதாகத்‌ தெரியா து. ஆனால்‌, பத்திரி 
கைக்‌ காரர்களுக்குத்‌ தான்‌ அதிலுள்ள கஷ்டம்‌ 
தெரியும்‌. யுத்தம்‌ நடக்கிற வேகத்தில்‌ எத்தனையோ 
புது புது வார்த்தைகளும்‌ சொற்றொடர்களும்‌ சிருஷ்டி 
யாகின்‌ றன. இவையெல்லாம்‌ தாய்‌ பாஷை பத்திரி 
கைக்காரர்களின்‌ தலையில்‌ வந்து விடுகின்றன. 
தந்திகள்‌ எல்லாம்‌ ஆங்கிலத்தில்‌ வருவதால்‌ ஆங்கிலப்‌ 
பத்திரிகைகளை நடத்துபவர்களுக்கு, மொழி பெயர்க்க 
வேண்டிய சிரமம்‌ எதுவும்‌ கிடையாது. வந்த வார்த்‌ 
தைகளை அப்படியே போட்டு விடலாம்‌. தமிழ்ப்‌ 
பத்திரிகைகள்‌ அதை மொழி பெயர்த்தாக வேண்டும்‌, 
சாவகாசமாக யோசித்து ஒரு தமிழ்‌ வார்த்தையைக்‌ 
கண்டு பிடிக்கலாம்‌ என்ற பேச்சுக்கோ இடமில்லை. 
அன்று வந்த செய்திகள்‌ அன்று மாலைப்‌ பத்திரிகை 
களில்‌ போயாக வேண்டும்‌. அதற்குள்ளாக வார்த்‌ 
தையைக்‌ STH) பிடிக்கவேண்டும்‌. அவ்வளவு, 
அவசரம்‌, எனவே புதிதாக ஒரு வார்த்தை வந்து 
விட்டால்‌ பத்திரிகை ஆபீசில்‌ ஏற்படும்‌ பரபரப்பைப்‌ 
பற்றிச்‌ சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொருவரும்‌ 
மூளையை ஓட்டுவார்கள்‌. ஒவ்வொருவர்‌ ஓவ்வொரு 
வார்த்தையைச்‌ சொல்லுவார்கள்‌. எல்லாவற்றையும்‌ 
பார்த்து அவற்றில்‌ எது பொருத்தமானதென்று 
தோன்றுகிறதோ அது அன்றைய பத்திரிகையில்‌ 
வரும்‌. 


DIVE-BOMBERS என்ற வார்த்தைக்குப்‌ பருந்து 
பாய்ச்சல்‌ விமானங்கள்‌ என்ற தமிழ்ப்‌ பெயரைக்‌ 
கேட்ட பின்பு அது பொருத்தமாயிருக்கிறதென்று ' 
அநேகர்‌ ஒப்புக்கொள்ளலாம்‌. ஆனால்‌ அந்த வார்த்தை 
பத்திரிகை நிலையங்களில்‌ எவ்வளவு வேலையைக்‌ 
கொடுத்தது என்பது வெளியிலுள்ளவர்களுக்குத்‌ 
தெரியா து”. 









சோம்லெ a we oT 
பெரியார்‌ ple. வெ. ரா: 

(தமிழ்ப்‌ பத்திரிகை இயக்கத்தின்‌ தலைவர்களுள்‌ அடுத்த 

படியாகக்‌ குறிப்பிடத்தக்கவர்‌ இவரே. இவர்‌ நடத்திய நாளிதழ்‌ 


“குடியரசு” என்பது ஆகும்‌. பிற்காலத்தில்‌ இவர்‌ தொடங்கிய 
“விடுதலை” இன்றளவும்‌ வெளிவந்துகொண்டிருக்கிறது. ்‌ 


சாதிக்‌ கொடுமை, மூடபக்தி, தீண்டாமை, வலியார்‌ 
மெலியாரைத்‌ துன்புறுத்தல்‌, கிளிப்பிள்ளை வேதாந்தம்‌, திண்ணைத்‌ 
தத்துவம்‌ போன்ற பொருள்களைப்பற்றி சாதிருத்தக்‌ கட்டுரைகள்‌ 
. எழுதினார்‌. இவருடைய நடை லாவகமானது, பச்சையானது, 
நேரடியானது என்றுகூடச்‌ சொல்லலாம்‌. கேட்பவர்‌, படிப்பவர்‌ 
மனங்களில்‌ ஆழமாய்ப்‌ பதியக்கூடியது. 


பத்திரிகையின்‌ தேவைக்கு ஏற்ப, எழுத்துச்‌ சாதிருத்தம்‌ செய்ய 
முன்வந்தவா இவரே. இவர்‌ செய்த திருத்தம்‌ வருமாறு : 
— லை 
— ளை 
— pr 
— னா. 
— ணா 


preeare 


— ணை 


பெரியாரின்‌ சிந்தனைப்‌ போக்கினைத்‌ தொடர்ந்து இந்தியா, இலங்கை, 
இங்கிலாந்து ஆகிய. நாடுகளிலிருந்துவந்த பேராளர்கள்‌ யாழ்ப்‌ 
பாணத்தில்‌ 1972-இறுதியில்‌ நிகழ்ந்த உலகத்‌ தமிம்‌ மாநாட்டில்‌ 
கட்டுரைகள்‌ வாசித்துள்ளனர்‌. பெரியாருடைய 'எழுத்துச்‌ சீர்திருத்‌ 
தததை ஏற்பதே தமிழக அரசு அவருக்கு காட்டக்கூடிய உண்மை 
யான நினைவுச்சின்னமாகும்‌.| 


திரு. ஏ. என்‌. சிவராமன்‌ 


சமீபகாலம்வரை பத்திரிகை ஆசிரியர்‌ என்றால்‌ சமூகத்தில்‌ 
ஒரு பெரிய மதிப்பு இருந்தது. அந்தவகையில்‌ இப்போது பெயரும்‌ 
புகழும்‌ பெறுபவராக திரு. ஏ. என்‌. சிவராமன்‌ ஒருவரைத்தான்‌ 
சொல்லமுடியும்‌, 








a தமிழ்‌ இதழ்கள்‌ 
| டி, எஸ்‌. சொக்கலிங்கம்‌, சங்கு சுப்பிரமணியம்‌ போன்ற 
ஆசிரியர்களைப்‌ பின்பற்றி 'அறிவுப்பசியுடன்‌ படிக்கும்‌ வாசகர்‌ 
களுடைய எண்ணிக்கையை மிகுதியாக்கவும்‌ தேசியக்‌ . 
கண்ணோட்டத்தோடு. பிரச்சினைகளை அணுகவும்‌ இவர்‌ அரும்பாடு 
பட்டு வருகிறார்‌. um துறை அறிவுச்‌ eoo ம்ப 
தமிழுக்குத்‌ SHAG, தமிழர்களுக்கு வழங்குகிறார்‌. 


: ae Bem மதப்‌ பற்றி, ஆசிரியர்‌ டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌ ' 
1940 நவம்பர்‌ 25ம்‌ நாள்‌ “தினமணி” இதழில்‌ A eray 
Oe eas குறிப்பிடத்தக்கது:-- 


நண்பர்களுக்‌( கு, 


இன்று oe என்‌. சிவராமன்‌ தில எது ae 
ஆசிரியரா யிருப்பார்‌. தமிழ்‌ எழுத்தாளர்கள்‌ அனைவரும்‌ - ae 
மீ. சிவராமனை அறிவார்கள்‌. புத்தகம்‌ படிக்கும்‌ பழக்க. 
முள்ளவர்களும்‌ ஸ்ரீ. சிவராமனை நன்கு அறிவார்கள்‌. 
ஏனெனில்‌, அவர்‌ எழுதிய “மாகாண சுயாட்சி' என்ற 
அற்புதமான புத்தகத்தை ராஜீயத்தில்‌ சிரத்தையுள்ள 
ஒவ்வொரு தமிழரும்‌ கண்டிப்பாய்‌ படித்திருப்பார்கள்‌. ட. 
- ராஜீய ஞானமும்‌ பொருளாதார. ஞானமும்‌ அவருக்கு : E 
 தளபாடமான விஷயங்கள்‌. தேச பக்தியிலும்‌ அவர்‌. se 
சிறந்தவர்‌. தேச பக்தியோடு தன்னல மறுப்பையே — 
பிரதானமாக அவர்‌ கருதியபடியால்தான்‌ அவருடைய : 
பெயா இதுவரை பிரபலமாகவில்லை. விளம்பரமில்லாமல்‌ . 
பின்னாலிருந்து உருப்படியான வேலைகளைச்செய்ய வேண்டு - 
மென்ற உயர்ந்த கொள்கையை கொண்டவர்களில்‌ அவர்‌ 
ஒருவர்‌.. இவ்வளவையும்‌ நான்‌ சொல்ல வந்ததற்கு 
்‌.... காரணம்‌ ஒன்றே ஒன்றுதான்‌. அதாவது “தினமணி'யை 
திறமையாக நடத்துவதற்கு அவர்‌ சகல குணங்களும்‌ 
.... வாய்க்கப்பெற்றவர்‌ என்பதுதான்‌. ae | 


: “தினமணி''யின்‌ . நண்பர்கள்‌ தினமணி”யிடம்‌ o 

ட்ட வைத்திருக்கும்‌ அபிமான த்திற்கு : ஒரு காரணம்‌ முக்கிய o 
a _ மானது. - அதுதான்‌ நணபாகளுக்கும்‌ ''தினமணி”'க்கும்‌ 

ப உள்ள நெருங்கிய தொடர்பு. இந்தத்‌ 'தொடர்புதான்‌ 
.... பரஸ்பர நம்பிக்கையும்‌ அன்பையும்‌ பெருக்கியிருக்கிறது. ae 

இந்தத்‌. தொடர்பை ஸ்ரீ சிவராமன்‌ பூரணமாக அறிவார்‌. en 

ie சா 1920. r இத்துழையாமை - இளக ர 









Gama ட... = 29 


காலேஜ்‌ படிப்பை விட்டதிலிருந்து சுமார 20வருஷங்களாக 
அவரும்‌ நானும்‌ அநேகமாய்‌ ஒன்றாகவே ராஜீயத்‌ துறை 
யிலும்‌ பத்திரிகைத்‌ துறையிலும்‌ ஈடுபட்டு. வேலை செய்து 
வந்திருக்கிறோம்‌. ஆகவே, “'தின மணி'' இதுவரை எந்தக்‌ 
கொள்கையில்‌ நடத்தப்பட்டு வந்திருக்கிறதென்பதை 
அவர்‌ அறிவார்‌. அந்தக்கொள்கைக்கு அவரும்‌ ஒரு பங்கு 
பொறுப்பாளியாகவே இருந்து வந்திருக்கிறார்‌. இநத 
முறையில்‌ இதுவரை “தினமணி” நடத்தப்பட்டு வந்திருக்‌ — 
கிறபடியால்‌ ““தினமணி”க்கும்‌ அதன்‌ நண்பர்களுக்கும்‌ 
உள்ள தொடர்பை அவர்‌ பூரணமாய்‌ அறிந்திருக்கிறார்‌ 
என்பதை நண்பாகள்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. எனவே 
அவருடைய ஆசிரியத்‌ தலைமையில்‌ நடைபெறும்‌ “தின 
மணி?” இதுவரை அதன . நண்பர்களிடம்‌ எவ்வளவு 
அபிமானத்தைப்‌ பெற்று வந்ததோ - அதைப்‌ போலவே 
இனியும்‌ பெற்றுவரும்‌ என்‌ பதில்‌ எனக்கு சந்தேகமில்லை. 


டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌. 


திரு. சிவராமன்‌ ஒத்துழையாமை இயக்கத்தில்‌ இரு முறை 
சிறை சென்றவர்‌. வேதாரண்யம்‌ உப்பு சத்யாக்ரகத்தில்‌ 
பங்கெடுத்துக்‌ கொண்டவர்‌. மகாத்மா காந்தியடிகளின்‌ “ஹரிஜன்‌” 
வார இதழ்‌ தமிழில்‌ வெளிவர ஏற்பாடுகள்‌ நடைபெற்றபோது, 


' தமிழ்‌ ஹரிஜன்‌ ? இதழின்‌ ஆசிரியராக ப்‌ ன க தேர்ந்‌ 
-தெடுக்கப்பட்டவா. 


பழைய காலத்துப்‌ பத்திரிகை ஆசிரியர்‌ - பத்திராதிபர்‌ என்று: 
தான்‌ அப்போது சொல்லுவார்கள்‌ - எப்படிப்பட்டவர்கள்‌ என்பதையும்‌. 
சொல்ல வேண்டும்‌. | 


அவர்களுடைய சொல்லுக்கும்‌ செயலுக்கும்‌ வேறுபாடு இராது. 


ஒழுக்கத்தால்‌ அவாகள்‌ உயாந்தவர்களாக இருப்பார்கள்‌. 
“அவர்களுடைய தலையங்கத்துக்குத்‌ தனி மதிப்பு இருந்தது. முதலில்‌, 
'தலையங்கத்தையே படிக்கும்‌ வாசகர்களும்‌ இருந்தனர்‌. தியாக சீலர்‌ 
களாக அந்த ஆசிரியர்கள்‌ விளங்கிய காரணத்தால்‌ அவர்கள்‌ 
'சொல்லுவதை வேதவாக்காக ஏற்றுப்‌ பின்பற்ற வேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ பல்லாயிரக்கணக்கான வாசகர்கட்கு உண்டாயிற்று. 


அரசாங்க விளம்பரம்‌ என்பது அந்நாளில்‌ கிடையாது. 
.கனரகத்தொழிற்சாலைகள்‌ இல்லை. இருந்த தொழில்‌ நிலையங்களிலும்‌ 








30° தமிழ்‌ இதழ்கள்‌ 
-முக்கியமானவையெல்லாம்‌ அக்காலத்தில்‌ ஆங்கிலேயரிடம்‌ 
இருந்தன . அவர்கள்‌ தமிழ்ப்‌ பத்திரிகைகளில்‌ விளம்பரம்‌ வெளியிடு: 
வதில்லை. அந்த நிலையில்‌ பத்திரிகைகளே அரசியலை உருவாக்கின. 


முற்றிலும்‌ மாறுபட்ட சூழ்நிலையில்‌, நாம்‌ இன்று வாழ்கிறோம்‌. 
(1) அரசாங்கச்‌ சட்டங்கள்‌ 


சலுகைகள்‌ 

பத்திரிகைத்‌ தாள்‌ வினியோகம்‌ 

மின சாரத்‌ துண்டிப்பு 
தொழிற்சங்கங்கள்‌ மூலம்‌ தொந்தரவு 


(2) வணிக நிறுவனங்களின்‌ விளம்பரங்கள்‌ 
(3) அரசியல்‌ கட்சிகளின்‌ சார்புகள்‌ 


இவற்றால்‌ பத்திரிகைகளில்‌ அரசினர்‌. அரசியல்‌ கட்சிகளின்‌ 
தலைவர்கள்‌, பெருவணிகர்கள்‌ ஆகியோரின்‌ தலையீடும்‌ செல்வாக்கும்‌ 
ன அவர்களைப்‌ புறக்கணித்துப்‌ பத்திரிகையை 
ஈடத்த முடியாது. 


இந்த நிலையிலும்‌ திரு ஏ. என்‌. எஸ்‌, போன்ற ஓரிருவா 
தங்களுடைய தனிப்பட்ட முத்திரையை ஒரு நாளிதழில்‌ பொறித்து. 
வருவது பாராட்டுக்குரியது, பின்பற்றுவதற்கு உரியது. 


ஆசிரியர்‌ ஏ. என்‌. சிவராமன்‌ அவர்கள்‌ மிகச்‌ சிக்கலான 
விஷயங்களைக்கூட, சிறப்புக்‌ கட்டுரைகள்‌ வாயிலாக உள்ளங்கை 
நெல்லிக்கனிபோல  விள்க்கி ஆங்கிலப்‌ பத்திரிகைகளைவிடக்‌ 
கூடுதலான தரத்துடன்‌ ஒரு தமிழ்ப்‌ பத்திரிகையை நடத்தமுடியும்‌ 
என்பதை நிலைநாட்டியிருக்கிறார்‌. - அவர்‌ எழுத்தில்‌ நாம்‌ முக்கிய 
மாகக்‌ காண்பது - தெளிவு. 


அரசியல்‌ நிர்ணய சபை, பொருளாதாரப்‌ பிரச்சினைகள்‌, 
தேர்தல்‌ முறை, கல்விச்‌ சீர்திருத்தம்‌, பயிற்சிமொழி, நாணய 
மதிப்புக்‌ குறைப்பு, பல நாடுகளின்‌ அரசியல்‌ வரலாறுகள்‌ 
'ஆகியவற்றையெல்லாம்‌ அவர்‌ RN dele o வாசகர்‌ 
களுக்குப்‌ புரிய வைத்திருக்கிறார்‌. 


*தினமணி'யின்‌ அன்றாட - நிர்வாகத்தில்‌ அல்லது ர்‌! 
A அவருடைய பங்கும்‌ பொறுப்பும்‌ மிகக்‌. குறைவு... 








சோமலெ > of 


“தினமணி'யில்‌ இலக்கணப்‌ பிழைகளையும்‌ கொச்சைத்‌ தமிழ்ச்‌ 
சொற்களையும்‌ தவிர்க்க அவரால்‌ இயலவில்லை என்பது sar 
எனக்கு 7-8-1968ல்‌ எழுதிய கடிதத்திலிருந்து தெரிகிறது. 


ET தமிழ்‌ அகராதியில்‌ சாதாரணமாகக காணப்‌ 
படாத சில சொற்களை உபயோகிப்பது தவிர்க்கப்பட 
வேண்டியதே என்பதை ஒப்புக்‌ கொள்ளுகிறேன்‌. 
ஆனால்‌ “தினமணி? வாசகர்களுக்குப்‌ பழக்கப்படாத 
| ஒரு சொல்‌ அகப்பட்டால்‌, மொழி பெயர்ப்பு செய்ப 
வர்கள்‌ அகராதியைப்‌ புரட்டாமலே அதை உபயோ 
கித்து விடுவார்கள்‌”, | 


எண்ணெய்‌ என்பதை எண்ணை என்று கொச்சையாக எழுதுவது 
“தினமணியின்‌ மரபுக்கு ஓர்‌ எடுத்துக்காட்டு. ... | 


திரு. சி. பா. ஆதித்தன்‌ 


(தினத்‌ 555), மாலை முரசு பத்திரிகைகளை நிறுவியர்‌ 
சி. பா. ஆதித்தனார்‌ என்பது தெரிந்ததே. அவருடைய நோக்கம்‌. 
சாதாரணக கூலியாள்‌, ரிக்ஷா இழுப்பவன்‌ ஆகியோரையும்‌ 
பத்திரிகை படிக்கச்‌ செய்ய வேண்டும்‌ என்பது. அந்த நோக்கத்தை 
அவர்‌ நிறைவேற்றிவிட்டார்‌. எனவே அவர்களுக்கு அக்கறையுள்ள 
செய்திகளை மட்டும்‌ அவர்‌ வெளியிடுகிறார்‌. அவர்களுக்குப்‌ புரியும்‌ 
நடையைக்‌ கையாளுகிறார்‌. “நாங்கள்‌ ஒரு தினத்தந்தி 
நாளிதழ்‌ நடத்துகிறோமே தவிர; திருவள்ளுவர்போல 
திருக்குறள்‌ நடத்தவில்லை” என்று அவர்‌ சொல்லுவது வழக்கம்‌. 


“நாளிதழ்‌ '- என்பது காலையிலே பூத்து, மாலையிலே. மலரும்‌ 
மலரைப்‌ போன்றது... “பேச்சுத்‌ தமிழ்‌ உயர உயர எங்கள்‌ நடையும்‌ 
மாறும்‌” என்று அவர்‌ சொல்லுவார்‌. அவர்‌ மேலும்‌ தெரிவித்‌. 
திருப்பதாவது; 


“ சாதாரணமாகத்‌ தங்களுக்குத்‌ தெரிந்ததைப்‌ பிறருக்குச்‌ 
'சொல்லுவதற்காகப்‌ பத்திரிகைகளை நடத்துவார்கள்‌. சிலர்‌ என்ன 
நடந்தது, நடந்ததை எடுத்துச்‌ சொல்லுவதற்கு இதழ்கள்‌ நடத்து 
வார்கள்‌, சிலா மக்கள்‌ எதை எதிர்பார்க்கிறார்களோ எதை விரும்பு 
கிறார்களோ அதற்காக பத்திரிகை நடத்துவார்கள்‌. நான்‌ மூன்றாவது 
“சொன்ன பத்திரிகையை நடத்த முன்வந்திருக்கிறேன்‌'””, 









32 தமிழ்‌ இதழ்கள்‌ 


மக்கள்‌ தமிழ்‌. என்ற புதிய தமிழை ஆதித்தனா உருவாக்கி 
யிருக்கிறார்‌. புலவர்‌ தமிழைக்‌ கல்கி எளிய தமிழாக்கினார்‌ அதைத்‌ 
“தினத்தந்தி” மக்கள்‌ தமிழ்‌ ஆக்கிற்று. சான்று: 
புலவர்களின்‌ தமிழ்‌ . கல்கியின்‌ தமிழ்‌ மக்கள்‌ தமிழ்‌ 
புள்‌ பறவை ..... குருவி 


“தினத்தந்தி! என்ற பெயரே DAILY TELEGRAPH என்ற 
ஆங்கில இதழின்‌ பெயரின்‌ மொழி பெயர்ப்பே. ஆதித்தனார்‌ 
லண்டனில்‌ வெளிவந்து பல லட்சம்‌ மக்களைக்‌ கவரும்‌ தினசரிகளை- 
அவற்றின்‌ விற்பனைத்‌ தந்திரங்களை - தகக மாறுதல்களுடன்‌ 
"கையாண்டு தமிழார்வத்தையும்‌ ஓரளவு புகுத்தி வெற்றி கண்டுள்‌ 
ளார்‌. ஓரே சமயம்‌ பல ஊர்களிலிருந்து இதழ்‌ வெளிவரும்‌ ஏற்பாட்‌ 
டையும்‌ நிறைவேற்றியிருக்கிறார்‌. 


படிப்பவர்களுக்குப்‌ புரிவதற்காக ஒரு பொம்மை” (நாட்டுப்‌ | 
புறத்தானை) தினத்தந்தியில்‌ வைத்துள்ளனர்‌. அவனுக்குப்‌ புரிந்‌ 
தால்தான்‌ - புரிந்த பிறகே - எந்தச்‌ செய்தியும்‌ வெளியிடுவார்‌. மேலும்‌ 
பழந்தமிழ்நாட்டு விளையாட்டுக்களுக்கும்‌ தமிழ்‌ மொழி us 
செய்திகளுக்கும்‌ தினத்தந்தி சிறப்பிடம்‌ தருகிறது. 


கையேடு (Style book) னில்‌ தினத்தந்தியின்‌ 
தனிச்சிறப்பு. எத்தகைய சொற்களை உபயோகிக்கலாம்‌, | 
பதிப்பு முறை என்ன, எத்தனை எழுத்துக்களுக்கு மேற்கண்ட 
சொற்களைத்‌ தவிர்க்க வேண்டும்‌, எவ்வாறு எழுதினால்‌ எல்லோ 
ருக்கும்‌ புரியும்‌ என்பன இதில்‌ அடங்கியிருக்கும்‌. இதில்‌ கண்ட 
சட்டதிட்டங்கள்‌, விதிகள்‌ ஆகியவற்றை மய டி 
கொண்டே ஒவ்வொரு நாளும்‌, உதவி ஆசிரியர்கள்‌ ணட யை 
உருவாக்குகிறார்கள்‌. : 


| சில சொற்களைத்‌ தினத்தந்தி கையாளும்‌ முறை குறிப்பிடத்‌ 
தக்கது. 


கெளஹத்தி —  கவுகத்தி 

பங்களாதேஷ்‌ - -- வங்காள தேசம்‌ 
கருத்துப்படம்‌ வெளியிடுவதும்‌ 'தினத்தந்தி' வளர்த்துள்ள 

முறைகளில்‌ ஒன்று. இதைக்‌ கூறும்போது ஒன்றைத்‌ தெரி 

: விப்பது என்‌ கடமை. சித்திரம்‌ தீட்டுபவர்கள்‌ தமிழ்ப்‌ பத்திரிகை 









சோமலெ | | 33. 


களின்‌ வளர்ச்சிக்குப்‌ 'பெரிதும்‌ உதவியுள்ளனர்‌. இவ்வகையில்‌ 
. ஆனந்தவிகடனில்‌ சில்பி காட்டியுள்ள கைவண்ணம்‌ ஈடும்‌ இணையும்‌- 
இல்லாதது. கோபுலு, மணியம்‌, ஸ்ரீதர்‌, மாயா, வாணம்‌, வினு; 
- ஜெயராஜ்‌, எஸ்‌. பாலு, அமுதசுரபி ஒவியா ஸுபா ஆகியோரின்‌ 
ages பாராட்டுக்குரியது. 


குறிப்பாக, தீபாவளி மலாகள்‌ இவர்களுடைய. கலைப்‌ புலமை 
யையும்‌ கற்பனைத்‌ திறனையும்‌ காட்ட உதவுகின்றன. 
தினத்தந்தி வெளியீடுகள்‌ : 
ராணிழுத்து வரிசை என்ற நூல்களைத்‌ தினத்தந்தி வெளி 
.. யிடுவது சிறப்பாகக்‌ குறிப்பிடத்தக்கது. அது OG தலை சிறந்த 
முயற்சி, ஏற்கெனவே வெளிவந்து மக்களிடம்‌ ஆதரவு. பெற்ற 
நூல்களைப்‌ பலரும்‌ படிப்பதற்கு ஏற்ப மலிவான விலையில்‌ வெளி 
யிடுகிறார்கள்‌. ஒவ்வொரு மாதமும்‌ இதுபோன்று ஒரு நூலை 
வெளியிடுகிறார்கள்‌. பதினாயிரக்‌ கணக்கில்‌ ஒரு ரூபாய்‌ விலையில்‌: 
புத்தகங்கள்‌ கிடைக்கச்‌ செய்யும்‌ முயற்சி போற்றுதற்குரியது, 
இதன்‌ சிறப்பியல்புகள்‌ சில : 
1. விலை மலிவாக இருப்பது. 
2. ஆசிரியரைப்‌ பற்றிய அறிமுகம்‌ அடங்கியிருப்பது. . | 
3. மாவட்டப்‌ பேச்சுத்‌ தமிழ்‌ அல்லது கிளைமொழிச்‌ சொற்‌. 
களுக்கு ஏற்றம்‌ கொடுக்கும்‌ per na = 
தெடுப்பது. 
4. ஒவ்வோர்‌ இதழிலும்‌ முதல்‌ பத்துப்‌ பக்கங்களில்‌ பல 
வகைச்‌ செய்திகள்‌, பயனுளள துணுக்குகள்‌, 
அறிவுரைகள்‌ வெளியிடுவது. 


கிரந்த எழுத்துக்கள்‌ ; 

w, ஷ, ஜ; OD, ஸரீ என்ற எழுத்துக்களைத்‌ தமிழில்‌ 
உபயோகிப்பது பற்றி, பெரிய சர்ச்சை இருந்து வருகிறது. ஆனால்‌, 
QAO வருத்தத்திற்குரியது என்ன எனின்‌, பெரும்பாலோர்க்கு இந்த 
எழுத்துக்களின்‌ வரலாறு. தெரியாமல்‌ இருப்பதே. இவை தமிழ்‌ 
நாட்டுக்கே உரியன. தமிழ்நாட்டில்‌ எழுதப்பட்ட சம்ஸ்கிருத நூல்‌ 
களில்‌ சில ஒலிகளைக்‌ குறிக்க இந்த எழுத்துக்கள்‌ பயன்படுத்தப்‌. 

த--5 









34 தமிழ்‌ இதழ்கள்‌ 


பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு வெளியே உருவான வடமொழி 
நூல்‌ ஒன்றிலேனும்‌ இந்த எழுத்துக்கள்‌ கையாளப்படவில்லை . 
தமிழாசிரியர்கள்‌ பெரும்பாலும்‌ இந்த எழுத்துக்களைப்‌ புறக்‌ 
கணித்து வருகின்றனர்‌. . இந்த எழுத்துக்களைக்‌ கைவிட்டால்‌ பின்‌ 
வரும்‌ சொற்களை எவ்வாறு எழுதுவது என்பதைச்‌ சிந்திக்க 
வேண்டும்‌. 
அளவைச்‌ சொல்‌ : 


ஹெக்டர்‌ 


நாடுகளின்‌ பெயர்கள்‌ : 
ரஷ்யா 
'ஐப்பான்‌ 
ஆஸ்திரேலியா 
இஸ்ரேல்‌ 
பாக்கிஸ்தான்‌ ' 
ஸ்ரீலங்கா 
ஆப்கனிஸ்தான்‌ 
மாநிலங்களின்‌ பெயர்கள்‌ : 
- ராஜஸ்தான்‌ 
ஜம்மு-காஷ்மீர்‌ 
மீஜோ-ராம்‌ 
கட்டிடங்களின்‌ பெயர்கள்‌ : 
தாஜ்மஹால்‌ 
வாகனங்களின்‌ பெயர்கள்‌ : 


ரிக்ஷா 


பஸ்‌ 


ஜீப்‌ 









$ தமிழ்‌ இதழ்கள்‌ 
சில தமிழாசிரியர்கள்‌ ஜப்பானை! *சப்பான்‌' என்று எழுதிவருகி 
ர்கள்‌. இவ்வாறு எழுதுவது சப்பென்று (காரசாரமில்லாமல்‌) 
இருக்கிறது. இன்னும்‌, ஷெரீப்‌ என்பதைச்‌ சென்னை நகர முதல்வா்‌ 
என்று மொழி பெயர்க்கிறார்கள்‌. இவ்வாறு மொழி பெயர்த்தால்‌ 
பழங்காலத்துக்‌ கிரேக்க நாட்டில்‌ நகரங்கள்‌ தனி அரசுகளாக 
இருந்ததுபோல சென்னை நகரம்‌ ஒரு தனி அரசாக இயங்கியதாகவும்‌ 
அந்நகருக்கென்று ஒரு முதலமைச்சர்‌ இருந்ததாகவும்‌ பிற்காலத்‌ 
தவா நினைக்கக்கூடும்‌. இவ்வாறு ஏற்படக்கூடிய குழப்பங்களைப்‌ 
பற்றியெல்லாம்‌ தமிழாசிரியர்‌ களுக்குக கவலையே கிடையாது. 
எப்படியாவது கிரந்த எழுத்துக்கள்‌ ஒழிந்தால்‌ அவர்கள்‌ மகிழ்வர்‌. 


சாவதேச ஒலிமுறை எழுத்துக்களுள்‌ தேவையான்‌ சில்‌ 
ஒலிகளை ஏற்றுக்கொள்ளுவதே அறிவுடைமை. 


வெப்பம்‌ மிகுந்த மாவட்டங்களில்‌ புதன்கிழமை சனிக்‌ 
கிழமைகளில்‌ எண்ணெய்‌ தேய்த்துக்‌ குளிப்பது வழக்கம்‌. 
வாழ்க்கையை வீணாக்கி, பயனுள்ள செயல்‌ எதையும்‌ செய்யாமல்‌, 
ஒருவா உயிர்‌ நீத்தால்‌, “அவன்‌ புதன்கிழமை; சனிக்கிழமை 
தவறாமல்‌ எண்ணெய்‌ தேய்த்துக்‌ குளித்தான்‌” என்று அவன்‌ 
இறந்த நாளில்‌ பிணத்தின்‌ பின்னே செல்லுபவர்கள்‌ சொல்லு. . 
வார்கள்‌. இதுபோல 20ஆம்‌ நூற்றாண்டுத தமிழாசிரியாகளைப்‌ 
பற்றி, “அவர்கள்‌ செய்ததெல்லாம்‌ எங்கெங்கே ஸ்ர,ஹ,ஜஹ,ஸ. 
என்ற எழுத்துக்கள்‌ உள்ளன என்று தேடிக்கொண்டிருந்தார்கள்‌ 
என்ற அவச்சொல்லுக்கு ஆளாக வேண்டாம்‌ என்பது என கருத்து. 


வரம்பு மீறியோ தேவையில்லாமலோ இந்த எழுத்துக்களைப்‌ பயன்‌ 
படுத்த வேண்டுவதில்லை. இலக்கிய நூல்களில்‌ இந்த எழுத்துக்கள்‌ 
“தவிர்க்கப்படலாம்‌, ஏனைய துறை நூல்களுக்கு, தேவைக்கு ஏற்ப, 
- இவற்றை அளவுடன்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. டாக்டர்‌ மு. வ. 
இவவகையில்‌ வழி வகுத்துள்ளார்‌. அவர்‌ எழுதிய வாழ்க்கை 
வரலாற்று நூலான ஜார்ஜ்‌ பொனார்டுஷா'” என்பது இவ்வகையில்‌ 
குறிப்பிடத்‌ தக்கது. இது தொடர்பாகவும்‌ கலைச்‌ சொல்‌ ஆக்கத்‌ 
தொடர்பாகவும்‌ திரு எம்‌. ஆர்‌. பெருமாள்‌ முதலியார்‌ கூறும்‌ 
கருத்துக்கள்‌ சிந்தனைக்குரியன . 


“கருத்துக்கள்‌ நம்முடையனவாய்‌ இருந்தால்‌ சொற்‌ 
. களும்‌: நம்முடையவையாய்‌ இருக்கும்‌. இருக்க 
வேண்டும்‌. கருத்துக்களும்‌ கருவிகளும்‌ வெளிநாட்டுக்‌ 
கண்டுபிடிப்பாயிருக்கும்போது அவற்றிக்குத்‌ தமிழ்ப்‌ 









சோமலெ | 3T 


பெயர்களை பி்‌ முயல்வது புதிய கருத்‌. 
துக்கள்‌ தோன்‌ றுவதற்கும்‌ புதிய கருவிகள்‌ படைக்‌ 
கப்படுவதற்கும்‌ பயன்படா. 


கல்வி நிலைய ஆசிரியர்களும்‌ ர ஏனம்‌ 
இப்போதிருக்கின்‌ ற தமிழ்க்‌ கலைச்‌ சொற்களைப்‌ பயன்‌ 
படுத்துவதோடு பன்னாட்டுக்‌ கலைச்‌ சொற்களையும்‌ 
கட்டாயமாய்ப்‌ பயன்‌ படுத்தவேண்டுமென்று தமிழக 
அரசும்‌ வற்புறுத்துகிறது. | 


மொழி முதல்‌ இடை கடை ஆகிய மூவிடங்களையும்‌ 
வேறு எழுத்தோடு புணராமல்‌ ஆங்கில எழுத்துக்‌ 
களான ஐ, d, b, என்னும்‌ எழுத்துக்கள்‌ இருக்கின்ற 
ஒலிகளும்‌ the என்னுஞ்‌ சொல்லுள்ள தகர ஓலியும்‌ — 
Chair என்னும்‌. சொல்லிலுள்ள சகர ஒலியும்‌ £, z 
என்னும்‌ எழுத்துக்கள்‌ குறிக்கிற ஒலிளும்‌ தமிழில்‌ .' 
தேவை. 


Man என்னுஞ்‌ சொல்லிலுள்ள ஏகாரமும்‌ Four 
என்னும்‌ சொல்லிலுள்ள ஓகாரமும்‌ தமிழில்‌ தேவை. 
இவற்றைத்‌ தவிர ஐ, ஷ, ov, ஹ, ஸ்ரீ என்னும்‌ 
எழுத்துக்களைத்‌ தேவையான . இடங்களில்‌ தடை 
யின்‌ றிக்‌ கையாளலாம்‌, அன்றியும்‌ பு,ர, ல ஆகிய 
எழுத்துக்களை மொழி முதல்‌ எழுத்துக்களாய்ப்‌ பயன்‌ 
படுத்தவும்‌ தயங்கக்கூடாது. , 


தமிழ்‌ நாளிதழ்களின்‌ குறைபாடுகள்‌ : 
பொதுவாக, தமிழ்‌ நாளிதழ்களின்‌ தரம்‌ குறைவு: அருகே 
யுள்ள கேரளத்தில்‌ வெளிவரும்‌ மலையாள மொழி நாளிதழ்களோடு 


ஒப்பிட்டால்‌ மலையாள இதழ்களின்‌ தரம்‌ சிறந்தது. அங்கு இனக்‌ 
கவர்சசிக்குச்‌ சிறப்பிடம்‌ கிடையாது. 


மற்றும்‌ ஒரு குறைபாடு. தமிழ்‌ நாளிதழ்களைப்‌ படிப்பவர்களில்‌ 
fer, தமிழ்‌ இதழைப்‌ படிப்பதோடு நிற்பதில்லை. ஓர்‌ ஆங்கில 
இதழையும்‌ படிக்கிறார்கள்‌. காரணம்‌, வெளிநாட்டுச்‌ செய்திகளோ , 
பல்‌ துறைகளில்‌ நிகழும்‌ மாறுதல்களைப்‌ பற்றிய குறிப்புக்களோ 
பெரும்பாலான தமிழ்‌ இதழ்களில்‌ வருவதில்லை. இதற்கு முற்றிலும்‌ 
மாருக, மலையாள நாளிதழ்கள்‌, வாசகரின்‌ அறிவுப்‌ பசியைத்‌ 
தீர்க்கும்‌ அளவுக்கு எல்லாச்‌ செய்திகளையும்‌ தருகின்றன. எனவே 
அங்கு ஆங்கில இதழ்களைப்‌ படிப்பவர்கள்‌ தொகையை விரல்விட்டு - 
எண்ணிவிடலாம்‌. மலையாள இதழ்களை மட்டும்‌ படித்துவிட்டு 








தமிழ்‌ இதழ்கள்‌ 





38 


இருக்கக்கூடிய சூழ்நிலை கேரளத்தில்‌ ஆங்கிலம்‌ படித்தவர்களிடம்‌ 
இருக்கிறது. தமிழ்நாட்டின்‌ நிலை அதனின்றும்‌ மாறுபட்டது. 
ஆங்கிலத்தாள்களைப்‌ படித்துப்‌ பழகிப்போனவர்கள்‌ தமிழ்‌ இதழ்களை 
மட்டும்‌ படித்தால்‌ வயிறு நிறையச்‌ சாப்பிட்டவர்களைப்‌ பஞ்ச 
காலத்தில்‌ அளவுச்‌ சாப்பாடு சாப்பிடச்‌ சொல்லுவதுபோன்று 
இருக்கிறது. 


பெண்களும்‌ பத்திரிகைகளைப்‌ படிக்கத்‌ தொடங்கிய பிறகு 
அவர்களைக்‌ கவருவதற்காகச்‌ சமையல்‌, தையல்‌, வீட்டுக்‌ குறிப்பு, 
குழந்தை வளர்ப்பு ஆகிய பல துறைகள்‌ பற்றியும்‌ முதலில்‌ சிறு 
குறிப்புக்களும்‌ பிறகு விரிவான கட்டுரைகளும்‌ பின்னர்‌ தனி 
இதழ்களும்‌ வெளிவந்தன. பெண்களே எழுதும்‌ நிலையும்‌ அவர்களே 
ஆசிரியராக இருந்து பத்திரிகை நடத்துவதும்‌ பிற்காலத்தில்‌ 
ஏற்பட்ட வளர்ச்சிகளாகும்‌. 


இவவா று. வாழ்க்கைக்குப்‌ பயன்படும்வண்ணம்‌ பத்திரிகைகள்‌ 
'பெருகிக்கொண்டிருந்த காலத்தில்‌ திரைப்படங்கள்‌ அளவு கடந்த 
செல்வாக்குப்‌ Gummer. திரைப்படத்திற்கே முக்கியத்துவம்‌ 
கொடுக்கும்‌ பொழுதுபோக்குப்‌ பத்திரிகைகள்‌ தோன்றித்‌ தமிழ்நாட்டு 
மக்களின்‌ உணர்வைக்‌ கெடுத்துவிட்டன, இனக்‌ கவர்ச்சிக்‌ 
கட்டுரைகளும்‌ கதைகளும்‌ இலலாமல்‌ பத்திரிகைகள்‌ வெளிவருவது 
அருமை. அட்டைப்‌ படத்திலாவது இனக்‌ கவர்ச்சி வேண்டும்‌ . 
என்ற நிலை இருக்கிறது. ' இதே காலத்தில்‌ ஓரளவு தின சரிகளும்‌ 
பேரளவு கிழமை ஏடுகளும்‌ இசை, நாடகம்‌, நடனம்‌ பற்றிய 
திறனாய்வுகளை வெளியிட்டன. இதனால்‌ குறிப்பிட்ட ஒரு சிறு 
வட்டத்திற்குள்‌ அடங்கிக்‌ கிடந்த கலை மூன்று, நான்கு சாதிகளில்‌. 
செல்வாக்குள்ள சிலரிடமும்‌ அரண்மனைகளிலும்‌ மட்டும்‌ தனியார்‌ 
சொத்துப்போல இருந்த கலை, விடுதலை பெற்று எங்கும்‌ பரவிற்று. 
இப்போது தமிழ்க்‌ கலைகள்‌ உலகெங்கும்‌ புகழடைந்துள்ளன?) 








இரண்டாம்‌ நாள்‌ சொற்பொழிவு 12-38-74 


தமிழ்‌ இதழ்களும்‌ தமிழும்‌ என்ற தலைப்பில்‌ நேற்று, சில 
பொதுவான செய்திகளையும்‌ குறிப்புக்களையும்‌ தெரிவித்தேன்‌. அதன்‌ 
பிறகு நாளிதழ்கள்‌ (தினசரிகள்‌) சிலவற்றையும்‌ அவற்றின்‌ 
ஆசிரியர்களாக இருந்து அருந்தொண்டாற்றிய பெருமக்கள்‌ 
சிலரைப்‌ பற்றியும்‌ விரிவாகச்‌ சொன்னேன்‌. . ' 


இன்று, வார இதழ்கள்‌, திங்கள்‌ இதழ்கள்‌ ஆகிய வ்‌ 
பற்றியும்‌ அவற்றின்‌ ஆசிரியர்‌ களைப்‌ பற்றியும்‌ முதலில்‌ கூறுவேன்‌. 


வார இதழ்களில்‌ முக்கியமானதும்‌ . cane ae முந்தியதும்‌ 
“ஆனந்த விகடன்‌” இதழ்‌ ஆகும்‌. 


ஆனந்த விகடன்‌. திரு. எஸ்‌. எஸ்‌. வாசன்‌ 


இநத இதழை எஸ்‌. எஸ்‌. வாசன்‌ அவர்கள்‌ தொடங்கினார்கள்‌. 
வியாபாரப்‌ பொருள்கள்‌ சிலவற்றை விற்பனை: செய்வதற்கு உதவும்‌ 
கருவியாக, ஒரு விளம்பர ஏடாக வாசன்‌ அவர்கள்‌ இதை நடத்தி 
வந்தார்கள்‌. அரசியல்‌ கொள்கையோ, இலக்கிய ஈடுபாடோ வேறு... 
எந்தவிதமான லட்சியமோ அவருக்கு இல்லை. 'ஆனந்த விகடன்‌” 
என்ற பெயருடன்‌ விகடகவி பூதலூர்‌ வைத்யநாத ஐயர்‌ என்பவர்‌ 
ஒரு மாதப்‌ பத்திரிகையை நடத்தி வந்தார்‌. அந்தப்‌ பெயரை 
வைத்துக்கொள்ளும்‌ உரிமையை அவரிடமிருந்து திரு எஸ்‌. எஸ்‌... 
வாசன்‌ விலை கொடுத்து வாங்கிக்‌ கொண்டார்‌. அவர்‌ கொடுத்த 
விலை ஓர்‌ எழுத்துக்கு 25 ரூபாய்‌ வீதம்‌, 8 எழுத்துக்களுக்கு ௬. 200/- 
(ஆனந்த விகடன்‌' என்ற. எட்டு. எழுத்துக்கள்‌ . கொண்ட 
சொல்லுக்கு). “ஆனந்த விகடன்‌” என்ற பெயர்‌ ஓர்‌ எழுத்தாளரை 
ஈர்த்தது. அதனால்‌ ஏற்பட்ட மாறுதல்கள்‌ ஏராளம்‌. 


யார்‌. அந்த எழுத்தாளர்‌ ? தமிழ்த்‌ தென்றல்‌ திரு வி. ௧. 
அவர்களுடைய. “நவசக்தி?” நாளிதழில்‌ உதவி ஆசிரியராகப்‌ பணி 
புரிநத கல்கி கிருஷ்ணமூர்த்திதான்‌ அந்த எழுத்தாளர்‌! 


நவசக்தி இத ழி ல்‌ அவ்வப்போது eta rl 
கட்டுரைகளையும்‌ கிருஷ்ணமூர்த்தி எழுதி வந்தார்‌. “ஏட்டிக்குப்‌ 
போட்டி” என்பது அவர்‌ ஆனந்த விகடனில்‌ எழுதிய முதல்‌ 
கட்டுரை, i 


. ௪. 









40.. தமிழ்‌ இதழ்கள்‌ 
அகில இந்தியக்‌ காங்கிரஸ்‌ மகாசபை மாநாட்டிற்குப்‌ பூரிக்குச்‌ 


“சென்றிருந்த அனுபவத்தின்‌ அடிப்படையில்‌ “பூரி யாத்திரை” 
என்ற தலைப்பில்‌ ஒரு ௩கைச்சுவைக்‌ கட்டுரையை, கல்கி என்ற 
புனை பெயரில்‌ எழுதி அதைத்‌ தேசபக்தர்‌ பரலி ௬. நெல்லையப்பர்‌ 


மூலமாக ஆனந்த விகடனுக்குக்‌ கொடுத்தனுப்பினார்‌. 


திரு. வாசனும்‌ அவருடைய தாயாரும்‌ அந்தக ட்டு 
படித்துச்‌ சிரித்து மகிழ்ந்தார்கள்‌. அந்தக்‌ கட்டுரை அடுத்த. 
இதழிலேயே அச்சிடப்பெற்றது. மாத இதழாக இருந்த ஆனந்த 
விகடனை வார இதழாக மாற்றுவது எனறு, அவ்விரு 
கட்டுரைகளையும்‌ படித்ததும்‌ வாசன்‌ முடிவு செய்துவிட்டார்‌. 


அந்தக்‌ கட்டுரைகள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ கல்கிக்கு ரூ. 25/- 
கொடுத்தார்கள்‌. அப்போது ஒரு பவுன்‌ விலை ரூ. 20-தான்‌. எனவே 
அது இன்றைய மதிப்பில்‌ ரூ. 500க்குச்‌ சமம்‌ ஆகும்‌. தொடாந்து 


ஒவ்வொரு மாதமும்‌ ஒரு கதை எழுதுமாறு திரு. வாசன்‌, திரு. 
கல்கியைக கேட்டுக்கொண்டார்‌. 


இந்த நிகழ்ச்சிக்குப்‌ பிறகுதான்‌ * ஆனந்த விகடனை எந்த 
முறையில்‌ நடத்துவது என்பதைப்பற்றி வாசன்‌ சிந்திக்கத்‌ 
தொடங்கினார்‌. எந்தெந்தப்‌ பகுதிகளைச்‌ சேர்க்கலாம்‌. என்பதை. 
முடிவு செய்வதற்காக, இங்கிலாந்திலிருந்து சில க்‌. 
வரவழைத்தார்‌. அவற்றுள்‌ சில வருமாறு: 
மாத இதழ்கள்‌ : 
ஸ்டிராண்டு 
விண்ட்சா 


சேம்பாஸ்‌ மகசீன்‌ 


வார இதழ்கள்‌: 

பஞ்ச்‌ 
ஹ்யூமரிஸ்ட்‌ 
பாசிங்‌ ஷோ 

. டிட்‌ பிட்ஸ்‌ 


| அப்போது திரு. கல்கி, நவசக்தி இதழிலிருந்து: விலகி 
திருச்செங்கோட்டிற்குச்‌ சென்று, காந்தி ஆசிரமத்தில்‌ தங்கிக்‌ 
கொண்டிருந்தார்‌. ராஜாஜி அவர்கள்‌ நடத்திய  'விமோசனம்‌'” 









சோமலெ AL தா 


' என்ற: மதுவிலக்கு இதழின்‌. உதவி: ஆசிரியராகப்‌ பணிபுரிந்து 
“ஏட்டிக்குப்‌ போட்டி” என்ற தொடர்‌: கட்டுரையைக்‌ காரசாரமாக- 
எழுதி இடையிடையே திரு. வாசனுடன்‌ தொடாபு கொண்டிருந்தார்‌. 
கதையையும்‌ தலையங்கக்‌ கட்டுரையையும்‌ வி. பி. பி. பார்சலில்‌: 
அனுப்புவார்‌. அதை ..திரு. வாசன்‌.பணம்‌ கட்டி எடுத்துக்கொண்டு: 
வெளியிடுவார்‌. - வாசன்‌ கையாண்ட வி. பி; பி. முறையை, 
திரு. கல்கி, வாசனிடமே கடைப்பிடித்தார்‌. 


மேற்குறிப்பிட்ட ஆங்கில இதழ்களில்‌ நகைச்சுவை மிளிரும்‌ 
சிறு கதைகளும்‌ சுருக்கமான கட்டுரைகளும்‌ வேடிக்கைப்‌. 
படங்களான கேலிச சித்திரங்களும்‌ இருந்தன. ஆனால்‌ அரசியல்‌ 
கட்டுரைகளை அவை வெளியிடவில்லை. தலையங்கம்‌ என்பது. 
இராது; இன்றுங்கூட இந்த இதழ்களில்‌ தலையங்கம்‌ இல்லை. 

கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய மூசசெல்லாம்‌: 
அரசியல்‌. நாட்டு விடுதலை இயக்கத்தில்‌ அவா இரண்டறக்‌ 
கலந்திருந்தார்‌.. எனவே, அரசியல்‌. கட்டுரைகளை எழுதித்‌ தமிழ்‌: 
மக்களிடம்‌ ஓர்‌ எழுச்சியையும்‌ விழிப்பையும்‌ உண்டாக்கிவிடுவது 
என்று அவர்‌ உறுதி கொண்டார்‌. அரசியல்‌ கட்டுரையையே. . 
ஆசிரியா எழுதும்‌ தலைப்புக்‌ கட்டுரையாக வெளியிட்டார்‌. 


“பஞ்ச்‌” இதழ்‌ இங்கிலாந்தின்‌ நடப்புக்களையும்‌ பொழுது. 
போக்குச்‌ சங்கங்களில்‌ பேசப்படும்‌ செய்திகளையும்‌ கிண்டலான 
ஒரு தலைப்பில்‌ சுருக்கமாயும்‌ வேடிக்கையாயும்‌ விமரிசனம்‌. செய்தது. 
இதைப்‌ பின்பற்றி ஒவ்வோர்‌ இதழிலும்‌ ஆனந்த விகடன்‌ துணை 
ஆசிரியர்களை எழுதச்‌ செய்தார்‌, கல்கி. '“துக்கடா”” என்ற பெயரில்‌: 
- வெளிவந்த. இந்தப்‌ பகுதி வாசகர்களை. மிகவும்‌ கவர்ந்தது, இதன்‌ 
பயனாக  “பஞ்ச்‌'' “ஆனந்த விகடன்‌'' இரண்டையும்‌ படித்த. 
தமிழர்கள்‌ ஆனந்த விகடனுக்கு The Punch of South India என்‌ று. 
பட்டம்‌ சூட்டினர்‌. > 


இந்தக்‌ கட்டத்தில்‌ ஆனந்த விகடனின்‌ புகழ்‌ பெரிதும்‌ பரவிற்று. 
திரு. வாசனுடைய வற்புறுத்தலுக்கு . இணங்க “விமோசனம்‌”? 
என்ற இதழிலிருந்து கல்கியும்‌ “தாருல்‌ இஸ்லாம்‌” இதழிலிருந்து 
கோபால கிருஷ்ணன்‌ என்ற்‌ கோபுவும்‌ விலகி ஆனந்த விகடனில்‌ 
சேர்ந்தனர்‌. உடனே அது மாதம்‌ இருமுறை இதழாக்கப்பட்டது. 


“கர்நாடகம்‌” ப்‌ புனைபெயரில்‌ கல்கி, நாடகங்களைப்பற்றித்‌ 
திறனாய்வு செய்தார்‌. அவருக்குமுன்‌ ஒருவரும்‌ எந்தத்‌ ண்ட்‌ 
இதழிலும்‌ ர லவன்‌ எழுதியதில்லை. 

த--6 








42 அம்ம இதழ்கள்‌. 
. நகைச்சுவையாக ஆங்கிலத்தில்‌ எழுதும்‌ எழுத்தாளாகளையும்‌ . 
தமிழில்‌ எழுதும்படி கல்கி தூண்டினார்‌. இவ்வகையில்‌ குறிப்பிடத்‌ 
தகக ஒருவர்‌ திரு. எஸ்‌. வி. வி. என்ற விஜயராகவாச்சாரி. இதழ்‌ 
முழுக்க முழுக்க நகைச்சுவையாக எழுதியதால்‌ அதைப்‌ படித்துச்‌ 
சிரித்துச்‌ சிரித்து வாசகர்களின்‌ வயிறு வலித்தது. எனவே இதற்கு 
ஒரு மாற்றாக பி. ஸ்ரீ.யின்‌ கம்பராமாயணக்‌ கட்டுரைகள்‌ வெளியிடப்‌ 
பட்டன. கட்‌ 


இதன்பிறகு  * அரசியல்‌ நிருபர்‌ சரடு ', (பெரியவர்களுடன்‌ 
கற்பனைப்‌ பேட்டிகள்‌”, * உபய குசலோபரி' என்ற பெயர்களில்‌ 
ஆசிரியா்‌ தம்‌ வாசகர்களுடன்‌ பேசும்‌ பகுதிகள்‌ வெளிவந்தன. 
“மேலும்‌, “எங்களூர்‌ செய்தி'' என்ற தலைப்பில்‌ அந்தந்த ஊரார்‌ 
எழுதியனுப்பும்‌ சுவையான குறிப்புகளும்‌, நேயர்‌ கடிதங்களும்‌ - 
சாக்கப்‌ பெற்றன. த 


.. நேயர்‌ கடிதங்கள்‌ என்பது Letters to the Editor. தங்களுடைய 
பெயரை அச்சில்‌ பார்க்க விரும்பும்‌ இளைஞர்களுக்கும்‌ எழுதிப்‌ பழக 
வேண்டும்‌ என்று ஆசைப்படுபவர்களுக்கும்‌ இந்தப்‌ பகுதி வாய்ப்பு 
அளிக்கிறது, எனவே இங்கிலாந்திலும்‌ அமெரிக்காவிலும்‌ எல்லா 
இதழ்களும்‌ இப்‌ பகுதிக்கு நிறைய இடம்‌ ஒதுக்குகிறார்கள்‌. 
பம்பாயிலிருந்து வெளிவரும்‌ ஆங்கிலம்‌ மற்றும்‌ இந்திய மொழி 
இதழ்களிலும்‌ இந்த முறையைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌, எந்த 
இதழுக்கும்‌ இரண்டு கடிதங்களை அனுப்பினால்‌ அவற்றுள்‌ ஒன்றை . 
(யேனும்‌ கட்டாயம்‌ வெளியிடுவார்கள்‌. தமிழ்‌ இதழ்களில்‌ இந்த 
நிலை உருவாகும்‌ நாள்‌ எந்நாளோ ! | 


ஆனந்த விகடன்‌ காரியாலயத்தில்‌ துமிலன்‌ சேர்ந்த பிறகு 
சிறுவா பகுதியும்‌ சிறப்பிடம்‌ பெற்றது. நான்கு பக்கங்கள்கொண்ட 
“சிறுவர்‌ அனுபந்தம்‌ *' வண்ணத்தாளில்‌ அச்சிடப்‌ பெற்றது. 
இதை, கோபு உருவாக்கி வந்தார்‌ என்று கேள்வி, 
| ்‌“அப்பளக்‌ கச்சேரி” என்ற தலைப்பில்‌ பெண்களுக்குப்‌ பயன்‌ 
படும்‌ செய்திகளை ஒரு பெண்‌ பெயரில்‌ ஒர்‌ ஆடவர்‌ எழுதிவந்தார்‌. 
_ அப்போது பெண்‌ எழுத்தாளர்கள்‌ தோன்றவில்லை. | 


cue .. எதிர்பாராத அளவுக்கு ஆனந்த விகடன்‌ .வார இதழாகிப்‌ 
_ பல்லாயிரக்கணக்காண வாசகர்களைப்‌ பெற்று, தமிழ்ப்‌ பத்திரிகை 
உலகத்தைத்‌ திணற வைத்தது. ஆனந்த விகடனுடைய பெருமைக்‌ 








 சோமலெ = = | | 43. 


கெல்லாம்‌: “கல்கி*யே காரணமாவார்‌. அவருக்கு முழு உரிமை: 
கொடுத்தவர்‌, வாசன்‌. கல்கிக்கு உறுதுணையாக இருந்து 
அவருடைய முயற்சி வெற்றிபெற உதவியவர்களுள்‌ துமிலன்‌, 
கோபாலகிருஷ்ணன்‌, பார்த்தசாரதி, ஓவியர்‌ மாலி, தேவன்‌, சாவி, 
நாடோடி, "லி, பத்மனாபன்‌ ஆகியோர்‌ குறிப்பிடத்தக்கவாகள்‌. . 


திரு. எஸ்‌. எஸ்‌. வாசன்‌ தடை ஒன்று விதித்தார்‌. . “ஆனந்த: 
விக வில்‌. வரும்‌ எந்தக்‌ கட்டுரையிலும்‌ கதையிலும்‌ 
: .... பிணம்‌. 
கோழை 
| சாம்பல்‌ 
என்பன போன்ற சில சொற்கள்‌ தவிர்க்கப்பட வேண்டும்‌ என்பதே. 
அந்தத்‌ தடை. மங்கலமில்லாத சொற்களை விலக்கவேண்டும்‌ என்று 
... அவர்‌ நினைத்தது வரவேற்கத்‌ தக்கது. 


மகா கனம்‌ ஸ்ரீநிவாச சாஸ்திரி போன்ற ஆங்கிலப்‌ மொழிப்‌ 
பெரும்புலவர்களையும்‌ தமிழில்‌ Ta பெருமையும்‌ ae 
- விகடனைச்‌ சேரும்‌. es 


| teed போட்டி மூலம்‌ புதிய eee சொ hame ப 
- அறியச்‌ செய்ததும்‌ அ சாதனை. 


- ஆனந்த விகடனுடைய தமிழ்‌ நடை ப ல 
கதைகள்‌ தஞ்சை மாவட்ட பிராமணர்களுடைய வாழ்க்கையை 
- மையமாகக்‌ கொண்டும்‌ இருந்தன. திரு எஸ்‌. எஸ்‌. வாசனே 
இதை உணாந்து இந்த இரு போக்குளைகயும்‌ மாற்றும்படி உதவி 
ஆசிரியர்களிடம்‌ கூறினார்‌. அந்த மாறுதல்களைச்‌ செய்த பிறகுதான்‌ 
ஆனந்தவிகடனின்‌ விற்பனை ஒரு நூறாயிரத்தைத்‌ தாண்டிற்று. 


மகா மகா உபாத்தியாயர்‌ டாகடா உ. வே. சாமிநாத ஐயர்‌ 


a அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்களைக்‌ கொண்டே 


ஆனந்த விகடன்‌ வெளியிட்டது. இவ்வாறே முன்னாள்‌ முதலமைச்சர்‌. 
பூ. ௪. குமாரசாமி ராஜா அவர்களுடைய இளமை வரலாறும்‌ 
ஆனந்த விகடனில்‌ Gamana, | 


பயண நூல்கள்‌ பல வெளிவரவும்‌ ஆனந்த விகடன்‌ காரண 
மாக இருந்திருக்கிறது, மத்திய அமைச்சர்‌ திரு. சி, சுப்பிரமணியம்‌ 
அவர்களின்‌ வெளிநாட்டுச்‌ சுற்றுப்‌ பயணங்கள்‌ ஆனந்த விகடன்‌ 








தமிழ்‌ இதழ்கள்‌ 


மூலமாகத்தான்‌ எழுத்து வடிவம்‌ > பெற்றன. இவ்வாறே, தலைவர்‌ 
காமராஜ்‌ அவர்களுடைய ரஷ்யப்‌ பயணம்‌, முன்னாள்‌ தொழில்‌ 
அமைச்சர்‌ திரு. ஆர்‌. வெங்கட்ராமன்‌. அவர்களைக்‌ கொண்டு, 
ஆனந்த விகடனில்‌ இடம்‌ பெற்றது. இதைத்‌ தொடர்ந்து 
திரு. மணியன்‌. எழுதியுள்ள ஏராளமான பயணக்‌ கட்டுரைகள்‌ 
பல்லாயிரக்கணக்கானவர்களை ஈர்த்து, ஆனந்த விகடனுக்குப்‌ ' 
பெருமை தந்திருப்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. 


44 





சிறுகதைத்‌ துறையில்‌ ஆனந்த விகடனின்‌ பங்கு குறிப்பிடத்‌ 
தக்கது. “மாணவர்‌ திட்டம்‌” என்ற ஏற்பாட்டால்‌, மாணவா பலா 
. ஆனந்த விகடனில கட்டுரை எழுதலாயினர்‌. 


அடுத்து எனக்குத்‌ தோன்றுவது சிறுகதை, தொடர்கதை 
களுக்கான பரிசுத்‌ திட்டங்களை ஏற்படுத்தி அந்தத்‌ துறைகளில்‌ 
புதிய படைப்புக்கள்‌ ஏற்பட ஆனந்த விகடன்‌ துணை செய்திருப்பது; 
இது, பாராட்டுதற்குரியது. 


மாவட்ட மலர்களும்‌ மாவட்ட மணம்‌ கமழும்‌ கதைகளும்‌ 
'வெளியிட்டி ருப்பதற்காக நான்‌ ஆனந்த விகடனைப்‌ போற்றுகிறேன்‌. 
ஆனால்‌ அவற்றில்‌ அதிகமான அரசியல்‌ கலப்புக்‌ காணப்படுகிறது. 
அவ்வப்போது பதவியில்‌ இருப்பவர்களைப்‌ பற்றிய எணண பகத்‌ 
குறிப்புக்கள்‌ இந்த மலர்களில்‌ இடம்‌ பெறுகின்றன. 


மேலும்‌ என்போன்ற எழுத்தாளர்கள்‌ பல ஆண்டுகளாகப்‌ 
-பாடுபட்டுத்‌ திரட்டிய குறிப்புக்களும்‌ யார்‌ யார்‌ பெயராலோ 
ஆனந்த விகடனில்‌ வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதைப்‌ பற்றி 
நான்‌ ஆனந்த விகடன்‌ . ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்திற்கு 
எனக்குக்‌ கிடைத்த பதிலையும்‌ இங்கே படித்துக்‌ காட்ட விரும்பு 
கிறேன்‌. | 


26—6—1970 


“ விகடன்‌ தயாரித்தளிக்கும்‌' மலர்களில்‌ தாங்கள்‌ 
சகரித்த: அபூர்வச்‌ செய்திகள்‌ சில: இடம்‌ பெற்றி 
ருப்பதை. ஒப்புக்கொள்கிறோம்‌. அவற்றிற்குரிய 
சன் மானத்தை விரைவில்‌ அனுப்பி வைக்கிறோம்‌, 
இதைப்போல்‌ இன்னும்‌ தாங்கள்‌ தனிச்‌ சிறப்புடன்‌ 
திரட்டிய செய்திகள்‌ எவற்றையாவது நாங்கள்‌ 
உபயோகிப்பதாக இருந்தால்‌ உபயோகிக்கும்‌ தகவல்‌ 
களுக்கு உரிய அன்பளிப்பை அனுப்புகிறோம்‌, அதற்‌ 
கான தங்கள்‌ ட்ட டம எதிர்‌ பார்க்கிறோம்‌. 









சோமலெ . - 45 - 


தங்கள்‌  புத்தகங்களிலிருந்து வாசக: அன்பர்கள்‌ 
எடுத்து அனுப்பிய விவரங்கள்‌, ஏற்றுக கொள்ளப்‌ 
பட்டு பெயர்க்குறிப்பு இல்லாமல்‌ வெளியிடப்‌ பட்டி 
ருந்தால்‌ அன்பு கூர்ந்து எங்களுக்கு அவற்றைச்‌ 
சுட்டிக்‌ காட்டி எழுதுங்கள்‌. அவற்றிற்கான அன்‌ 
பளிப்பையும்‌ அனுப்புகிறோம்‌. | a 
அரிய பணியை மேற்கொண்டு பாராட்டத்‌ தக்க 
வெற்றி பெற்றிருக்கும்‌ ஒரு சிறந்த எழுத்தாளருக்கு 
உ.ரிய: கெளரவத்தை வழங்க விகடன்‌ ஒருபோ தும்‌ 
தயங்காது. ” 


(அருணாசல மகிமை” முதலிய பக்திக்‌ கட்டுரைகளும்‌ கவாச்சி . 
யானமுறையில்‌ ஆனந்த விகடனில்‌ bd a போற்றத்‌ 
தக்கது. | 

கொத்தமங்கலம்‌ சுப்புவின எழுத்துக்களுக்கு இடம்‌ அளித்து 
ஆனந்தவிகடன்‌ நாட்டுப்புற இலக்கியத்தையும்‌ பரப்பியிருக்கிற்து, 

ஏற்கெனவே ஆனந்த விகடனில்‌ எழுதாத பலர்‌ _ டாக்டர்‌ 
(மு. வரதராசன்‌, இப்போது டாகடர்‌ அவவை நடராசன்‌ ஆகிய 


வர்களைத்‌ தொடர்ந்து ஆனந்தவிகடன்‌ எழுதச்செய்து வருவதையும்‌ 
னன. 


“ல: 


[கல்கி டண கா அதி அவாகள்‌ இறந்து இப்போது 20 
ஆண்டுகள்‌. ஆகின்றன. ஆயினும்‌ அவரளவுக்கு பத்திரிகைத்‌ 
துறைக்கும்‌ அந்தத்‌ துறை வாயிலாகத்‌ தமிழ்‌ மொழிக்கும்‌ 
இலக்கியத்துக்கும்‌ பணி .புரிந்த வேறு ஓர்‌ ஆசிரியரைச்‌ சொல்ல” 
முடியவில்லை. இதிலிருந்தே இவருடைய பணி, ஈடும்‌ இணையும்‌ 
இல்லாதது என்பதை அறியலாம்‌. 


இவர்‌ செய்த பணிகளுக்கெல்லாம்‌ சிகரம்‌ வைத்ததுபோல 
இவர்‌ புதிதாகத்‌ தொடங்கிய' கல்கி ஏடு வெற்றியாக அமைந்தது. 
இன்றளவும்‌ அது தரம்‌ குறையாத ஏடாக இருந்துவருவது அதன்‌ . 
ளிச்சிறப்ு | 


திரு. கல்கி தமிழ்‌ நாட்டு வரலாற்றை ஆழ்ந்து படித்து 
நாவல்கள்‌ எழுதினார்‌. அவ்வாறு பிறர்‌ எழுதுவதற்கும்‌ வழி: 
காட்டினா. ஒவ்வொரு வாரமும்‌ தொடர்ந்து எழுத வேண்டிய 
இன்றியமையாமை அவருக்கு ஏற்பட்டது. அதற்கு வேண்டிய 
தகுதிகள்‌ அனைத்தும்‌ அவரிடம்‌ - ஒருங்கே குடிகொண்டிருந்தன. - 









46 தமிழ்‌ இதழ்கள்‌ 
தமிழ்நாட்டு : வரலாற்றை: நிலைக்களமாக வைத்து நாவல்கள்‌ 
எழுதினால்‌ எத்தனை வாரங்களுக்கு வேண்டுமாயினும்‌ நீட்டிச்‌ சுவை: 
இண்டு ordi Ske எண்டு போகலாம்‌ என்ற எண்ணம்‌ அவருக்கு. 
ஏற்பட்டது. கதையைப்‌ பல்‌ நிகழ்ச்சிகளால்‌ - பின்னிக்கொண்டே 
- போகும்‌ ணை ப. அவர்‌ திறமையாகக்‌. கையாண்டார்‌. 
கதையை. விடுவிப்பதற்காக தற்செயலாகச்‌ சில நிகழ்ச்சிகளையும்‌. 
கற்பனை செய்து கொண்டார்‌. எந்தக்‌ கதையையும்‌ பெரியதொரு 
பீடிகையுடன்‌ (முகவுரையுடன்‌) தொடங்குவது அவருடைய மரபு. 


எனவே தமிழ்ப்‌ புனைகதை இலக்கியத்திற்கு அழகும்‌ மெருகும்‌ 
ஊட்டிய: இலக்கியக்‌ கலைஞர்களில்‌ கல்கிக்குச்‌ சிறப்பான இடம்‌: 
உண்டு. சிறுகதை, புதினம்‌ ஆகிய இரண்டிற்கும்‌ இடைப்பட்ட. 
குறுநாவல்‌ முதலிய அனைத்துத்‌ துறையிலும்‌ அவரது கை பழகிப்‌. 
பண்‌ பட்டிருந்தது. தனக்குப்‌ பின்னே வந்த எழுத்தாள ளுக்கு 
அவர்‌ ஒரு வழிகாட்டியாய்த்‌ திகழ்ந்தார்‌. 


பழுவேட்டரையர்‌, சம்புவரை யர்‌, பூதிவிக்கிரமகேசரி, 
மலையமான்‌ மிலாடுடையார்‌ முதலிய பெயர்களையும்‌ கோப்பரகேசரி, 
இராஜகேசரி முதலிய பட்டங்களையும்‌ வரலாற்றுத்‌ தொடர்புடைய 
தமது புதுமைக்‌ கதைகளில்‌ திரு. கல்கி பயன்படுத்தியிருக்கிறார்‌.. 
வரலாற்றில்‌ இடம்‌ பெற்ற உண்மையான பாத்திரங்களையே கதை. 
| oe திரு. கல்கி குறிப்பிட்டி ருக்கிறார்‌. 


ஆனந்த விகடனில்‌ அவர்‌ தியாக பூமி என்ற ன கடட 
எழுதிவந்தபோது திரு. எஸ்‌. எஸ்‌. வாசன்‌ ப. இங்கே 
படிக்க விரும்புகிறேன்‌. 


தமிழ்‌ நாட்டில்‌ தொடர்‌ கதைக்கு ஒரு மதிப்பும்‌ 
அசையாத ஸ்தானமும்‌ சம்பாதித்துக்‌ ச 
கல்கி, a 


அவர்‌ Sie aA one சில பத்திரிகைகளில்‌ அவருள்‌ செய்தி 
ஒன்று வந்துவிட்டது. அப்போது, 


. * செத்ததுதான்‌ செத்தாரே, சிவகாமியின்‌ சபதத்தை 
முடித்துவிட்டுச்‌ செத்தாரா 1”? 


என்று மக்கள்‌ ஏங்கினார்கள்‌. 


அமெரிக்க இதழான 'நியூயாாக ஹெரால்டு ட்ரிபூயூன்‌” உலகச்‌ 
சிறுகதைப்‌ போட்டி நடத்தியபோது அதன்‌ உட்பகுதியாகத்‌ தமிழ்‌. 








சோமலெ ..... a at 


'மொழியிலும்‌ சிறுகதைப்‌ போட்டி அமைத்து அக்கதைகளில்‌ சில, 
உலகக்‌ ட்‌ டப Paipai திரு. கல்கியே 
ஆவார்‌. | 


கல்கி வார இதழின்‌ வெள்ளிவிழாப்‌ போட்டி, இலக்கிய 
உருவகங்கள்‌ உண்டாகப்‌ பயனுள்ள ஒரு கருத்தரங்காக அமைந்தது. 


தமிழ்‌ இசை இயக்கத்துக்கு திரு. கல்கி கொடுத்த ஆதரவு 
மிகப்‌ பெரியது. இவ்வாறே இசை, நாடக, நடன நிகழ்ச்சிகளைப்‌ 
பற்றி அவர்‌ செய்த திறனாய்வுகள்‌ கலை வளர்ச்சிக்கு உறுதுணையாக 
இருந்தன. 


இலங்கையிலுள்ள பொலன்னுறுவை போன்ற பழம்‌ பெரும்‌ 
நகரங்களுக்குச்‌ சென்றபோது, அங்கே தாம்‌ கண்ட பழங்காலச்‌ 
சிலைகள்‌, கோயில்கள்‌ . ஆகியவற்றைப்‌ பார்த்துத்‌ தம்முடன்‌ . 
அழைத்துச்‌ சென்ற ஓவியா வாயிலாகப்‌ படங்களை வரைந்து 
வெளியிட்டார்‌, 


கல்கியின்‌ ல்‌ ஏற்றம்பெற்ற நிறுவனங்கள்‌ 
எத்துணையோ. வாலாஜாபாத்‌ இந்துமத பாட சாலைக்கு S É 
1940. இல்‌ முதன்‌ முறையாக வந்து பாலாறும்‌ பகற்கனவும்‌' என்ற 
கட்டுரையை வெளியிட்டு நாட்டுமக்களின்‌ உள்ளங்களில்‌ இப்‌ 
பாடசாலைக்கு நல்லிடம்‌ தேடிவைத்தார்‌. அடுத்தபடியாக இப்‌ 
பாடசாலையைப்‌ பார்வையிட்டபோது “நனவு கனவாயிற்று' என்றும்‌, 
கடைசி முறையாக 1953-இல்‌ இங்கு வந்து மாணவர்‌ இல்லக்‌ 
கட்டிடத்தைத்‌ திறந்து வைத்தபின்‌ “ஒன்‌ றும்‌ இயலாதவரின்‌ உயர்‌ 
பெரும்‌ சாதனை” என்றும்‌ வானளாவப்‌ பாராட்டியிருந்தார்‌. 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை அவர்கள்‌ ஆற்றங்‌ 
கரையிலே”, என்ற ஒரு நூலை எழுதியிருப்பதைப்‌ பலர்‌ அறிவீர்கள்‌. 
இக்கட்டுரைகளெல்லாம்‌ முதலில்‌ கல்கி இதழில்‌ வெளி 
வந்தவையே. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய தூண்டுதல்‌ 
இல்லாவிட்டால்‌ சேதுப்பிள்ளை ஒருபோதும்‌ இவற்றை எழுதியிருக்க. 
. மாட்டார்‌, ஒவ்வொரு வாரமும்‌ கல்கி அலுவலகத்தார்‌ சேதுப்பிள்ளை 
அவர்களிடம்‌ வந்து “வெள்ளிக்கிழமை பத்திரிகை வரவேண்டும்‌, 
வியாழக்கிழமை பைண்டு ஆகவேண்டும்‌, செவ்வாய்க்கிழமைக்குள்‌ 
கம்போசிங்‌ முடியவேண்டும்‌'' என்று தொந்தரவு செய்து விடாப்‌ 
பிடியாக அவரை வற்புறுத்தி அவர்‌ சொல்ல, கட்டுரையை எழுதிக 
கொண்டு போவார்கள்‌. 








தமிழ்‌ இதழ்கள்‌. 





48 


தமிழ்ப்‌ புலவர்கள்‌ பலருடன்‌ திரு. கல்கிக்குத்‌ தொடர்பு. 
இருந்தது. பெரும்புலவர்‌ ஜெகவீர பாண்டியனாரின்‌ குமரேச 
வெண்பாவில்‌ வரும்‌ கதைகளுக்கு திரு. கல்கி படம்‌ போட்டு. 
விளம்பரப்படுத்தினார்‌. 


(டி. கே. சியின்‌ கம்பராமாயணம்‌, ராஜாஜியின்‌ வியாசர்‌ 
விருந்து ஆகியவையும்‌ விவசாயக்‌ கட்டுரைகளும்‌ கல்கி. இதழில்‌: 
வெளிவந்தது குறிப்பிடத்‌ தக்கது. — ்‌ 


யோகாசனப்‌ பயிற்சிப்‌ பேராசிரியரான பெங்களூர்‌ சுந்தரத்தைக்‌. 
கொண்டு உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது 
என்பது பற்றி “ ஆனந்த ரகசியம்‌ *' என்ற தலைப்பில்‌ தொடர்‌ 
கட்டுரைகள்‌ எழுதச்‌ செய்தவர்‌ திரு. கல்கியே. பிறகு “வலிவும்‌. 
வனப்பும்‌ என்ற தலைப்பில்‌ கட்டுரைகள்‌ எழுதச்‌ செய்தார்‌. 
பின்னர்‌ சென்னை வி. என்‌. குமாரசுவாமி அவர்களைக்‌ கொண்டு 
“ஆஸ்த்துமாவிற்கு யோகாசனம்‌” என்ற கட்டுரைகளை கல்கி இதழில்‌ 
பிரசுரித்தார்‌. இவற்றைப்‌ படித்த பலர்‌ தலைகீழாக நின்றார்கள்‌. 
சிரசாசனம்‌ செய்தார்கள்‌. உடல்‌ வலிமை பெற்றார்கள்‌. 


கல்கியுடைய ௩கைசசு வையைப்‌ பற்றி நான்‌ சொல்லி, நீங்கள்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டியதில்லை. 40 ஆண்டுகளுக்கு முன்‌ ஓ. 
மாம்பழமே ' என்று அவா எழுதிய கட்டுரை, அதை அந்நாளில்‌ படித்த 
வர்கள்‌ மனத்தைவிட்டு இன்றுகூட அகலவில்லை. அவருடைய 
எழுத்தில்‌ அழுத்தமும்‌, கருத்தில்‌ உறுதியும்‌ இருந்தன, தூய 
தமிழ்சசொற்கள்‌ பலவற்றை அவர்‌ பயன்படுத்தினார்‌, இலக்கி 
யத்தில்‌ மட்டுமே வழங்கி வந்த பெயர்கள்‌ பலவற்றைப்‌ பாமர 
மக்களும்‌ அறியும்படி செய்தார்‌. பழைய கட்டிடங்களின்‌ பெயர்கள்‌, 
இடங்களின்‌ பெயர்கள்‌, கோயில்களின்‌ பெயர்கள்‌, தமிழ்நாட்டில்‌ 
ஆங்காங்கே இருக்கும்‌ பாலங்கள்‌ ஆறுகள்‌ இவற்றின்‌ பெயர்களைக்‌ 
கூடக்‌ கல்கி நாடறியச்‌ செய்தார்‌. எத்துணையோ பழந்தமிழ்ச்‌ 
சொற்களையும்‌, வழக்கொழிந்துபோன பழைய தமிழ்ப்‌ பட்டங்களையும்‌ 
அவர்‌ கையாண்டு அவற்றுக்குப்‌ 'புத்துயிரும்‌ புதுவாழ்வும்‌ 
கொடுத்தா. அவருடைய நாவல்களிலும்‌ கதைகளிலும்‌. 
- மேற்கோள்களாகப்‌ பழைய பாடல்களைச்‌ சுவைபடக்‌ கூறினார்‌. 
“முன்னம்‌ அவனுடைய நாமம்‌ கேட்டாள்‌; மூர்த்தி அவனிருக்கும்‌ 
வண்ணம்‌ கேட்டாள்‌” என்ற தேவாரத்தைச்‌ சிவகாமியின்‌ சபதத்தில்‌. 

தெரிவித்திருப்பது என்‌ மனத்தைவிட்டு அகலாது, 








சோமலெ | 49 
கல்கியினுடைய பெருமைக்கெல்லாம்‌ அடிப்படை : 


1. ராஜாஜியிடமிருந்து அவர்‌ பெற்ற அரசியல்‌ அறிவு 

2. திரு. வி. க. விடம்‌ அவர்‌ பயின்ற பழந்தமிழ்‌ - 

3. சதாசிவப்‌ பண்டாரத்தாரிடம்‌ அவர்‌. கற்றுக்கொண்ட 

| தமிழக வரலாறு | | 

4. ரசிகமணி டி. கே. சி.யுடன்‌ பழகி அவர்‌ அறிந்த 
மறுமலாச்சித தமிழும்‌ கம்பராமாயணத்‌ தெளிவு 

5. இசைக்‌ குயில்‌ எம்‌. எஸ்‌. - இடமிருந்து அவர்‌ பெற்ற. 
இசை அறிவு | 

என்று கூறலாம்‌, | 


பிறா எழுதுவதையும்‌ படித்துப்‌ பார்த்து அந்த எழுத்தாளர்களைப்‌: 
பாராட்டும்‌ குணம்‌ திரு. கல்கியிடம்‌ குடிகொண்டிருந்தது. இந்த 
இயல்பு நிறைந்த மற்றொரு பெரியவர்‌ காலஞ்சென்ற. வ. ராமசாமி 
ஐயங்கார்‌. என்ற. வ. ரா. ஒரு நல்ல கட்டுரையை வ.ரா. படித்து 
விட்டால்‌ “அந்த எழுத்தாளர்‌ யார்‌? அல்லது புனைபெயருள்ள ஆசாமி. 
யா? என்று துருவி விசாரித்து அவர்‌ இருக்கும்‌.இடத்தையும்‌ கண்டு 
பிடித்து அந்த எழுத்தாளரைக்‌ கட்டிப்பிடித்துப்‌ பாராட்டாவிட்டால்‌. 
வ. ரா. வுக்குத்‌ தூக்கம்‌ வராது ! 


சத்திய கங்கையில்‌, பகீரதன்‌. எழுதியிருக்கும்‌ பின்வரும்‌ பகுதி, 
ம்‌ கவன த்திற்கு உரியது. பம | 


புதிய கல்கி 


்‌ கல்கி' பத்திரிகை இப்போது ஜிலுஜிலுவென்று 
இருக்கிறது. ஒரு மறுமலர்ச்சி அதில்‌ தோன்றியிருக்‌ 
கிறது. ஏதோ காயகல்பம்‌ சாப்பிட்டுவிட்டு வந்தது மாதிரி 
புத்திளமையுடன்‌ பொலிகிறது.  பொற்கொல்லர்கள்‌ 
நகையணிகளை ஒவ்வொரு பகுதியாக நுணுக்கமாகக்‌ 
கவனித்து நகாசு செய்வது போல ஒவ்வொரு பக்கத்‌ 
தையும்‌ மெருகு கொடுத்திருக்கிறார்கள்‌. 


முழு ஆசிரியப்‌ பொறுப்பையும்‌ மேற்கொண்ட பிறகு 
கல்கியின்‌ குமாரர்‌ திரு. .ராஜேந்திரனின்‌ .கைவரிசைகள்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக வெளிவர வசதி ஏற்பட்டிருக்கிறது 
என்று நினைக்திறேன்‌. | 
i Sa 





தமிழ்‌ இதழ்கள்‌ 





திரு. ராஜேந்திரன்‌ உற்சாகி ; பத்திரிகை என்றால்‌ 
உயிரையே விடச்‌ சித்தமாக இருப்பவர்‌. பழைமை புதுமை 
இரண்டையும்‌ நன்கு அறிந்தவர்‌. 


அட்டைப்‌ படத்திலிருந்து கடைசிப்‌ பக்கம்‌ வரை 
அவர்‌ மாறுதல்களைக்‌ கொண்டுவ திருக க, 
பத்திரிகையின்‌ லே-அவுட்டே மாறியிருக்கிறது. ணா 
வெற்றிவழி திறந்து விட்டதற்கு அறிகுறி. 


ஒரு பத்திரிகைக்கு லே-அவுட்தான்‌ உயிர்நாடி, எந்த 
இதழில்‌ எந்தப்‌ பக்கத்தைப்‌ புரட்டினாலும்‌ அது அதற்கு 
முன்‌ பார்த்திராத புதுமையாக இருக்கவேண்டும்‌. சரக்கு 
இரண்டாம்‌ பட்சமாக இருந்தால்கூட அதன்‌ லே-அவுட்‌ 
மட்டும்‌ புதுமையாக இருந்தால்‌ போதும்‌--சரக்கு விலை 
போய்விடும்‌. | 


தமிழ்நாட்டில்‌ ஒரு பத்திரிகை “லே-அவுட்‌ 'களை . 
மட்டும்‌ வாரந்தவராமல்‌ விலைகொடுத்தது வாங்கிப்‌ பயன்‌ 
படுத்துகிறது என்பது பல பேருக்குத்‌ தெரியாது. 


குமுதம்‌: : எஸ்‌, ஏ. பி, 

(இந்தியாவிலேயே வேறு எந்த நாளிதழையும்‌ விடக்‌ ma Genre 
அளவு விற்பனையாகும்‌ இதழ்‌ என்ற நிலையை “குமுதம்‌” பெற்றிருக்‌ 
கிறது. இப்போது இது ஐந்தேகால்‌. லட்சம்‌ பிரதிகள்வரை 
விற்பதாகத்‌ தெரிகிறது. ஆனால்‌ இந்த நிலையை அது திடீரென்று 
அடையவில்லை. திட்டமிட்ட வளர்ச்சியால்‌ அடம்‌ விற்பனை . 
"இந்த அளவுக்குப்‌ ஆதவ... 


குமுதம்‌” முதல்‌ இதழ்‌ 2,000 பிரதிகள்‌ மட்டுமே விற்பனை 
யாயிற்று. முதல்‌ இரண்டு ஆண்டுகளில்‌ 5000 பிரதிகள்‌ அச்சிட்‌ 
டார்கள்‌. அவற்றில்‌ 3000 விற்பனையாகாமல்‌ திரும்ப வந்துவிடு 5. 
ஆனால்‌ அதனால்‌ . எஸ்‌. ஏ. பி. சிறிதும்‌ 'தளர்ச்சியடையவில்லை. 
இருபது ஆண்டுகள்‌ வரை அது நஷடத்தில்‌ நடந்ததாகவும்‌ கேள்விப்‌ 


படுகிறேன்‌. அக்காலத்தில்‌ 'கல்கண்டு' - இதழில்‌ குமுதத்துக்கு 
ட்‌ செய்தார்கள்‌. . 


இப்போது வேறு எந்த இதழையும்‌ படிக்காத பலர்‌ குமுதத்தை 
மட்டும்‌ படிக்கிறார்கள்‌. எனவே. ஒரு புதிய வாசகர்‌ கூட்டத்தைக்‌ 
குமுதம்‌ உருவாக்கியிருக்கிறது. ஆனால்‌ குமுதம்‌ உருவாக்கியுள்ள 








சோமலெ 5T 


வாசகர்கள்‌. சிறு துணுக்குகளை மட்டுமே படிக்கும்படி பழக்கப்படுத்‌- 
தப்பட்டு விட்டார்கள்‌. இதனால்‌ பெரிய நூல்களைப்‌ படிக்கின்ற 
இயல்பு இப்போது குறைந்து வருகிறது. நமது அரசு பல கோடி 
- ரூபாய்‌ செலவு செய்து, நூல்‌ நிலையங்களை ஒவவொரு மாவட்டத்‌ 
திலும்‌ நூற்றுக்‌ கணக்கில்‌ ஏற்படுத்தியுங்கூட்‌ அங்குள்ள பல 
நூல்கள்‌ கைபடாமல்‌ இருப்பதற்குப்‌ பல காரணங்கள்‌ இருக்கலாம்‌, | 
பத்திரிகைகள்‌ வாசகர்களிடையே உருவாக்கியிருக்கின்ற உணர்ச்‌ 
சிகளும்‌ கவாசசிகளும்‌ அவற்றுள்‌ ஒன்று எனலாம்‌. 


(கேட்டு எழுதியவர்‌', “sad தந்தவர்‌ என்ற குறிப்புக்க- 
ளுடன்‌ சிறு சிறு செய்திகளைக்‌ குமுதம்‌ வெளியிடுகிறது. இதனால்‌ 
பொதுக்‌ கூட்டங்களுக்குச்‌ செல்லுபவர்களிடம்‌, “Erib கேட்கும்‌ 
பேச்சைக்‌ கூர்ந்து கேட்கவேண்டும்‌, . பால்பாயிண்ட்‌ பென்சிலும்‌, 
தாளும்‌ கொண்டு போகவேண்டும்‌, குமுதத்திற்கு ஏதாவது எழுதி: 
அனுப்பலாம்‌”? என்ற மனநிலை பல இளைஞர்களுக்கு ஏற்பட்‌ 
டிருக்கிறது.] 


குமுதம்‌ இதழை நடத்தும்‌ ட. எஸ்‌. ஏ. பி. நல்ல எழுத்தாளர்‌. 
ஆயினும்‌ அவர்‌ ஏதாவது எழுதுவாரே தவிர, அவருடைய சொந்த 
ஆளுடமையை Personality- அதில்‌ அவர்‌ காட்டிக்கொள்வ 
தில்லை. தகுதி -நிறைந்த தம்முடைய உறவினர்களைப்பற்றிய 
செய்திகளையும்‌ அவர்‌ வெளியிடுவதில்லை. சான்று: ஜே. ஆர்‌. டி. 
டாட்டாவுக்கு முன்னரே, விமானம்‌ ஓட்டும்‌ லைசன்சு பெற்றவரும்‌ 
சென்னை பிளையிங்‌ கிளப்பைத்‌ தோற்றுவித்தவரும்‌ இந்தியாவிலேயே 
சொந்த விமானம்‌ வைத்திருந்தவாகளுள்‌ முதல்வருமான அவருடைய 
சிறிய தந்தையார்‌ எஸ்‌. ஏ. ஏ. அண்ணாமலைச்‌ எ ப ட ப 
கூட அவா எழுதக்‌ கூச்சப்பட்டார்‌, 


குமுதம்‌ . பல புதிய எழுத்தாளர்‌ களை ஊக்குவித்திருக்கிறது. 
அவர்களில்‌ பலர்‌ ஆரம்ப எழுத்தாளர்கள்‌ ஆவர்‌. — 


.... குழமுதத்தினுடைய வெற்றிக்கு மற்றொரு காரணம்‌ திரு, 
எஸ்‌. ஏ. பி.யும்‌ திரு. பார்த்தசாரதியும்‌ அல்லும்‌ பகலும்‌ அறுபது 
நாழிகையும்‌ குமுதத்தின்‌ வளர்ச்சிபிலேயே சிந்தனை செலுத்து 
Amram. உலகத்தில்‌ வேறு எதிலும்‌ அவர்களுக்கு ஈடுபாடு 
தகதக கிடையாது. 


குமுதம்‌ கடைப்பிடிக்கும்‌ நடை எளிய நடை; அது பெரும்‌ 
பாலும்‌ பேச்சு நடையாகவும்‌ இருக்கும்‌. நடை மூலம்‌ உணர்ச்சியை 









தமிழ்‌ இதழ்கள்‌” 


வெளிப்படுத்துவதுதான்‌ ' அவர்களுடைய நோக்கம்‌. - வேறு' இதழ்‌” 
களில்‌ “' இறங்கினான்‌ ” என்று அச்சிடுவதை *: குமுதம்‌ ” 


52° 


என்று அச்சிடும்‌. அவர்களுக்கு முக்கியத்துவம்‌ உணர்ச்சிதான்‌. 
அந்த உணர்ச்சி பெரும்பாலும்‌' பாலுணாச்சியாகவும்‌ இருக்கும்‌: 
குறிப்பாகவும்‌ சிறப்பாகவும்‌ கல்லூரி' மாணவர்களையும்‌ மாணவி : 
களையும்‌ ஈர்ப்பதையே' குமுதம்‌. இலட்சியமாகக்‌ கொண்டிருக்கிறது. 
இந்த முயற்சியில்‌ குமுதம்‌ பெரும்‌ வெற்றி கண்டிருக்கிறது; 


ஆகையால்‌ குமுதத்தைப்‌ பின்பற்றவும்‌ குழுதத்துடன்‌ போட்டி 
யிடவும்‌ பல இதழ்கள்‌ 'முயன்‌ று: வருகின்றன: Deno அந்த 
முயற்சிகள்‌ “£ கான மயிலாடக்‌ கண்டிருந்த வான்கோழி?” போலத்‌ 
தான உள்ளன: ப 


குமுதம்‌ பல புதிய: உத்திகளைக்‌ கையாளுகிறது. இந்த வாரம்‌ 
என்ன இருக்கும்‌? அடுத்த வாரம்‌ என்ன வரும்‌? என்று சொல்ல 
முடியாத நிலையில்‌ ஒவ்வோர்‌ இதழும்‌ உருவாகிறது. தலை எது, வால்‌ 
எது என்று கண்டுபிடிக்க முடியாது: யார்‌ எழுதினாலும்‌ குமுதத்தில்‌ 
வெளியிடுவார்கள்‌. படித்துப்‌: பார்க்காமல்‌: குப்பைத்‌ தொட்டியில்‌ 
போடமாட்டார்கள்‌ என்ற எண்ணம்‌ குமுதத்தைப்‌ பற்றிப்‌ 
பலரிடையே நிலவி வருகிறது. 


கட்டுரை கதைகளின்‌: தலைப்பை TYPE SET இல்லாமல்‌ 
அழகுக்‌ கலையாகப்‌ படமாக எடுத்துப்‌ படிக்கத்‌ தூண்டும்படி 
கவாச்சியாக: வெளியிடுகிறார்கள்‌: ' 


பொருள்களை: விற்கும்‌. கடைகளில்‌ அனுபவம்‌ பெற்ற .விற்பனை: 
யாளர்கள்‌ வெவ்வேறு. இடங்களில்‌: மாற்றி மாற்றி. அடுக்கிக்‌ 
கடைக்குள்‌ நுழைவோரை மகிழச்செய்வது போல Gysb’ இதழில்‌ 
ஆசிரியரின்‌ தலைப்புக்‌ கட்டுரை திடீர்‌ திடீரென்று இடம்‌ மாறும்‌. 
வண்டும்‌ என்ற ஆர்வமும்‌ 


எனவே இதழ்‌ :முழுவதையும்‌ படிக்க 
உண்டாகிவிடுகிறது. - 









சேர்ம்ல்‌ ie 55 


d 


(மேற்கத்திய தொழில்‌ நுணுக்க முறைகளையும்‌ தந்திரங்களையும்‌ 


குமுதம்‌: கையாளுகிறது. ' அதற்காகப்‌ பல பக்கங்களைச்‌ செலவு 


செய்ய அவர்கள்‌ தயங்குவது: இல்லை. மட்டமான்‌' நகைச்சுவை: 


களையும்‌ வெளியிடும்‌. தமிழ்நாட்டுப்‌ பத்திரிகை மரபுக்குக்‌ குமுதமும்‌ 
விலக்கு அன்‌ று. 


14-3.74 குமுதத்தில்‌ 'இந்த வாரத்து நாடகம்‌" ப்‌ 
ஒரு பகுதியைப்‌ படித்துக்‌ காட்டுகிறேன்‌. அதிலிருந்து குமுதத்தின்‌ 
நடையைப்‌ பற்றி அறிந்து கொள்ளலாம்‌. 


© ஜீவா. நீயும்‌ பொண்ணுன்னு இறக்கற்துனாலே தான்‌ 
உடறேன்‌. . முன்சீப்‌ பொண்ணென்ன ஆர்மி சீஃப்‌ . 
பெண்ணாக இருந்தாலும்‌ கூடத்‌ தூக்கிக்‌ கொண்டு 
போய்‌ விடுவேன்‌ ராவோடு ராவா. . ஜாக்கிரதை ! 
டேய்‌, இது தேறாதுடா — வாடா! ? 


இதே. இதழில்‌ a ஒரு க்‌ இப்போது 


படிப்பேன்‌. 


© தூக்கிக்‌ கட்டிய கச்சையும்‌ 
துவளக்‌ கட்டிய கொண்டையும்‌ 
நீக்கிக்‌ கட்டிய புடவையும்‌ 
நெகிழக்‌ கட்டிய இடையுட்ன 
ஆக்கிக்‌ கட்டிய பருவமே? அதன்‌ பேர்‌ 
உந்தன்‌ உருவமோ ?” 


குமுதம்‌ சில காலம்‌" அநத இதழுடன்‌ அன்பளிப்பாக ஒரு சிறு. 


நூலையும்‌ வழங்கிற்று. அவற்றுள்‌ ஒன்று சென்னை நகரத்தின்‌ 
பழங்கால மேயர்களுடன்‌ தான்‌ பெற்ற அனுபவத்தைப்‌ பற்றி 
மாநகராட்சி ஊழியர்‌ ஒருவர்‌ எழுதியது. இவ்வாறு இதற்குமுன்‌ 
பேனாப்‌ பிடிக்காதவர்‌ களையெல்லாம்‌ எழுத வைத்தது பாராட்டுதற்‌ 
குரியது. 'ரிக்ஷாக்காரனைப்‌ படிக்கவைத்தவர்‌ ஆதித்தன்‌. 


டபேதாரை : எழுத ' வைத்தவர்‌ எஸ்‌, ஏ: பி.” என்று சொல்லுவேன்‌. 


புகழ்‌ பெற்ற. எழுத்தாளர்கள்‌ எழுதுவதற்காக “வைர மோதிரக்‌ 
கதை” என்ற தொடரில்‌ குமுதம்‌ பல கதைகளை வெளியிட்டது. 


படங்கள்‌, அமைப்பு முறை, கதைகளின்‌ உட்பொருள்‌. ஆகிய 
யாவும்‌ கவர்ச்சி என்ற ஒரே கண்ணோட்டத்துடன்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 


படுகின்றன. இந்த வார்‌ இதழில்‌ தெவ்‌ #6 திரைப்‌ 
பட்‌ ener தலைப்பு. 





தமிழ்‌ இதழ்கள்‌: 





| oR g oR ஷ்‌ ஷுட்‌ 
.... குமுதம்‌ கடைப்பிடிக்கும்‌ முறைகள்‌ . எதுவானாலும்‌ “தமிழில்‌ 
நிறைய. விற்பனையாவது பஞ்சாங்கமும்‌, ரயில்வே அட்டவணையும்‌ 
தான்‌” என்ற சொற்றொடரைக்‌ குமுதம்‌ பொய்யாக்கிவிட்டது. | 


இந்தியத்‌ துணைக்‌ கண்டத்திலேயே அதிகமாக விற்கும்‌ இதம்‌. 
‘ee இதன்‌ வெற்றி ரகசியம்‌ எனன ? 


1. அதைச்‌ சந்தையிலும்‌ படிக்கலாம்‌. எவ்வளவு 
சந்தடியான இடத்திலும்‌ அதைப்‌ படிக்க முடியும்‌ 
அதன்‌ அமைப்பும்‌ அடங்கலும்‌ அத்தகையன. 

2. ஏறக்குறைய எந்தப்‌ பக்கத்திலும்‌. ஒரு துணுக்‌ 
காவது இருக்கும்‌. 

3. இன்ன பகுதிகள்‌ இன்ன இடத்தில்‌ தான்‌. இருக்கும்‌ 
என்ற நிலை இல்லாமல்‌ எந்தப்‌ பகுதியும்‌ எங்கும்‌ 
இருக்கலாம்‌ என்பதும்‌ பொருளடக்கம்‌ இல்லாமல்‌ - 

வெளியிடுவதும்‌ இந்த இதழில்‌ ஒரு கவர்ச்சியாக 
உள்ளது. | 

4. குனேகா ல ற்று சில இரண்ட வழங்கு 
கிறார்கள்‌. | 

5. சினிமா, டான கையாளும்‌ பாணி. 
இதற்கு எடுத்துக்காட்டு: 
தாய்‌. ட... கட்டிய தாலி:- ஒரு பக்கத்தில்‌ 
அடிப்பக்கத்தில்‌ “வெட்கக்‌ கேடு'' 
ஆயிரத்தில்‌ ஒருவன்‌ : ::படத்தில்‌ கத்திச்‌ சண்டை 
கத்தாமல்‌ சண்டை?” 
ஸ்ரீ வள்ளி: ஒருபக்கம்‌ முழுவதும்‌ முருகா முருகா 


்‌... வாழ்க்கை வரலாற்றுத்‌ தொடா கட்டுரைகளையும்‌ குமுதம்‌ வெளி 
யிட்டிருக்கிறது. அவற்றுள்‌ முக்கியமானவை தலைவர்‌ காமராஜர்‌ 
வரலாறு, சினிமா அதிபர்‌ ஏ. வி, எம்‌. எழுதிய சுயசரிதம்‌. 


தினமணி கதிர்‌ : சாவி | ட்‌ 
ee 
| திரு. சாவி அவர்கள்‌ ஆனந்த விகடனிலும்‌ திரு. சின்ன 
மல்‌ நடத்திய “வெள்ளி மணி'யிலும்‌ பணியாற்றியவர்‌. . 
ae கற்பனை oe நகைச்சுவைக்கும்‌ சான்‌ ௬௧. 









சோமலெ. .... ரட்‌ 


இருப்பது ''வாஷிங்டன்‌ திருமணம்‌. கல்கி அவர்கள்‌ பாணியை 
“இவர்‌ பின்பற்றுகிறார்‌. எழுத்தில்‌ மட்டுமன்று ;' பொதுவாழ்விலும்‌ 
கூடத்தான்‌. எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதிலும்‌ தகுதியும்‌ பண்பும்‌. 
உடைய பலரைப்‌ . பாராட்டுவதிலும்‌ இவர்‌ கைதேர்ந்தவர்‌. 
சுற்றுலாத்‌ gens ஈடுபாடுடையவர்‌. | | 


குமுதத்தை விஞ்‌ சவேண்டும்‌ என்பது ரட்‌. ஆசை, சில 
குறிப்பிட்ட கதை எழுத்தாளர்கள்‌ தினமணி கதிரால்‌ பெரும்‌ புகழ்‌ 
பெற்றுள்ளார்கள்‌. குட்டிக்‌ கதைகள்‌, அக்கரைச்‌ சிரிப்பு என்ற 
பகுதிகளும்‌, இனக்‌ கவர்ச்சி அடிப்படையில்‌ சிறு கைம்‌ இந்த 
இதழில்‌ குறிப்பிடத்‌ தக்கவை. 


பல்கலைக்‌ கழகத்‌ துணைவேந்தர்‌ நெ. து. சுந்தரவடிவேலு 
அவர்களின்‌ பயணக்‌ கட்டுரைகளும்‌, மற்றும்‌ இசைப்‌ புலவாகள்‌, 
இசை நிகழ்ச்சிகள்‌ பற்றிய வாலாறுகளும்‌ விமர்சனங்களும்‌ sks 
வெளிவருகின்றன. 


(தந்திரக்‌ கணக்குகள்‌, ரெட்‌ லைட்‌ ஏரியா பற்றிய விவரங்கள்‌ 
. ஆகியவற்றாலும்‌, கலைஞர்‌ முதல்வர்‌ அவர்களுடைய நெஞ்சுக்கு | 
நீதி? என்ற. கட்டுரை ஆகியவற்றாலும்‌ தினமணி குதிரைப்‌ படிப்ப 
தற்கு என்று ஒரு வாசகர்‌ கூட்டம்‌ இருக்கிறது. இசை, நாட்கம்‌ 
முதலிய கலைகளுக்கும்‌ சிறப்பாக நாதசுவரக்‌ கலைக்கும்‌ கதிர்‌ புரிந்து 
வரும்‌ பணி போற்றுதற்குரியது. ஆனாலும்‌, வீட்டில்‌ இந்த இதழை 
வைத்துக்கொள்ளப்‌ பலரும்‌ தயங்குகின்றனர்‌. இந்தக்‌. கருத்து, 
வேறு பல இதழ்களுக்கும்‌ பொருந்தும்‌ | | 


ஆண்டு. மலர்களும்‌ திபாவளி மலர்களும்‌. 


தமிழ்‌ வார இதழ்களும்‌ ஒரிரு திங்கள்‌ இதழ்களும்‌ வெளியிடும்‌ 
சிறப்பு மலர்கள்‌ பாராட்டக்கூடிய கலைப்‌ படைப்புக்களாக உள்ளன. 


இவற்றில்‌ வெளிவரும்‌ கதைகளும்‌ அரிய கட்டுரைகளும்‌: 
வரலாறு, . சமயம்‌ ஆகியவை தொடர்பாக வரைபடங்களுடன்‌ 
பிரசுரிக்கப்படும்‌ சுவையான பகுதிகளும்‌ வரலாற்றுச்‌ செய்திக 
ளுக்கு விளக்கம்‌ தரும்‌ வண்ணப்‌ படங்களும்‌ ஓவியங்களும்‌ பயணக்‌ 

















8-ஆம்‌ நாள்‌ சொற்பொழிவு 18—8—74 


“ஜர்னலிசம்‌ அதாவது பத்திரிகை இயல்‌ அல்லது இதழ்‌ 
இயல்‌ என்னும்‌. துறை, நாளிதழ்கள்‌ வாயிலாகவும்‌ வார ஏடுகள்‌ 
அல்லது கிழமை இதம்கள்‌ வாயிலாகவும்‌ எவ்வாறு தமிழில்‌ 
வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை முதல்‌ இரண்டு நாட்களில்‌ 
ஓரளவு தெரிவிததேன்‌. 


இன்று மேலும்‌ சில வார மாத இதழ்கள்‌ அல்லது திங்கள்‌ 
ஏடுகள்பற்றிச்‌ சில கருத்துக்கள்‌ கூறுவேன்‌, இவற்றின்‌ 
எண்ணிக்கை சில நூறு இருக்கலாம்‌. அனைத்தையும்‌ பற்றிச்‌ 
சொல்ல இயலாது. மேலும்‌ இப்போது வெளிவராவிட்டாலும்‌ 
ஏற்கெனவே வெளிவந்து மறைந்துவிட்ட பல மாத இதழ்களும்‌ 
உள்ளன. 


நாம்‌ முதல்நாளில்‌ தெரிவித்ததுபோல,. காலமென்னும்‌ கடுங்‌ 
காற்றில்‌ எதிர்‌ நிற்க இயலாமல்‌ பல இதழ்கள்‌ தலை சாய்ந்துவிட்டன: 
சென்ற நூற்றாண்டில்‌ அசசுச சட்டத்தின்‌ கடுமையும்‌ அயலவர்‌ 
ஆட்சியின்‌ கண்சாணிப்பும்‌ கல்வியறிவு, சிற்றூர்களில்‌ பரவா 
திருந்ததும்‌ இதற்குக்‌ காரணம்‌ எனலாம்‌. இந்திய விடுதலைக்குப்‌ 
பின்னரும்‌ பல இதழ்கள்‌ தோன்றி மறைந்துள்ளன. இதற்குக்‌ 
காரணம்‌ சுற்றுப்புறச்‌ சூழ்நிலையையும்‌ தங்களுடைய வசதிகளையும்‌ 
எடைபோட்டுப்‌ பாராமல்‌ திடீரென்று பலர்‌ பத்திரிகை தொடங்‌ 
கியது ஒன்று. மற்றொரு காரணம்‌ அரசியல்‌ கட்சிகளுடைய 
ஆதரவும்‌ பொருளாதார வசதியும்‌ நிறைந்த பெரிய ஏடுகளுடன்‌ 
போட்டிபோட இயலாமை. மூனறாவது காரணம்‌ விளம்பரங்கள்‌ 
பெற இயலாமை. 


நாளிதழாக! இருந்து பிறகு வார இதழ்களாக மாறியவையும்‌ 
உண்டு. sad 'ஜனசசக்தி', “தமிழ்‌ நாடு' (மதுரை) 


ஆன ந்தபோதினி, பிரசண்டவிகடன்‌ 


காலத்தால்‌ முந்திய இதழ்களுள்‌ “ஆனந்த போதினி' என்ற 
மாத இதழும்‌ :பிரசண்ட விகடன்‌ எனற மாதமிருமுறை இதழும்‌ 
குறிபபிடத்‌ தக்கவை. முதுபெரும்‌ எழுத்தாளர்‌ திரு. நாரண ட 
கண்ணன்‌ இவற்றின்‌ ஆசிரியராக முப்பத்தைந்து en ம்‌ 
௧-8 








58. “தமிழ்‌ இதழ்கள்‌ 


பணிபுரிந்திருக்கின்றாகள்‌. தமிழ்‌ அறிஞாகளையும்‌ . இலக்கியப்‌ 
படைப்பாளர்களையும்‌ உருவாக்க, இவை பேருதவி புரிநதிருக்‌ 
கின்றன. நாரண ர ரான்‌ அவர்களுக்குமுன்‌, ஆரணி 
குப்புசாமி முதலியார்‌ ‘obs போதினி' ஆசிரியராக 
இருந்தார கள்‌. 3 


ரா. பி. சேதுப்பிள்ளை, பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌, 
அசலாம்பிகை அம்மையார்‌, பொ. திரிகூட சுந்தரம்‌ பிள்ளை. 
பாலபாரதி ௪. து. ௬, யோகியார்‌ போன்றவர்கள்‌ ஆனந்த. 
போதினியில்‌ தொடர்ந்து எழுதிப்‌ புகழ்பெற்றிருக்கின்‌்றனா. இந்த 
இதழில்‌ இலக்கியக்‌ கட்டுரைகளும்‌ சமயக்‌ கட்டுரைகளும்‌ சிறப்பிடம்‌ 
பெற்றிருக்கின்றன. மகளிருக்கும்‌ குழ்கதை கரோ கயன்‌ — 
தொடங்கிய முதல்‌ இதழ்‌ இதுவே. 


கட்டுரை, கதை முதலியன எழுதுபவாகளுக்குப்‌ பணம்‌ 
கொடுக்கும்‌ பழக்கம்‌ இப்போதுங்கூடச்‌ சில இதழ்களில்‌ இலலை. 
குறிப்பாக மாத இதழ்கள்‌ கொடுக்கும்‌ பணமும்‌ மிகக்‌ குறைவு. 
அவற்றை, காலததில கொடுப்பதும்‌ இல்லை. இதழ்கள்‌ தொடங்கப்‌ 
பெற்ற காலத்தில்‌ அந்த அலுவலகங்களிலிருநது எழுத்தாளர்‌ 
களுக்குப்‌ பணம்‌ கொடுக்‌ ப்படவில்லை, அப்போது எழுதியவர்களும்‌ 
பணத்தை எதிாபாரககவில்லை. எழுத்தாளர்களிடம்‌ கட்டுரை 
கவிதை கதை EL ஆசிரியாகளும்‌ 


'விஷயதானம்‌' 


செய்யுங்கள்‌ என்றுதான்‌ கேட்பார்கள்‌. 


பூமிதானம்‌ 


போல வதாக முட ஒருவகையான கொடையாக அன்பளிப்பாக 
இருந்துவந்தது. 


விஷயதானம்‌ என்பதை மாற்றி எழுதுபவர்‌ களுக்குச்‌ சன்மானம்‌ 
தரும்‌ பழக்கத்தை உண்டாக்கிய தமிழ்‌ இதழ்‌ ‘ ஆனந்த போதினி'யே. 


இந்த இதழைத்‌ தொடங்கியவர்‌ கரபா ததிரம்‌ oe 
சுவாமிகள்‌ என்ற துறவி ஆவார்‌. 


- இந்த இதழைப்‌ பார்த்துத்தான்‌ ‘ஆனந்த விகடன்‌” போன்ற 
இதழ்கள்‌ வெளிவரத்‌ தொடங்கின. ஞானபோதினி, விவேக 


போதினி என்ற இதழ்களும்‌ இதே காலத்தில்‌ வெளிவந்தன. 











சோமலெ 








NE ட்‌ 
குறிப்பிட வேண்டிய wmode QE > சடன்‌: 
சிறுகதை, தொடர்கதை, நாடகம்‌, &விஃ £ற பகுதிகளோடு 


மட்டும்‌ அமையாது அரசியல்‌ துறைக்கும்‌ Bas இதழ்‌ சிறப்பிடம்‌ 
கொடுத்தது. 





இந்த இதழின்‌ தொடக்கக்காலத்தில்‌ புரட்சிக்கவிஞர்‌ பாரதி 
தாசன்‌, சுவாமி சுத்தானந்த பாரதியார்‌, ச. து. ௬. யோகியார்‌ 
போன்ற கவிஞர்களின்‌ கவிதைகளை திரு. நாரண துரைக்கண்ணன்‌ 
வெளியிட்டிருககிறார்‌. கவிஞர்கள்‌ வாணிதாசன்‌, கம்பதாசன்‌, 
சுரதா, கண்ணதாசன்‌ போன்றோரும்‌, டாக்டர்‌ மு. வ., சிதம்பர 
ரகுநாதன்‌, கு. அழகிரிசாமி, அகிலன்‌, ஜெயகாந்தன்‌ ஆகியோரும்‌ 
இந்த இதழில்‌ இருபது, முப்பது eee முன்னரே எழுதி 
யிருக்கிறார்‌ கள்‌. 


தமிழ்‌ இலக்கண மரபிற்கு மாறாகச்‌ சிலர்‌ எழுதிவந்த 
போக்கைப்‌ 'பிரசண்ட விகடன்‌' வன்மையாகக்‌ கண்டித்தது. தமிழை 
எப்படி எழுதவேண்டும்‌ இலக்கிய நடையிலா, பேச்சு நடையிலா 
என்ற தலைப்பில்‌ “பிரசண்ட விகடன்‌” ஆறு மாத காலத்திற்கு ஒரு 
பட்டி மண்டபத்தையே அதன்‌ . இதழ்களில்‌ நடத்திற்று. அந்தச்‌ 
செயலைப்‌ பாராட்டுவதற்காக டாகடர்‌ மு. வரதராசன்‌, “பிரசண்ட 
விகடன்‌” அலுவலகத்திற்குச்‌ சென்றிருந்தார்‌. அன்று முதல்‌ 
அவருக்கும்‌ “பிரசண்ட விகடனுக்கும்‌' நெருங்கிய தொடர்பு 
உண்டாயிற்று. 


“விஜய விகடன்‌”, “வி5னாதன்‌',  “*திருமகள்‌'', 'கலைவாணி”. 
பொன்னி” முதலிய பல இதழ்கள்‌ பிற்காலத்தில்‌ தனித தன்மை 
பெற்றிருந்த போதிலும்‌ அவை தொடங்கியபோது 'பிரசண்ட 
விகடனை யே வழிகாட்டியாகக்‌ கொண்டிருந்தன. 


ஜன விநோதினி 

இது 1870ல்‌ தொடங்கப்‌ பெற்றது. இதில்‌ தாய்மார்களுக்குப்‌ 
பயன்படும்‌ குறிப்புக்களும்‌ நல்வழிக்குரிய திட்டங்களும்‌ . இநதிய 
வரலாற்று நிகழ்ச்சிகளைப்‌ பின்னணியாகக்‌ கொண்ட. கதைகளும்‌ 
முழுப்பக்க வண்ணப்‌ படங்களும்‌ வழிப்பயணம்‌, துணிச்சலான 
செயல்கள்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிப விவரங்களும்‌ ஒருங்கே அடங்கி 
யிருந்தன. இந்த இதழ்‌ 1870 முதல்‌ 1890 வரை துரைத்தனக்‌ 
கல்விச்‌ சங்கத்தாரால்‌ வெளிபி_ப்‌ பெற்றுச்‌ சீருடனுற்‌ சிறப்புடனும்‌ 
நிகழ்ந்தது, இதிலுள்ள கட்டுரைகளைத்‌ தேர்ந்தெடுத்து இதே 








60 தமிழ்‌ இதழ்கள்‌ 





பெயரில்‌ நூல்வடிவில்‌ பல தொகுதிகளாகப்‌ 'பேராசிரியா 
கா. நமச்சிவாய முதலியார்‌ Aparas. வெவியிட்டார்‌ என்பது 
குறிப்பிடத்‌ தக்கது, 
படங்கள்‌ நிறைந்தும்‌, ட விளக்கங்கள்‌ மிகுந்தும்‌ சிறு 
கதைகள்‌ கொண்டும்‌ 1887இல்‌ வெளியான “மகாராணி என்ற 
இதழ்‌ 19ஆம்‌ நூற்றாண்டில்‌ புகழ்‌ பெற்றிருந்தது. A 
நூற்றாண்டில்‌ வந்த ஏனைய இதழ்கள்‌ வருமாறு : 


“விவேக போதினி': . 20) 
“ஜனாபிமானி” 

“விநோத ரசமஞ்சரி'' ஸ்ட | 
“விவேக சிந்தாமணி”? (1892) 
“ஞான போதினி” (1900) 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ னக சில இதற்கள்‌ 
வருமாறு: 


“ஞான சாகரம்‌” (1902) 
“சக்கரவர்த்தினி'? (1905) 
“மாதர்‌ போதினி?” (1911) 


“மாதர்‌ போதினி'' தொகுதி முப்பதில்‌ அதாவது 22_9_1914இல்‌ 
வெளியான இதழிலே “சநதிரலோக யாத்திரை': என்று நிலாப்‌ 
பயணம்‌ குறித்து ஒரு கட்டுரையை Suet PONES நம்‌ 
சிந்தனையைக கவரவலலது. 


இலக்கிய இதழ்கள்‌ 
| ஏராளமான இலக்கிய இதழ்கள்‌ தமிழில்‌ வெளிவந்திருக்‌ 
கினறன. அவற்றல்‌ சில, நீண்டு வாழாமல்‌ போனாலும்‌ அவற்றின்‌ 
பணி வாழுகிறது. எனவே அவற்றையும்‌ இடையிடையே குறிப்‌ 
விடுகள்‌. | aes | | 


செந்தமிழ்‌ 
பழங்கால இலக்கியப்‌ பத்திரிகைகளிலே முதல்‌ இடம்‌ 
பெற்றுள்ளது “செஈதமிழ்‌''. இது 1902 முதல்‌ மாத இதழாக வெளி 
வருகிறது. சேது பதி மனன ரால்‌ தொடங்கி வைக்கப்பட்ட மதுரைத்‌ 









சோமலெ | த 3 61 | 


தமிழ்ச்‌ சங்கத்தால்‌ இன்றுவரை நடத்தப்பெற்று வருகிறது. இதன்‌. 
தொடக்ககால ஆசிரியராக திரு. ரா. இராகவ ஐயங்கார்‌ இருந்தார்‌. 
தமிழ்ப்‌ புலமை பெற்ற ஆசிரியர்களின்‌ ஆராய்ச்சி நிரம்பிய 
கட்டுரைகளைக்‌ கொண்ட இலக்கியப்‌ பெட்டகம்‌ இது எனக்‌ கருதப்‌ 
படும்‌ திங்கள்‌ இதழாகும்‌. எல்லா மொழிகளையும்‌ எழுதவல்ல ஏகலிபி 
என்றும்‌ ஒன்றிற்குப்‌ பாண்டியன்‌ எனப்‌ பெபயரிட்டும்‌ 
திரு. நாராயணய்யங்கார்‌ இதில்‌ ஒரு தொடர்‌ கட்டுரை வரைக்‌ 
துள்ளார்‌. இது வரலாற்று மாணவர்களுக்குப்‌ பெரிதும்‌ பயன்படக்‌ 
கூடியதாகும்‌. 


ஞானசாகரம்‌ 


தனித்‌ தமிழ்‌ இயக்கத்தின்‌ தந்தையாகிய மறைமலையடிகள்‌ 
1902 ஆம்‌ ஆண்டில்‌ இந்த இதழைத்‌ தொடங்கிப்‌ பல ஆண்டுகள்‌ 
நடத்தினார்கள்‌. இலக்கியம்‌, ஆராய்ச்சி, திறனாய்வு போன்ற பல 
துறைகளில்‌ Baren mer a அறிவுக்‌ கடல்‌” எனப்‌ புகழ்‌ 
பெற்றாகள்‌. 


ஞானசாகரத்தில்‌ மறைமலை. அடிகள்‌ எழுதி வந்த நடைக்குப்‌ 
பின்‌ வரும்‌ மேற்கோளைத்‌ தருவோம்‌. இந்த மேற்கோளில்‌ இரண்டு 
வாக்கியங்கள்‌ மட்டுமே உள்ளன வ்‌ நாம்‌ உணாதல்‌ 
வேண்டும்‌. 


“ நமது பெரதுநிலைக்‌ . கழக முதன்‌ மாணவரும்‌ 
சென்னைப்‌ பச்சையப்பன்‌ . கல்லூரித்‌ தமிழாசிரிய 
ரமான மணி, திருநாவுக்கரசு முதலியார்‌ ரசோற்‌ 
பத்தி வைகாசி 10 ஆம்‌ நாள்‌ சனிக்கிழமை 
(23-5-1931) முற்பகலில்‌ திடீரென இம்மண்ணுலக 
வாழ்வு நீத்து விண்ணுலகு புகுந்த செய்தி இத்தமிழ்‌ 
நாட்டவர்‌ எல்லோரையும்‌ திடுக்கிடச்‌ செய்து, 
அவருக்குப்‌ பெருந்‌ துயரைக்‌ தருவதொன்றாய்‌ எங்கும்‌ 
பரவலாயிற்று. முகிழ்ந்து மணங்கமழ்ந்து அழகாய்‌ 
மலரும்‌ பருவத்தே ஓர்‌ அரிய செங்கழு நீர்ப்‌ பூ 
அதனருமையறயான்‌ ஒருவனாற்‌ கிள்ளியெறியப்‌ 
பட்டு அழிந்தாற்‌ போலவும்‌, மறை நிலாக்‌ காலத்தே 
திணிந்து பரந்த இருளின்கட்‌ செல்லும்‌ நெறி இது 
வெனக்‌ காட்டுதற்கு ஏற்றி வைத்த ஒரு பேரொளி 
_ விளக்குச்‌. சடுதியில்‌ வீசிய சூறைக்‌ காற்றினால்‌ 
அவிந்து மறைந்தாற்‌ போலவும்‌ நீண்டஙாள்‌ 
வறுமையால்‌. வருந்திய ஒருவன்‌ புதையலாய்க்‌ 
த தவல்‌ பொன்‌ நிறைந்த. குடம்‌. ஒன்று வன்‌. 








தமிழ்‌ இதழ்கள்‌ 
நெஞ்சக்‌ கள்வனொருவனாற்‌ கவர்ந்து கொள்ளப்‌. 
பட்டாற்‌ போலவும்‌ இத்தமீழ்‌ நாட்டுக்கு ஒரு கல்வி 
மலராய்‌, ஓர்‌ அறிவு விளக்காய்‌, ஓர்‌ அருங்குணப்‌ 
புதையலாய்த்‌ (தோன்றிய இவ்விளைஞர்‌ தமது 
43 ஆம்‌ ஆண்டில்‌ கதுமெனக்‌ கூற்றுவனாற்‌ கவரப்‌ 
பட்டது ஒரு பெருங்‌ கொடுமையன்றோ? ? 


- HTS LIT EOI 


இது தேசபக்தர்‌ சுப்ரமணிய சிவா அவர்களால்‌ மயிலாப்பூரி . 
லிரிந்து 1913 முதல்‌ வெளியிடப்‌ பெற்றது. தமிழ்‌ நடை, மொழிப்‌ 
பயிற்சி பற்றிய கட்டுரைகள்‌ இதில்‌ வெளி வந்துள்ளன. 

செந்தமிழ்ச்‌ செல்வி 

சிறந்த தமிழ்‌ ஆராய்ச்சித்‌ திங்களிதழான “செந்தமிழ்ச்‌ 
செல்வி” 1923 சனவரி முதல்‌ தொடர்ந்து தென்‌ இந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தினரால்‌ நடத்தப்‌ பெற்று 
வருகின்றது. இன்னும்‌ இரு ஆண்டுகளில்‌ அதன்‌ *பொன்‌ விழா” 
கொண்டாடப்‌ பெறவிருக்கின்றது. தொடக்க காலத்திலிருந்து 
அதன்‌ ஆசிரியராக இருந்துவரும்‌ தாமரைச்‌ செல்வர்‌ 
திரு. வ. சுப்பையா பிள்ளை வயதால்‌ பவள விழாக்‌ கண்டவர்கள்‌. 
எனினும்‌, உள்ளத்தால்‌ நம்மில்‌ பலரைவிட இளைஞர்‌ ஆவார்கள்‌. 
கடந்த 48 ஆண்டுகளில்‌ செல்வி தமிழுக்கு ஆற்றியுள்ள தொண்டு 
பாராட்டுதற்குரியதாகும்‌. மறைமலையடிகளாரின்‌ தனித்தமி 
ழியக்கத்தைப்‌ பரப்புவதற்கு இவ்விதழ்‌ தொடக்க கால முதல்‌ பாடு 
பட்டு வருகின்றது. இதில்‌ மறைமலையடிகள்‌, கா. ௬, பிள்ளை, 
பா. வே. மாணிக்க நாயக்கர்‌, மணி திருநாவுக்கரசு முதலியார்‌, 
ந. மு. வே. நாட்டார்‌, டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ போன்ற பல 
பேரறிஞர்கள்‌ சமயம்‌, இலக்கியம்‌ இலக்கணம்‌ வரலாறு போன்ற 
பல துறைகளில்‌ கட்டுரைகள்‌ எழுதியுள்ளனர்‌, தமிழ்நாட்டு 
வரலாற்றின்‌ சில பகுதிகளை ஆழமாக அறிந்து கொள்வதற்குச்‌ 
'செல்வி' பேருதவி புரிகின்றது. அண்மையில்‌ பி. எல்‌. சாமி, 
க. இராமலிங்கனார்‌, தேவநேபப்பாவாணர்‌ ஆகியோர்‌ அறிவியல்‌ 
தமிழ்‌, ஆட்சித்துறைத்‌ தமிழ்‌, மொழிபியல்‌ தமிழ்‌ போன்றவற்றைத்‌ 
தங்கள்‌ கட்டுரைகளின்‌ வாயிலாகச்‌ 'செந்தமிழ்ச்‌ செல்வி'யில்‌ 
எழுதி வருகின்றனர்‌. த்‌ : 


சுப்பையா பிள்ளை அவர்களின்‌ வரலாறும்‌ அனுபவங்களும்‌ இநத 
இதழில்‌ இடம்பெறாமல்‌ தனி நூலாக வருவது நன்று. 








சோமலெ 63 
தமிழ்ப்‌ பொதக்‌ 


ன. கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 1925 முதல்‌ வெளியிட்டு 
வருகின்றது,  “பொழிற்றொண்டர்‌” என்ற பெயரில்‌ சிறந்த 
ஆராய்ச்சியாளரும்‌ ஞானியாரடிகளின்‌ மாணவருமான ௧, வெள்ளை 
வாரணர்‌ எழுதும்‌ இலக்கியக்‌ கட்டுரைகளையும்‌ வேறு பலர்‌ எழுதும்‌ 
சொல்லாராய்ச்சிக்‌ கட்டுரைகளையும்‌ நல்ல தமிழில்‌ வெளியிட்டு 
வருகிறது. தமிழின்‌ பழைய இலக்கியத்தைப்‌ பேணிக்‌ காததுவரும்‌ 
இவ்விதழ்‌ இலக்கிய மாணவர்களுக்கு இன்பம்‌ பயககககூடிய 
நல்லிதழாகும்‌. 


கலா நிலையம்‌ 


இது 1928 முதல்‌ 1935 வரை வார இதழாக வெளிவந்தது. 
கலா நிலையம்‌ ஆசிரியர்‌ டி. என்‌. சேஷாசலம்‌ அவர்கள்‌ கம்பனைக்‌ 
கற்பதும்‌, கற்பிப்பதும்‌ கம்பன்‌ காட்டிய வழியில்‌ ஒழுகுதலையுமே. 
வாழ்க்கைக்‌ குறிக்கோளாகக்‌ கொண்டிருந்தார்‌. இவர்‌ இந்த இதழ்‌ . 
வழியாகக்‌ கம்பன்‌ புகழ்‌ பரப்பிக்‌ கனனித தமிழ்‌ வளர்த்துக்‌ 
கம்பனுடைய இலக்கியச்‌ சுவையை மக்களிடம்‌ புகட்டி வந்தார்‌. 


இவ்விதழ்‌ கம்பராமாயணக்‌ கட்டுரைகளுடன்‌ நைடதம்‌, மதங்க 
சூளாமணி உரைகளையும்‌ ன்‌ ea ia பணி 
புரிந்து வந்தது. 
இவ்வாறே திருக்குறளைப்‌ பற்றிய விளக்கங்களுக்கும்‌ திறனாய்‌ 
வுக்குமாக “முப்பால்‌ ஒளி' எனற பெயரில்‌ பன்மொழிப்‌ புலவர்‌ 
கா. அப்பாத்துரை அவர்கள்‌ ஓர்‌ இதழை வெளியிட்டு வந்தார்கள்‌. 


சரஸ்வதி, எழுத்து, முதலிய பல இதழ்களும்‌ பல கோணங்களில்‌ 
திறனாய்வு செய்கின்றன. | 


புதுமை இலக்கிய ஏடுகள்‌ 


மணிக்கொடி : 


இந்த இதழ்‌ ஏராளமான புதிய எழுத்தாளர்களை உருவாக்கிற்று. 
சிறு கதைக்கும்‌ தொடாகதைககும்‌ இது ஏற்றம்‌ கொடுத்தது. 
கடன்‌ பட்டும்‌, பட்டினி கிடந்தும்‌ பல அன்பர்கள்‌ “மணிக்கொடியை! 
நடத்தினார்கள்‌. தியாகம்‌ நிறைந்த பரிசோதனை என்று puke 
கொடியின்‌ வரலாற்றைச்‌ சுருக்கமாகச்‌ சொல்லலாம்‌, — டப 









தமிழ்‌ இதழ்கள்‌. 





64 
தமிழ்ச்‌ சிறுகதைக்கும்‌ தொடர்ககைக்கும்‌ ஓரளவு வடிவம்‌ 
கொடுத்த பெருமையும்‌, பல்லாயிரக்கணக்கான வாசகர்‌ களுடைய 
உள்ளங்களைக்‌ கவர்ந்த எழுத்தாளர்களை உருவாக்கிய பெருமையும்‌ 
மணிக்கொடிக்கும்‌ மணிக்கொடி ஆசிரியர்‌ திரு.  சீனிவாசனுக்கும்‌ 
உணடு. : : 
மணிக்கொடியில்‌ எழுதியவர்கள்‌ எல்லா மொழிச்‌ சொற்‌ 
களையும்‌ போட்டு 'ரொப்பி'னார்கள்‌. “சொல்பம்‌', *கல்பனை', 
'ஒத்தன்‌', “எடக்கு”, ' நோப்பாளம்‌', “லக்ஷோபலக்ஷம்‌', *தஸ்தாவேசு", 
“கஜானா”, 'ஷரத்து”, 'ஜாலக்‌', 'யாதாஸ்து', *சபாஷ', 'ஜாப்தா”, 
(அங்குரார்ப்பணம்‌, ‘AANTD,  'டபாய்த்தான்‌, “கப்சா 
விட்டான்‌”, 'ஜோப்படி அடித்தான்‌'; “அபேஸ்‌ பண்ணினான்‌” என்ற 
வார்த்தைகளை யெல்லாம்‌ தாராளமாகப்‌ பயன்படுத்தினாகள்‌. 
மணிக்கொடியில்‌ வந்த படைப்புக்களில்‌ தரமும்‌ பொருள்‌ 
ஆழமும்‌ கற்பனை வளமும்‌ இருந்ததால்‌ அந்தக்‌ காலத்தில்‌ அதைப்‌ 
படித்தவர்கள்‌ அதனுடைய கலப்பு நடையைக்‌ குறை சொல்ல 
வில்லை. 
| கலைமகள்‌ , 
‘stows இதழ்‌ திரிவேணி எனும்‌ ஆங்கிய இலக்கிய 
இதழைப்போலச்‌ சிறந்து நடத்த வேண்டி 1332இல்‌ தொடங்கப்பட்ட 
மாத இதழாகும்‌. இது நான்காண்டுகள்வரை கெளரவ ஆசிரியரான 
டாக்டர்‌ 2. வே. சாமிநாதய்யர்‌ அவர்களின்‌ மேறபாாவையில்‌ 
வெளிவந்தது. 


முதல்‌ இதழில்‌ பின்வரும்‌ கட்டுரைகள்‌ இருந்தன. 


* வாழ்த்து ரா. இராகவையங்கார்‌ 
கலைமகள்‌ வாழ்த்து ௨. கி. வா. ஜகந்நாதன்‌ 

முன்னுரை உ ௨. வே. சாமிநாத ஐயர்‌ 
மகாபலிபுரம்‌ ௧. ௮. நீலகண்ட சாஸ்திரி 

செடிகளும்‌ மிருகங்களின்‌ 

தொண்டும்‌ எம்‌. எஸ்‌. சபேச ஐயர்‌ 

செந்நிறப்பூ உ பி, என்‌. அப்புசாமி 

பூச்சி மகாநாடு - டு. கே. விசுவநாத ஐயர்‌ 

பாம்புகள்‌ எம்‌. ஏகாம்பரநாத ஐயா 





* முதல்‌ இதழில்‌ வாழ்த்து என்ற சொல்லையும்‌ இரண்டாவது 
இதழில்‌ வணக்கம்‌ என்ற சொல்லையும்‌ பயன்படுத்திய கலைமகள்‌ இன்று? 








சோம்லெ த 65. 


மிருகங்களின்‌ தோல்‌ ... எம்‌. கிருஷ்ணன்‌ 


தமிழ்‌ வேந்தரின்‌ 
... இமயப்‌ படைப்பு “உ மு. இராகவையங்கார்‌ 
௨. வே. சாமிநாத 
ஐயரவர்கள்‌ < இராமச்சந்திர ஐயர்‌ 
சைவ சமயம்‌ ௨௨. எஸ்‌. அனவரதவிநாயகம்‌ பிள்ளை 
- தமிழ்‌ வசனம்‌ பா 
நாமும்‌ வள்ளுவரும்‌ டி. கே, சிதம்பரநாத முதலியார்‌ 
அச்சு வித்தையின்‌ | | 
வரலாறு . எஸ்‌. வையாபுரிப்‌ பிள்ளை 


சென்னை அரசியல்முறை .... டி. சிவராம சேதுப்பிள்ளை 
சங்கராந்தி தேவன்‌ 


பிறந்த நாள்‌ es _ கார்க்கியா 
“மாதர்‌ பகுதி உ விசாலாட்சி அம்மாள்‌ 
.. சிறுவர்‌ பகுதி s DFA அம்மாள்‌ 


குறிப்பும்‌ திரட்டும்‌ 

இவ்வாறு கலைமகளின்‌ பழந்தொகுதிகளில்‌ விஞ்ஞானம்‌, இலக்கியம்‌: 
போன்ற ஆழமான பொருள்களைப்பற்றி விவரமான கட்டுரைகள்‌. 
உள்ளன. 1936 முதல்‌ கி. வா. ஜகந்நாதன்‌ அவர்கள்‌. முற்றிலும்‌ 
ஆசிரியப்‌ பொறுப்பில்‌ இருந்து வருகிறார்கள்‌. அக்காலத்திலிருந்தே 
இந்த இதழின்‌ தரம்‌ மாறி, கலைமகள்‌ படிப்படியாக ‘sens மகள்‌” 
ஆகிவிட்டது. பல்வேறு வகைப்பட்ட பொரு aT களைப்பற்றிக்‌: 
கட்டுரைகள்‌ வெளிவந்த' இந்த இதழில்‌ இப்போது கதைகளுக்கே 
பெரும்பகுதி ஒதுக்கப்படுகிறது. “ஆறு கதைகள்‌, எட்டுக்‌ கதைகள்‌” 
என்று சுவரொட்டியிலேயே அச்சிட்டுப்‌ பறைசாற்‌ றுகிறார்கள்‌.. 
இதுவே அனைத்துத்‌ தமிழ்‌ இதழ்களின்‌ இன்றைய போக்கு. 
புதுமைப்‌ பித்தன்‌, கு. ப. ராஜகோபாலன்‌ போன்ற புகழ்பெற்ற- 
எழுத்தாளாகள்‌ கலைமகளில்‌ கதை எழுதியிருக்கிறார்கள்‌. இலக்கியக்‌. 
கதைகளை முதலில்‌ வெளியிட்டதும்‌ “*கலைமகள்‌'?தான்‌. 


நாராயணசாமி ஐயர்‌ நாவல்‌ பரிசுத்‌ திட்டத்தில்‌ அகிலன்‌ பரிசு 
பெற்று, கலைமகள்‌ இதழ்‌ வாயிலாக நாடறிந்த எழுத்தாளர்‌ ஆனார்‌. 
5-9 








6 


66 தமிழ்‌ இதழ்கள்‌: 





மராட்டிய எழுத்தாளர்‌ காண்டேகரையும்‌ வங்க நாவலாசிரியர்‌ 
பலரையும்‌ தமிழ்‌ மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது கலைமகளே. 


காலத்தின்‌ கோலத்தால்‌ அட்டையிலும்‌ உள்ளேயும்‌ தரமில்லாத 
படங்களைக்‌ கலைமகளும்‌ வெளியிட்டு வருகிறது என்பதை யாரும்‌ 
மறுக்க இயலாது. “வயது” என்பதை “வயசு' என்றும்‌, “மனம்‌”. 
என்பதை. 'மனசு' என்றும்‌ எழுதுவது கலைமகளின்‌ மரபாக இருந்து 
வருகிறது. சொத்துப்‌ பத்து, மந்திரி கிந்திரி போன்ற துணைச்‌ 
சொற்களும்‌ காணப்படுகின்றன. ட a 


.. அக்காலத்தில்‌ கலைமகள்‌ ஆசிரியா குழுவில்‌ ஒருவராக 
- அனவரத விநாயகம்‌ பிள்ளை இருந்தார்கள்‌. நூல்‌ வரலாறும்‌ கால 
ஆராய்ச்சியும்‌ இவருக்கு மிகவும்‌ விருப்பமான பொருள்களாகும்‌. 
ஆசிரியர்களின்‌ காலத்தையும்‌, பல நூல்களையும்‌ நன்கு ஆராய்ந்து 
-பல கட்டுரைகளை எழுதியுள்ளார்‌. தமிழ்‌ நூல்களின்‌ காலக்‌ குறிப்பு, 
தமிழ்ப்‌ புராணங்கள்‌ என்ற தலைப்புகளில்‌ Qur எழுதிய 
கட்டுரைகள்‌ பல, கலைமகளில்‌ தொடர்ச்சியாக வெளிவந்தன. 
ஒவ்வொரு பொருளும்‌ ஒரு சிறந்த பொருட்களஞ்சியமாக அமைந்‌ 
திருந்தது. 1 
.- பொன்னி | | 
இப்போது மலேசிய நாட்டில்‌ கோலாலம்பூரில்‌ “தமிழ்‌ நேசன்‌: 
நாளிதழின்‌ ஆசிரியராக இருக்கும்‌ முருகு சுப்பிரமணியம்‌ 
அவர்களும்‌, இப்போது முரசொலி நாளிதழின்‌ மேலாளராக 
இருக்கும்‌ அரு. பெரியணன்‌ அவர்களும்‌ தனித்தமிழ்‌ ஆர்வத்தால்‌ 
1941-இல்‌ புதுக்கோட்டையில்‌ இதை மாத இதழாகத்‌ தொடங்கி 
யின்னர்‌ மாதம்‌ இருமுறை இதழாகச்‌ சென்னையிலிருந்து வெளி 


யிட்டனர்‌. 


அகிலன்‌, சுகி, சுப்பிரமணியம்‌, பேராசிரியர்‌ அன்பழகன்‌ , 
இராதாமணாளன்‌, டி, கே. சீனிவாசன்‌, மா. இளஞ்செழியன்‌, 
விந்தன்‌, கா. திரவியம்‌, நாரா. நாச்சியப்பன்‌, குலோத்துங்கன்‌ என்ற 
புனைபெயரில்‌ எழுதிய டாக்டர்‌ வி. சி, குழந்தைசாமி ஆகிய 
எழுத்தாளர்‌ பலரைத்‌ தமிழகத்துக்குப்‌ பொன்னி தந்திருக்கிறது. — 


: “கவிதை எது?” எனபது பற்றியும்‌ தமிழ்‌ அன்பாகளிடையே 
ஒரு  விழிப்புணர்ச்சியைப்‌ பொன்னி உண்டாக்கியிருக்கிறது. 
“எழுத்தாளர்‌ பேட்டி” வெளியிட்டதும்‌ பொன்னியின்‌ குறிப்பிடத்‌. 
தகக பணி எனலாம்‌. பொன்னி பொங்கல்‌ மலர்கள்‌ தனித்‌ தமிழ்‌. 









சோமலெ.. “67 


இயக்கத்தின்‌ கலைமலர்களாக, அவ்வியக்கத்தின்‌ மணத்தைப்‌ தத 
தமிழர்‌ செவ்விதழில்‌ புன்னகை மலரச்‌ செய்தன. 


கலை நலமும்‌ தமிழும்‌ சிறக்க வேண்டுமென்ற பறிக்கவே 
மூல பலமாகக்கொண்டு பொன்னி பணியாற்றி வந்தது. பாரதி 
தாசன்‌ பரம்பரை என்ற கவிஞர்‌ உலகத்தை உருவாக்கியது 
“பொன்னி'தான்‌. 


மலர்த்‌ துறையில்‌ பொன்னி ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. 
கட்டுரைகள்‌, கதைகள்‌, கவிதைகள்‌, நாடகம்‌ என்ற 50 படைப்‌ 
புக்ளைப்‌ பல ஒவியர் களின்‌ கைவண்ணத்தால்‌ சித்திரப்‌: 
பூஞ்சோலையாக மிளிர்ந்து கண்ணுக்கினிய கலை விருந்தாய்ப்‌ 
படைத்து, தமிழ்‌ எழுத்துக்கும்‌ இலக்கியத்துக்கும்‌ ஏற்றம்‌ தந்து 
தமிழ்‌ இளைஞரின்‌ ஆர்வங்களைத்‌ தூண்டிவிட்டது. 


தமிழ்த்தென்றல்‌ 
வீருது௩கரிலிருந்து வெளிவந்த “தமிழ்த்‌ தென்றல்‌?” என்ற. 
இதழிலும்‌ இடையிடையே கருத்து வளம்‌ நிறைந்த இலக்கியக்‌ 
கட்டுரைகள்‌ வெளிவந்தன. வி. வி. ராமசாமி அவர்களை ஆசிரிய 
ores கொண்ட இந்த மாத இதழில்‌ தொடாந்து த 
கட்டுரைகளும்‌ வெளிவந்தன . 


தீபம்‌ 

நா. பார்த்தசாரதி அவர்களை ஆசிரியராகக்‌ கொண்ட “தீபம்‌” 
இதழில்‌ “மணிக்கொடி காலம்‌” என்ற தலைப்பில்‌ தொடர்ச்சியாக 
பல்‌ கட்டுரைகள்‌ வந்திருக்கின்றன. வேறு சில இதழ்களைப்‌. 
பற்றியும்‌ இப்போது கட்டுரைகள்‌ வந்துகொண்டிருக்கின றன. 
முதிய எழுத்தாளர்களைப்‌ பேட்டி கண்டு எழுதப்படும்‌ “இலக்கியச்‌ 
சந்திப்பு? அவர்கள்‌ கருத்துக்களைத்‌ தொகுத்துக்‌ கொடுக்கிறது. 
-இது தீபத்தின்‌ சிறப்பான கூறு. தமிழ்நாட்டுக்கு வெளியே நிகழும்‌ 
தமிழ்‌ வளர்ச்சி விவரங்களைத்‌ தெரிவிபபதும்‌- தீபத்தின்‌ உளள௱ாாந்த 
குறிக்கோள்‌. 


கண்ண தாசன்‌ 


கவிஞர்‌ கண்ணதாசனை ஆசிரியராகக்‌ கொண்டு சில ஆண்டு 
இடைவெளிக்குப்‌ பின்‌ இந்த மாத இதழ்‌ மீண்டும்‌ வெளிவந்து 
' கொண்டிருக்கிறது. கவிதையிலும்‌ ஏனைய துறைகளிலும்‌ ஈடுபாடுள்‌ 
ளவர்களை ஆட்கொள்ளும்‌ அல்லது வயப்படுத்தும்‌ படைப்புக்கள்‌ 









G8. o | தமிழ்‌ இதழ்கள்‌ . 
இதில்‌ உள்ளன: ஏனைய இதழ்களில்‌ எழுதும்‌ கண்ணதாசனின்‌ . 
எழுத்துக்கள்‌, அரசியல்‌ காரணங்களுக்காகவும்‌ பணத்துக்காகவும்‌ 
எழுதப்படுகின்றன என்பது இந்த இதழில்‌ அவர்‌ படைக்கும்‌ © 
கவிதை கட்டுரைகளிலிரு ந்து ஏற்படும்‌ முடிவு ஆகும்‌- கண்ணதாசன்‌ 
- இதழில்‌ அவர்‌ எழுதும்போது அவருடைய ஆளுடைமையைப்‌ 
பார்க்கிறோம்‌. பழமைத்‌ தமிழுக்கும்‌ புதுமைத்‌ தமிழுக்கும்‌ ஏற்பட்ட 
திருமணம்போல, பழகுதமிழும்‌ பழந்தமிழ்‌ இலக்கியத்தில்‌ ஊறிய _ 
_ தமிழும்‌ இரண்டறக்‌ கலக்கக்‌ காணுகிறோம்‌. ; i | 





நாட்டுப்புற இலக்கியத்திற்கு ஏற்றம்தரும்‌ வகையில்‌ 
தமிழகத்துக்‌ குட்டி தேவதைகளைப்பற்றிய விவரங்களும்‌ கர்ண . 
பரம்பரைச்‌ செய்திகளும்‌ இந்த இதழில்‌ வெளிவரவிருப்பது மகிழ்ச்‌ 
சிக்குரியது. o 





புதுமைக்‌ குரல்‌ 0 
திரு... கே. டி. கோசல்ராம்‌ அவர்கள்‌ இலக்கிய ஆர்வத்தால்‌ 
சில காலம்‌ இதை மாத இதழாக நடத்தினார்கள்‌. இலக்கியச்‌ 
சுவையுள்ள கட்டுரைகள்‌ தொடக்க இதழ்களில்‌ வெளிவந்தன . 


| Ə DT | | 

ஆரம்பக்‌ காலத்துக்‌ குமுதம்‌ பாணியில்‌ திரு. ஜி. உமாபதி 
இதைத்‌ தொடங்கினார்‌. விவரமான சில கட்டுரைகளும்‌ சிலம்புச்‌ 
செல்வர்‌ ம, பொ. சி. எழுதிய அரசியல்‌ கட்டுரைகளும்‌ பூவை 
ஆறுமுகம்‌ எழுதிய சுவையான கதைகளும்‌ இதில்‌ வந்தன. 


நண்பன்‌. 


| ஈராண்டுக்‌ காலம்கூட நடைபெறாத இந்த இதழ்‌, தமிழ்‌ . 
இதழ்களின்‌ வரலாற்றில்‌ குறிப்பி டத்தக்கது. படத்திலோ . 
எழுத்திலோ, ஈடையிலோ தரம்‌ குறையாது இது வெளிவந்தது” 
திரு. மீ. ப. சோமசுந்தரம்‌ (சோமு) அவர்களை ஆசிரியராகக்‌ 
கொண்டு மூதறிஞர்‌ ராஜாஜி அவர்களின்‌ விருப்பப்படி ஒவ்வொரு _ 
கட்டுரையும்‌ வெளியிடப்பட்டது. மயிலை சீனி வேங்கடசாமிபோன்ற . 
ஆராய்ச்சி அறிஞர்களும்‌ கதை நாடகத்‌ துறைகளில்‌ வல்லுனர்களும்‌ 
: இந்த இதழுக்கு விஷயதானம்‌ செய்தார்கள்‌. விஷயதானம்‌ போன்ற 
“சொற்களை இந்த இதழ்‌ பயன்படுத்தவில்லை. எந்த எழுத்தாளருக்கும்‌ 
பணம்‌ கொடுக்கும்‌ வசதி இந்த இதழுக்கு இல்லை, எனவே 
- அவ்வாறு சொன்னேன்‌. — ne 








சோமலெ — . ex 


அஞ்சுகம்‌ ஜு | ce 

- குழித்தலையிலிருந்து மீ. ச. இளமுருகு பொற்செல்லி அவர்கள்‌ 
இதை வெளியிட்டு வருகிறார்கள்‌. பொதுவாக . இவர்களுடைய | 
கடைந்தெடுத்த தமிழ்‌ உணர்ச்சியும்‌ சிறப்பாக இவர்கள்‌ 
கா. சுப்பிரமணிய பிள்ளை அவர்களிடம்‌ கொண்டுள்ள ஈடுபாடும்‌ 


அரசியல்‌ சார்பில்லாமல்‌ எழுதும்‌ சில கட்டுரைகளும்‌ be HH, 
களும்‌ பாராட்டுக்குரியன . 


ஞானரதம்‌ | 
: இந்த இதழில்‌ தமிழ்க்‌ கட்டுரைகளில்‌ அப்படியே ஆங்கிலச்‌ 
சொல்லை. ஆங்கில எழுத்துக்களிலேயே எழுதிவிடுகின றனர்‌. பல 
கட்டுரைகளிலும்‌ இதைப்‌ பார்க்கிறோம்‌. இது இந்த இதழின்‌ 
கொள்கை போலும்‌. சில கட்டுரைகள்‌ அல்லது. ல்‌ 
தலைப்பும்‌ ஆங்கிலத்தில்‌ தரப்பட்டிருக்கிறது. | 


மரபை மீறி மதக அடிப்படை . வகுப்பதற்காகவும்‌ 
இனக்‌ கவர்ச்சி எழுத்துக்கு ஏற்றம்‌ த aon 
இதழ்‌ தோன்றியது போலும்‌. 


தென்மொழி 


பெருஞ்சித்திரன்‌ அவர்களை ஆசிரியராகக்கொண்டு தனித்‌ 
தமிழ்‌ இயக்கத்தின்‌ திங்கள்‌. இதழாக இது கடலூரில்‌ 1964. 
இல்‌ பிறந்து இப்போது சென்னையிலிருந்து. வெளிவருகிறது. 
தனித்தன்மையுடைய இந்த இதழில்‌ சமஸ்கிருத என்றுதான்‌ 
எழுதுவார்கள்‌. சொற்பிறப்புப்பற்றிய வரலாறும்‌ பல விளக்கங்களும்‌ 
வெளிவருவது பாராட்டிற்குரியது. 


மடக்கை என்னும்‌ கணக்கியல்பற்றிய கட்டுரைகளும்‌ அரும்பி 
வருகின்றன. 


கொள்கை உறுதி படைத்த ஈராயிரம்‌ போ இந்த இதழை. 
- விடாமல்‌ படித்துக்‌ கழிபேருவகை அடைந்து அவற்றைத்‌ தொகுத்து 
வைத்துத்‌ தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்கள்‌. 


கவிதை இதழ்கள்‌ 
இவற்றுள்‌ புகழ்பெற்றது பாரதிதாசன்‌ நடத்திய “குயில்‌”. 
கவிஞர்கள்‌ சுரதா, தெசிணி, பொன்னடியான்‌, ப. பரமசிவன்‌ 
என்பவர்கள்‌ முறையே “சுரதா', ... 'கவிதை', “முல்லைச்‌ சரம்‌”, 









be தமிழ்‌ இதழ்கள்‌ 
“எழிலோவியம்‌' என்னும்‌ Guireo ales இதழ்கள்‌ mex 
வருகிறார்கள்‌. . 
P ii Baten : 

நாள்‌ இதழ்கள்‌, வார இதழ்கள்‌ முதலியன உடனுக்குடன்‌ 
அழிந்துவிடும்‌. புது இதழ்‌ படைப்பதே அவற்றின்‌ கடமை. 


ஆராய்ச்சி ஏடுகளிலேயே, காலத்தால்‌ அழியாத ம 
எதிர்பார்க்கலாம்‌. | 





ஆராய்ச்சி 

ட... பாளையங்கோட்டையிலிருந்து பேராசிரியர்‌ நா. வானமாமலை: 
அவர்களை ஆசிரியராகக்‌ கொண்டு வெளிவரும்‌ ஆராய்ச்சி 
என்னும்‌ காலாண்டு இதழ்‌ “ஆய்வுத்‌ தமிழ்‌” வளர்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ 
பாடுபடுவது எனலாம்‌.  1969-இல்‌ தொடங்கப்பெற்ற இவ்விதழில்‌ 
மானிட இயல்‌, அறிவியல்‌, சமூகவியல்‌, தமிழ்‌ இலக்கியம்‌,. 
இலக்கணம்‌ போன்ற தன்‌ துறைகளில்‌ சிறந்த அறிஞர்‌ பலர்‌ 
இதுவரை ஏறத்தாழ 120 ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகளை எக்‌ 
கின்றனர்‌. 


“அறிவு ல்கள்‌ -முறையியல்களின்‌ வழியே சென்று 
அறியக்கூடியது. 'ஒவ்வொரு துறைக்கும்‌ சிறப்பான ஆய்வுமுறை. 
நோக்கு உள்ளது. இவவாயவு. முறையில்‌ தமிழியல்‌ ஆய்வுகளில்‌ 
அண்மைக்காலப்‌ புதுமையாக நுழைந்துள்ளது. இதனை வளர்ப்பதே : 
ஆராய்ச்சி இதழின்‌ நோக்கம்‌ என்று அதன்‌ ஆசிரியர்‌ கூறுகிறார்‌. 
- கடந்த நானகு ஆண்டுகளாக இவ்விதழ்‌ ஆய்வுத்‌ தமிழைப்‌ 
பத்திரிகைத்‌ துறையில்‌ சிறப்பாக வளர்த்து வருகிறது. பல. 
உள்நாட்டு அறிஞர்களுடன்‌ வெளிநாட்டறிஞர்களும்‌ இளம்‌. 
ஆராய்ச்சியாளர்களும்‌ மாணவர்களும்‌ இவ்விதழில்‌ பல்வேறு 
துறைகளில்‌ கட்டுரைகள்‌ எழுதி வருகின்றனர்‌. z 


கடைசியாக வெளிவந்த இதம்‌, வரலாற்றுச்‌ சிறப்புடையதாகும்‌. 


கொங்கு 


ஈரோடு புலவர்‌ செ. இராசு அவர்களை ஆசிரியா்‌ 
பொறியிலாளர்‌ கொடுமுடி (கொடியன்‌) சண்முகம்‌ அவர்களை . 
 வெளியிடுவோராகவும்‌ கொண்டு இந்த இதழ்‌ 1972 முதல்‌ 
சென்னையிலிருந்து ' "வெளிவருகிறது. கல்வெட்டுத்‌ துறைக்கும்‌ 
கொங்கு நாட்டு வரலாற்று ஆராய்ச்சிக்கும்‌ இந்த இதழ்‌ FNA 









சோமலெ ட்‌ ்‌ TE 


வரும்‌. பணி மிகப்‌ பெரியது. இன்னும்‌ கூடுதலான. அன்பர்கள்‌ 
இந்த இதழைப்பற்றி அறிந்து கொள்ள வேண்டும்‌. : ; 

அண்மையில்‌ இந்த இதழில்‌ எழுத்துச்‌ சீர்திருத்தத்தைப்‌ 
பற்றியும்‌ யாழ்ப்பாணத்‌ தமிழ்‌ விழாவைப்‌ பற்றியும்‌ : அரிய 
கட்டுரைகள்‌ வந்துள்ளன. ஒழ ல 

பிற துறைகள்‌. 

ஏனைய துறைகளிலும்‌ தமிழில்‌ வெளிவரும்‌ பருவ இதழ்களின்‌: 
எண்ணிக்கை மிகப்‌ பெரிது. அவையனைத்தையும்‌ தொட்டுக்‌ காட்ட 
இயலாது... சுட்டிக்காட்டவேனும்‌ முயலுவேன்‌. 


சமய இதழ்கள்‌ 
சமயத்தைப்‌ பற்றியும்‌ கிருஸ்தவ இஸ்லாமிய சமயங்‌ 
களைப்‌ பற்றியும்‌ பல இதழ்கள்‌ வெளிவருகின்றன. . 


ae முதலில்‌ வெளிவந்த தமிழ்‌ இதழை கிருஸ்தவ மிஷனரிமார்கள்‌ 
சமயப்‌ பிரசாரத்துக்காக வெளியிட்டார்கள்‌. தொடர்ந்து 
இவ்வகையில்‌ பல இதழ்களை தமிழ்‌ நாட்டிலும்‌ இலங்கையிலும்‌ 
தமிழில்‌ அச்சிட்டனர்‌. - இவற்றிற்கு எதிர்ப்பாக இந்துக்களும்‌ 
“இதழ்களை நடத்தினார்கள்‌. பிறகு சைவ வைணவப்‌ போட்டி 
ஏற்பட்டு ஒன்றைக்‌ கூட்டியும்‌ மற்றொன்றை உயர்த்தியும்‌ எழுதும்‌ 
இதழ்கள்‌ வெளிவந்தன . இவ்வகையில்‌ சில இதழ்களில்‌ சித்தாந்த 
ரத்னாகரம்‌ - சோமசுந்தர நாயக்கரின்‌ சண்டமாருதக்‌ எருது 
oe குறிப்பிடத்‌ தக்கது. 


க யத்துறையில்‌ குறிப்பிடத்தக்க சில இதழ்கள்‌ வருமாறு : 
சித்தாந்தம்‌ 
திருப்புகழ்‌ அமிர்தம்‌ 
அருள்‌ . 
திருவருள்‌ 
ஸ்ரீராம்கிருஷ்ண விஜயம்‌ 
சுவாமி சித்பவானந்தரின்‌ ஜாம்‌ சக்கரம்‌. | 


ஞானசம்ப ந்‌ தம்‌, குமரகுருபர ன்‌ 


இவற்றில்‌ சமயக்‌ கட்டுரைகளும்‌ இலக்கியக்‌ கட்டுரைகளும்‌ 
கவிதைகளும்‌ அருள்‌ நூல்களின்‌ பொழிப்புரைகளும்‌ ஆங்கில மொழி 









12 தமிழ்‌ இதழ்கள்‌ 
a அந்தந்த . ஆதீனத்துச்‌ செய்திகளும்‌ மகாசநநி. 
| தனங்களின்‌ அருளாசியுரைகளும்‌ இடம்‌ பெறுகின்றன. 


வள்ளலார்‌ கருத்துக்களைப்‌ பரப்ப சென்னை இராமலிங்கர்‌ பணி: | 
மன்றம்‌, டாக்டர்‌ அவ்வை நடராஜன்‌ அவர்களை ஆசிரியராகக்‌ 
கொண்டு ஒரு திங்கள்‌ இதழைச்‌ சில காலம்வெளியிட்ட து. 


குருகுலம்‌ (வாலாசாபாத்‌); இந்து. மத பாடசாலைச்‌ செய்தி. 
களுடன்‌ சுமயக கட்டுரைகளையும்‌ வெளியிட்ட வா. தி. மாசிலாமணி 


eon காலம்‌ வரை டு இதழ்‌ வந்தது. 





தியாக பூமி என்னும்‌ வார இதழ்‌ ஹிந்து . மதம்‌, தர்மம்‌, 
ய்ண்பாடு வாழ்க்கை முறை: பிக்கல்‌ மகானகள்‌ பற்றிய. 
அறிவைப்‌ பரப்பி வருகிறது. 





- இருக்கோயில்‌ என்னும்‌ திங்கள்‌ இதழ்‌ 1958 முதல்‌ சிறக்க 
-முறையில்‌ பயனுள்ள ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகளுடன்‌ தல விளக்கக்‌ 
குறிப்புக்களுடனும்‌ இந்து அற நிறுவன ஆட்சித்‌ துறையினரால்‌. 
ர ந, ரா. முருகவேள்‌ அவர்களை Pages Reet 
ரர று ட டன்‌ றது. 





| தமிழ்‌ நாட்டுச்‌ சமணர்கள்‌ அணுவிரதம்‌' என்னும்‌ இதழை. 
நல்ல தமிழில்‌ ஈடத்தி வர ற்‌. 


கிறிஸ்தவர்கள்‌ தமிழ்‌ நாட்டின்‌ பல ப்தத்களினி ai 
ஐம்பதுக்கு மேற்பட்ட இதழ்களை நடத்தி வருகிறார்கள்‌. இந்த 
இதழ்களிலும்‌ இஸ்லாமிய சமயத்தைப்‌ பற்றி வரும்‌ சில இதழ்‌. 
களிலும்‌ இந்துக்களும்‌ படித்துப்‌ ர ம்‌ பல செய்திகளும்‌ 
குறிப்புக்களும்‌ வரலாறுகளும்‌ உள்ளன. = 
சோல்ட்‌ 


சோதிடத்‌ வகா பா abasar. 
: 'மாதஜோதிடம்‌ ்‌. | ்‌ 
தலையெழுத்து 


எதிர்காலம்‌ 








சோமலெ.... ' 13 

ee பொருளாதாரம்‌ ee 
' இந்தத்‌ துறையில்‌ 'பொருள்‌' என்ற பெயரில்‌ 10 ஆண்டு. 
களுக்கு முன்‌ சிறந்ததொரு இதழ்‌ வெளிவந்தது. திரு. பத்மநாப 
ராஜு அதை நல்ல முறையில்‌ நடத்தி வந்தார்‌. அச்சுக்கூ லி கூடக. 
கொடுக்க இயலாத நிலையில்‌ அந்த இதழ்‌ கைவிடப்பட்டது. ட 


தொழில்‌ துறை : 
.. (தொழில்‌ துறையில்‌ வெளிவந்து நின்று விட்ட இதழ்களுள்‌: 
பொருட்‌ சிறப்பாலும்‌ நடைச்‌ சிறப்பாலும்‌ குறிப்பிடத்‌ தக்கது: 
“தையற்கலை” என்பது. , இதைத்‌ தையற்கலை மணி திரு. சுந்தரம்‌. 
நடத்தி வந்தார்‌. ல்‌ | I 
குறிப்பிடத்‌ தக்க ஏனைய இதழ்களுள்‌ சில: 
oo மோட்டார்‌ Me cite 
டிரான்சிஸ்டர்‌ மெக்கானிஸம்‌ 
wabo 
- பனைச்‌ செல்வம்‌. een 
.. பனைத்‌ தொழில்‌ வளர்ச்சிக்காக. சென்னை மாநில பனைவெல்லக்‌ 
கூட்டுறவுச்‌ சம்மேளனம்‌ : இந்த ors இதழை 15 ஆண்டுகள்‌: 
நடத்தியது. பனைமரத்தின்‌ வளம்‌. பெருக்க Geel வந்த ஒரே 
பத்திரிகை பனைச்‌ செல்வம்‌. இதிலும்‌ அவ்வப்போது நல்ல தமிழில்‌ 
இலக்கியக்‌ கட்டுரைகளும்‌ கவிதைகளும்‌ வெளிவந்தன. - 
பொது அறிவு இதழ்கள்‌ 
சக்தி : | | ae. 
இந்தத்‌ துறையில்‌ சக்திக்கு அழியா இடம்‌ உண்டு. 
1939-இல்‌ இராமச்சந்திரபுரத்தில்‌ தோன்றி 1940இல்‌: சென்னை 
யிலிருந்து பெரிய அளவில்‌ வெளிவந்தது. பின்னர்‌ இதன்‌ வடிவம்‌. 
சுருங்கிய போதிலும்‌ புதிய முறையில்‌ . எடுப்பிலும்‌, - தொடுப்பிலும்‌ 
முடிப்பிலும்‌ மிகவும்‌ எழில்‌ நிரம்பியதாக வெளிவந்தது. இது 
திரு. வை. கோவிந்தனை நிர்வாகியாகவும்‌ தி. ஐ. ர. சுப. 
நாராயணன்‌, ரகுநாதன்‌ ஆகியோரை ஆசிரியர்களாகவும்‌ கொண்டு 
பல ஆண்டுகள்‌ நடைபெற்றது. முகப்பில்‌ தமிழ்ப்‌ பெருமக்களின்‌ 
உருவப்‌ படங்களைத்‌ தாங்கி, புதுமை நோக்குடன்‌ விரிந்த மனப்‌ 
பான்மையுடன்‌ நடைபெற்ற திங்கள்‌ இதழ்‌ இதுவாகும்‌. 









u தமிழ்‌ இதர்கள்‌ 


கள்‌ விலக: கட்‌ பொது அறிவை வற்றல்‌ ்‌ 
| கொண்டவர்‌ பல்லாயிரவர்‌, ‘sad ஒரு புதிய முயற்சி. இதற்கு 
_ முன்‌. இவ்வளவு அழகாக எந்த இதழும்‌ தமிழில்‌ வெளிவரவில்லை. 
இனி வெளிவரும்‌ என்பதும்‌ சந்தேகமே என்று எண்ணத தோன்றும்‌ : 
படி “சக்தி' சிறப்பாக வெளிவந்தது. படங்களை நன்றாகவும்‌, 
"அடிக்கடியும்‌ வெளியிட்டுத்‌ தமிழ்ப்‌ ee 2 முன்மாதிரி 
யாக விளங்கியதும்‌ சக்திதான்‌. நிழற்படம்‌, கல்வெட்டு, பூகோளம்‌, : 
்‌ அறிவியல்‌, உலக நாடுகள்‌ பற்றிய கட்டுரைகளைத்‌ தந்தது “சக்தி', . 
வெளிநாட்டு ஆசிரியர்களைத்‌ தமிழகத்துக்கு அழகுக்‌ ச 
“சக்தி” இதழே. : 
_ திங்கள்‌ : ர | | ae 
இதுவும்‌ ஒரு ama aa 1956 gao முதல்‌. 1957 
ஆகஸ்டு வரை வெளிவந்தது. எதிர்‌ பார்த்த ஆதரவு கிடைக்‌ 
- காததால்‌ இந்த. இதழும்‌. கைவிடப்பட்டது. இதை நடத்தியவர்‌ - 
பேசும்‌. படம்‌ எனற இதழின்‌ ஆசிரியர்‌ திரு. டி. வி. ட... ்‌ 
அவர்‌. “திங்கள்‌?” இ தழில்‌ பின்வருமாறு எழுதினார்‌. | Ce 














77 * பள்ளிச்‌ சிறுவர்‌ முதல்‌ pee UDT எல்லோ உ” 

| ருக்கும்‌ பயன்‌ தரத்தக்க விஷயங்கள்‌ மாதாமாதம்மது 
பத்திரிகையில்‌ பிரசுரமாகும்‌. ற 0 பல்‌. - 

்‌. விஷயங்களைச்‌ சுலபமாக வி இந்த a ee a 
நோக்கத்துடனே ட ட அமைக்‌ கப்‌ ட > - 
LULT ஏராளமான விஷயங்களைப்‌ பற்றித்‌ ae o 
தெரிந்து கொள்ள இப்படக்‌ கட்டுரைகள்‌ உதவும்‌. a 
பல்வேறு விஷயங்களைப்‌ பற்றிய. கட்டுரைகள்‌, படக்‌ ie 3 
கட்டுரைகள்‌ தொடர்ந்து ப A போட | 








. கல்கண்டு 


ம புகழ்‌: Gun எழுத்தாளர்‌. n ஆசிரியராகக்‌ 
"கொண்டது இந்த வார இதம்‌. மிகப்‌ பல: துணுக்குகளும்‌ ஒரு சில 
'தொடர்கதைகளும்‌ ஏராளமான கேள்வி-பதில்களும்‌ வள்ளலார்‌ 
பற்றிய சிறு செய்திகளும்‌ . ஆசிரியர்‌ ஆற்றும்‌ சொற்பொழிவுகளும்‌ . 
இதில்‌ இடம்‌ பெறுகின்றன. அ னஞாகளிடம்‌ இந்த ont? 
cane as இருந்து வருகி றது. | ்‌ 


த்‌ உவமைகளும்‌ சிறு சிறு வாக்கியங்களும்‌ உடையது தமிழ்‌ 
வாணன்‌ நடை. எழுத்து அமைப்பும்‌ வாக்கிய அமைப்பும்‌ ர்‌ 
oe அழகுக்கும்‌ ௬ தட்‌ | : 


12025) 









-சோமலெ > 3 75. 
துணுக்குகள்‌ வெளியிடும்‌ துறையில்‌ கல்கண்டு ஒரு மைல்‌ கல்‌. 
eG இதழில்‌ விளம்பரம்‌ செய்துதான்‌ குழு. தம்‌”. 

இன்றைய நிலையை அடைந்தது என்பதை முனனரே தெரிவித்‌ 

துள்ளோம்‌. விமானப்‌ பதிப்பு அச்சிடும்‌ தமிழ்ப்‌ Ditch 
ao wale ஒன்று கல்கண்டு, மற்றொன்று குமுதம்‌. 
திரட்டு இதழ்கள்‌. 

மஞ்சரி : | ND 

ரீடர்ஸ்‌ டைஜஸ்டு” இதழைப்‌ பின்பற்றி இது உருவாகி 

யிருக்கிறது. ஆனால்‌ அமைபபிலோ, மொழி நடையிலோ இந்த 


இதழுக்கும்‌ ரீடாஸ்‌ டைஜஸ்ட்டுக்கும்‌ ஏணி வைத்தாலும்‌ எட்டாது. 
கொச்சையான நடையைப்‌ படிப்படியாகவேனும்‌ கைவிடலாமே? 


Ja Fain 


ஐக்கிய நாட்டு அவையின்‌ லா அங்கமான ஐக்கிய டுகள்‌ 
கல்வி அறிவியல்‌, பணபாட்டு நிறுவனமாகிய “யூனைஸ்கோ 
நடத்தும்‌ மாத இதழ்‌ 'கூரியா' ஆகும்‌. கூரியர்‌ என்பது பிரெஞ்சுச 
சொல்‌. இதன்‌ பொருள்‌ “தூதன்‌”. 


பிரெஞ்சு, ஆங்கிலப்‌ பதிப்புக்களைத்‌ தொடர்ந்து உலகின்‌ 
பல்வேறு மொழிகளிலும்‌ இது மொழிபெயாக்கப்பட்டு வெளியிடப்‌ ' 
பெறுகின்றது. தமிழ்ப்‌ பதிப்பு வெளிவரக்‌ காரணமாக இருந்தவர்‌. 
அதற்காக வழி ட்ட டாக்டர்‌ மால்கோலம்‌ Scan 
ஆவார்‌. 


பொதுவாக உலக beetles vlan பயன்‌ படக்கூடிய கல்வி, 
அறிவியல்‌, பண்பாட்டியல்‌ போன்ற பல துறைகளில்‌ ஒவ்வோர்‌. 
இதழுக்கும்‌ - ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அப்பொருளில்‌ 
சிறந்த அறிவு படைத்த உலகப்‌ பேரறிஞர்களைக்‌ கொண்டு 
கட்டுரைகளை எழுதச்‌ செய்து வெளியிடுகின்றது. 'கூரியா' தமிழ்‌ 
இதழைத்‌ தென்மொழிகள்‌ புத்தக டிரஸ்ட்‌ 1967 ஜூலையிலிருந்து 
வெளியிட்டு வருகின்றது. இது திங்களிதழேயாயினும்‌ ஆண்டுக்கு. 
இரு திங்களில்‌ இவ்விதழ்‌ வெளிவராது. பல்வேறு துறைகளில்‌ 
கட்டுரைகள்‌ வெளிவருவதால்‌ பலதுறைகள்‌ புதுப்புதுச்‌ சொற்கள்‌ 
இவ்விதழ்‌ வழி படைக்கப்‌ பெறுகின்றன. இது இவ்விதழ்‌ தமிழ்‌ 
மொழிக்குச்‌ செய்யும்‌ பெருந்தொண்டாகும்‌. 


மேலும்‌ இதுவரை... தமிழில்‌ எழுதப்‌ பெறாத பல்வேறு 
துறைகளைப்‌ பற்றிய கட்டுரைகள்‌ இவவிதழில்‌ இடம்‌ பெறுவதால்‌ 









6 oo தமழ்‌ Bajon 





பல புதுத்துறைகள்‌ தமிழில்‌ உருவாகின்றன. இதன்‌ பதிப்பாசிரியர்‌ 
அவ்வப்போது மாறுவதுண்டு. இப்போது பதிப்பாசிரியராக 
È oe oper செல்வர்‌ A து. சுந்தர வடிவேலு A 


ப இது. துர்‌ படயில்லாத்‌ தமிழ்‌ nee பொழுதுபோக்கு 
்‌ இதழுமன்று : அறிவுச்‌ செல்வங்களையெல்லாம்‌ அள்ளி வந்து, 
BLO oor கொட்டிவிட முயலும்‌ உலக இதழ்‌. எனவே எக்‌ பேர்‌ 
- வாங்குவார்கள்‌ பத ஊகிக்கலாம்‌. y 


À குளி மலர்‌ : 


திரு. ஏ. கே. செட்டியார்‌ - 1943 முதல்‌ த்து onini. 
o உலகப்‌ போர்க்‌ காலத்தில்‌ பத்திரிகை தொடங்கு. 
- வதற்குக்‌ கட்டுப்பாடு இருந்தது. இந்தத்‌ தடையை வெல்லு 
- வதற்காக மாதம்‌ ஒரு புத்தகம்‌ வெளியிடுவதற்காகத்‌ திட்டமிட்டு 
“குமரி wer’ என்னும்‌ மாத இதழை அவர்‌ “பெங்குவின்‌ நியூ 
“ரைட்டிங்‌ அடிப்படையில்‌ அமைத்துக்‌ கொண்டார்‌. ஓராண்டுக்கு. 
ஒரு முறைதான்‌ ஓர்‌ ' ஆசிரியருடைய கட்டுரை வெளியிடப்படும்‌ 
என்ற ஏற்பாடும்‌ தொடக்கத்தில்‌ இருந்து வந்தது. அறிவுப்‌ பசி 
மிககவாகளுக்குக்‌ குமரி மலா ஒரு நல்ல விருந்தாக இருந்து 
| வருகிறது. குமரி மலர்‌ முன்னர்‌ சில ஆண்டு மலர்களையும்‌ வெளி 
வந்தது. au மிகச்‌ la ட 





தாமரை : 


T திட்டமிட்டுக்‌. குறிப்பிட்ட aus Ce ளாதார சமூகக்‌ 
: கருத்துக்களையும்‌ முற்போக்கு இலக்கியத்தையும்‌ வாசகாகளிடையே 
உருவாக்கி வரும்‌ இதழ்‌ இது. செம்மையான முறையில்‌ வெளி 
யிடப்பட்டு வருகிறது. நட்டு பாடல்கள்‌ பலவற்றை வெளியிட்ட 
umn அரக்கு உண்டு, : 


(குலம்‌: 
| நூலகத்துறை. பற்றிய சிறந்த ஏடு இது. ஏனைய. மொழி | 
Wen Gb பாராட்டும்‌ வண்ணம்‌ இது வெளிவருகிறது. புதிய தமிழ்‌ 
நூல்கள்‌ இதில்‌ மதிப்புரை செய்யப்படுகின்‌ றன. இலக்கிய மேதை 
களின்‌. வரலாறுகளும்‌ வாழும்‌ எழுத்தாளர்களுடைய பேட்டிகளும்‌ : 
| விவரமாக வெளிவருகின்றன. “இந்த. இதழை நடத்தும்‌ திருமதி 
ர oe a பணி போற்றுவதற்குரியது4 








| : அழினியல்‌ இதழ்கள்‌ Ae 
அம்ர்‌ நேசன்‌ : i3 
அறிவியல்‌ ஏடு என்று குறிப்பிடக்கூடிய முதல்‌ தமிழ்‌ Do 
தமிழா நேசன்‌ என்பது. இது 1917-இல்‌ நிறுவப்பெற்ற தமிழர்‌ 
கல்விச்‌ சங்கத்தின்‌ வெளியீடு. முதலில்‌ இரண்டு திங்கள்களுக்கு' 
ஒரு முறையும்‌, பிறகு மாத இதழாகவும்‌ வெளிவந்தது. இவ்‌ 
விதழின்‌ ஆசிரியர்களுள்‌ ஒருவராக, திரு. பெ. நா. அப்புஸ்வாமி 
பணியாற்றினார்‌. 12 ஆண்டுக்காலம்‌ இவ்விதழ்‌ துக்‌ லு 


( கலைக்கதிர்‌ : 


இரண்டாம்‌ உலகப்‌ போருக்குப்பின்‌ உலகில்‌ ‘ernie, 
தொழிலியலிலும்‌ வியத்தகு மாற்றங்களும்‌ முன்னேற்றங்களும்‌ 


சதல ர | TT 


ஏற்பட்டுள்ளன. இவற்றை அடிமைப்‌ பட்டிருந்த நம்‌ நாடு உணராது . 


போயிற்று. எனவே புதுப்புது அறிவியல்‌ கருத்துக்களைத்‌ தமிழ்‌: 
மக்கள்‌ தமிழில்‌ அறிந்து கொள்ள வேண்டும்‌ என்ற நிலையை 
உணர்ந்து அப்பணிக்காகத்‌. தோன்றிய அறிவியல்‌ இதழே கலைக்‌ 
கதிர்‌” ஆகும்‌. அதன்‌ ஆசிரியரான திரு. ஆர்‌. T 


அவர்கள்‌ அதனை 1948-ஆம்‌ ஆண்டு டிசம்பர்‌ திங்களில்‌ தொடங்கி 


தொடாந்து 25 ஆண்டுகளாக நடத்தி அண்மையில்‌ அதன்‌ வெள்ளி 


விழாவையும்‌ கொண்டாடியுள்ளார்‌.  கலைக்கதிரில்‌ அறிவியல்‌. 


தொழில்‌ நுட்பம்‌, மருத்துவம்‌, உளவியல்‌, பொருளாதாரம்‌, 
வேளாண்மை, வரலாறு, இலக்கியம்‌ ஆகிய துறைகளில்‌ புலமை 
சான்ற பேரறிஞர்கள்‌ தமிழில்‌ கட்டுரைகள்‌ எழுதி வருகின்றனர்‌. 
ஆண்டுதோறும்‌ பொங்கல்‌ மலரையும்‌ கதிர்‌ வெளியிடுகின்றது.. 
மேலும்‌ ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்‌ கொண்டு அதில்‌ பெரிதும்‌ 


திறன்‌ வாய்ந்த அறிஞர்களைக்‌ கொண்டு கட்டுரைகளை எழுதச்‌ 


செய்து சிறப்பு மலர்களும்‌ அவ்வப்போது வெளியிடுவதுண்டு. 
பயிற்சி மொழி மலா, அறிவியல்‌ வளர்ச்சி மலர்‌, அணு மலர்‌, 


பொருளாதாரக்‌ சிறப்பிதழ்‌ போன்ற மலர்களைக்‌ குறிப்பிடலாம்‌.. 


சுருங்கக்கூறின்‌ அறிவியல்‌ தமிழைப்‌ பத்திரிகை.வாயிலாக வளர்த்த. 
பெருமையும்‌ புதிய கலைச்‌ சொற்களைப்‌ படைத்த >o கலைக்‌ 
கதிரையே சாரும்‌ erent) 


எழுத்தாளர்‌ ஏடுகள்‌ . 


எழுத்தைத தொழிலாகக கொண்ட . எழுத்தாளர்கள்‌ நலன்‌. 
கருதி, தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கத்தின்‌ வாயிலாக சென்னையிலிருந்து. 


'பாரதி' என்ற திங்கள்‌ இதழும்‌ எழுத்தாளர்‌ மாநாட்டை ஒட்டிப்‌ 
பயனுள்ள ஆண்டுமலரும்‌ வெளிவந்தன... 5 ரம்‌ 


த்‌ 












78 . : தமிழ்‌ இதழ்கள்‌” 
திருச்சியிலிருந்து கவிதாமணி அ. வெ. ர. கிருஷ்ணசாமி 

. ரெட்டியார்‌ அவர்கள்‌ விடாது நடத்திவரும்‌ எழுத்தாளன்‌ பயன 
கருதாமல்‌ செய்யப்படும்‌ பணி ஆகும்‌. இவ்விதழில்‌ வெளிவந்த 
. ஆண்டுமலர்கள்‌ கருத்துக்‌. கருவூலங்களாகவும்‌ பேணி 
வைத்திருக்கத்தக்க கலைச்‌ செல்வஙகளாகவும்‌ மிளிர்கின்றன. 
- ஆங்கிலத்திலும்‌ சில படைப்புக்கள்‌ எழுத்தாளனில்‌ இடம்‌ 
பெறுகின்றன. ரெட்டியார்‌ ஏற்கெனவே ராம ஊழியன்‌ wae 
சில இதழ்களை நடத்தியவர்‌. | 


ie அரசியல்‌ - இலக்கிய ஏடுகள்‌ a 
A இரு. மொழிகளிலும்‌ கட்டுரைகள்‌ வெளியிட்ட ஏடுகளுள்‌ 1952 
முதல்‌ 1966 வரை வெளிவந்த தமிழ்க்‌ கல்சர்‌ குறிப்பிடத்‌ தக்கதுஃ 
t தமிழியல்‌ - ஆய்வில்‌ இந்த இதழின்‌ பங்கும்‌ பாங்கும்‌ பாராட்டுக்‌ 
குரியன. தமிழறிஞர்களும்‌ ஆர்வலர்களுமான தனிநாயக அடிகள்‌ 
முதலிய சிலர்‌ இதை நடத்தி வந்தனர்‌: உலகத்‌ தமிழ்‌ மாநாடுகள்‌ . 
. கூடியதற்கு இவவிதழே தலையூற்று ; விடிவெள்ளி என்பதை நன்றி 
யுள்ள தமிழகம்‌ மறவாது. ; | 


- ஊழியன்‌ : 

பத்திரிகைகள்‌ அனைத்தும்‌. அரசியல்‌ மயமாக இருந்த 
நாட்களில்‌ சில இதழ்கள்‌ அரசியலோடு இலக்கியத்திற்கும்‌ இடம்‌. 
(தந்தன. “ஊழியன்‌” என்னும்‌ வார இதழ்‌ சிலகாலம்‌ காரைக்குடியி — 
லிருந்தும்‌ சிலகாலம்‌. சென்னையிலிருந்தும்‌ வெளிவந்தன. நல்ல 
தமிழும்‌ விறுவிறுப்பான நடையும்‌ உணர்ச்சியூட்டும்‌ ஆற்றலும்‌ 
கொண்டு இந்த இதழில்‌ கட்டுரைகளும்‌ குறிப்புக்களும்‌ எழுதப்‌ 
பெற்றன. திரு. வி. க.வின்‌ இலக்கிய மரபு கடையை 1 இந்த இதழ்‌. 
பின்பற்றியது. 

இதன்‌ ஆசிரியர்‌ தமிழ்க்கடல்‌ ராய. சொ. துணை ஆசிரியர்க 
ளாக புதுமைப்‌ பித்தன்‌, தி. ஐ. ர. வலன்‌ வண்டல்‌ பம்‌. 


குமரன்‌: a 
திரு. சொ. முருகப்பா அவர்கள்‌ இந்த இதழைக்‌ காரைக்குடியி. 
லிருந்து 25 ஆண்டுகள்‌ நடத்தினார்கள்‌. பேராசிரியர்‌ சேதுப்பிள்ளை 
அவர்களின்‌ தமிழ்‌ மணம்‌ கமழும்‌ கட்டுரைகள்‌ முதலில்‌ இந்த | 
இதழில்தான்‌ வெளிவந்தன. 


... சுவாமி விபுலானந்தர்‌, கவிமணி தேசிக விநாயகம்‌ Get Sar | 
ee வாகாக தமிழ்‌ நாட்டி நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியது ‘6 oma. 









சோமலெ — | ce -49 


“இட்டிலுக்கு வந்தது இடர்‌” என்ற வெண்பாப்‌ Gar: 
“இந்த இதழ்‌ நடத்திற்று. 


இலக்கியம்‌ : 


பேராசிரியர்‌ சி. இலக்குவனார்‌ இந்த இதழைத்‌ துல்லி 
லிருந்து கம்‌ கக்‌. 


தமிழர்‌ நாடு: டட 
முத்தமிழ்க்‌ காவலர்‌ கி. ஆ. பெ. விசுவநாதம்‌ அவர்கள்‌ திருச்‌ 
சிராப்பள்ளியிலிருந்து 1943 முதல்‌ 45 வரை வரை திங்கள்‌ இதழாகவும்‌ 
- 1946 முதல்‌ 48 வரை வார இதழாகவும்‌ தமிழ்‌, தமிழர்‌, ட நாடு 
என்ற கொள்கைகளுக்காக நடத்தினார்கள்‌. . 


இந்தி எதிப்பு இயக்கத்தில்‌ இந்த இதழ்‌ ம. கு. 
புரிந்தது. புதிய எழுத்தாளர்‌ பலரையும்‌ உருவாக்கியது. 


நித்திலம்‌: oo 

இது கலை - இலக்கியத்‌ Boca தம்‌. ‘pant பேரறிஞர்‌ 
ரேசன்‌ அவர்களின்‌ பம வடட bru 0 

வெளிவருகிற. 


_ நாடோடி : 
இந்த இதழ்‌ பத்து ஆண்டுகள்‌ நடைபெற்றது. நாடக விமர்சனம்‌ 
கைச சுவைக்‌ கட்டுரைகள்‌, பயணக்‌ கட்டுரைகளை வெளியிட்டது. 
. ஆனந்த விகடனில்‌ திரு. எம்‌. வெங்கடராமன்‌ உதவியாசிரியராய்‌ 
_ 1936-இல்‌ சேர்ந்தார்‌. “கல்கி அவர்கள்‌ இவரை ஒரு புனைபெயர்‌ 
-வைத்துக்‌.கொள்ளச்‌ சொன்னார்‌. நாடோடி என்பது ae 
என்ற ஆங்கிலச்‌ சொல்லுக்கு இவருடைய தமிழாக்கம்‌. 


மருத்துவத்துறை | 

மருத்துவத்‌ துறையில்‌ ஆயுர்வேத பாஸ்கரன்‌ : (1908) 
வைத்தியப்‌ போதினி (1910), சித்தர்‌ திரு உள்ளம்‌ (1920), தமிழ்‌ 
வைத்தியக்‌ களஞ்சியம்‌ (1922), தமிழ்‌ வைத்தியம்‌ (1923), 
மருத்துவன்‌ (1929), ந த்‌ முதலான பதினைந்திற்கும்‌ 
“மேற்பட்ட இதழ்கள்‌ வெளிவந்துள்ளன. “மூலிகை மணி' தொடர்ந்து 
"நடந்து வருகிறது. “மூலிகை மருந்து” ‘wes’ ஹோமியோபதி? 
எனனும்‌ இதழ்களும்‌ வருகின்றன. 


த 








(துறைதொறும்‌:.. இட்ட. 

wee வேளாண்மைத்‌ துறையில்‌ 1903 Gan பல. re 

X வந்துள்ளன. கூட்டுறவு, நாட்டு நிர்வாகம்‌ முய துறைகளிலும்‌ . 
1910 முதலே பத்திரிகைகள்‌ _ வந்துள்ளன. “மாதச்‌ சட்டப்‌. 
“பத்திரிகை?! என்னும்‌. சட்டத்‌ தமிழ்‌ இதழ்‌ 1893_இல்‌ தொடங்கி” 
யுள்ளது. இத்துறையில்‌ வெளிவந்த வக்கீல்‌ குமாஸ்தா ஜர்னல்‌ 
(1914),  பத்திரலேகரி (1922), வக்கீல்‌ பற்‌ an 
Cees குறிப்பிடத்‌ தக்கவை. எம்‌ ரது 





இவை தவிர அச்சுத்‌ தொழில்‌, ஆடல்‌ பாடல்‌, விரும்‌ 
க முதலான துறைகளிலும்‌ 1900 முதலே இதழ்கள்‌. வருகின்‌ றன. 
- 1900 ஆண்டில்‌ தொடங்கப்பட்ட (விநோத விசித்திரப்‌ பத்திரிகை. 
மருந்துகள்‌, களிம்புகள்‌; வாண Prom Cane 


பற்றியது 5. 
அரசியல்‌ கட்சிகளின்‌ ஏடுகள்‌ . 


பல்வேறு அரசியல்‌ ` கட்சிகளும்‌ தமிழ்‌ நாட்டில்‌ நூற்றுக்கு. 
, மேற்பட்ட இதழ்களை நடத்துகின்றன. இவற்றில்‌ கட்சிக்‌ கண்ணோட்‌. 
டத்துடன்‌ கட்சிக்காரர்கள்‌ எழுதி வருகின்றனர்‌. இலக்கிய ஈடுபாடு. 
உடையவர்கள்‌ எழுதுவதற்கு வேறு மேடை Smi காது 
கட்சி ஏடுகளைப்‌ பயன்‌ படுத்திக்‌ கொள்கின்றனர்‌. — 


குறிப்பாக அறிஞர்‌ சி. என்‌. அண்ணாதுரை அவர்களுடைய 
ஏடுகளும்‌ அவருடைய எழுத்தால்‌ கவரப்பட்டு எழுதவேண்டும்‌ 
. என்ற அவாக்கொண்டு தாங்களும்‌ ஏடுகள்‌ தொடங்கியவர்களும்‌ 
குறிப்பிடத்‌ தக்கவர்கள்‌. இவர்கள்‌ தொகை இருநூறு இருக்கலாம்‌, . 
இவர்களுள்‌ கலைஞர்‌ மு, கருணாநிதியின்‌ சொல்லாட்சி நிறைந்த, 
“எழுச்சியூட்டும்‌. எழுத்தும்‌ ப gelled =) புகழ்‌ a 
ததுள. 2 | ee 


அரசியல்‌ ஏடுகளை ததவ எண்‌ பரலி சு. நெல்லையப்பர்‌. 
குறிப்பிடத்‌ தக்கவர்‌, இவர்‌ - முதலில்‌ தொடர்புகொண்டு 
| - துணையாசிரியராகப்‌ பொறுப்பேற்றது, கவியரசர்‌ பமக 
பாரதியாரின்‌ “சூரியோதயம்‌” | பத திரிகையுடனும்‌ பிறகு, “பார 
“தேசபக்தன்‌” - இதழ்களுடனும்‌ ... நெருங்கிய தொடர்புகொண்டு 
இறுதியாக லோகோபகாரி ஆசிரியர்‌ ஆனார்‌; அதன்‌ உரிமை 
யாளரும்‌ ஆகி அந்த இதம்‌ வலிவும்‌ பொலிவும்‌. பெறச்‌ செய்தார்‌. : 
“அது அவருடைய இதயத்தோடு இதயமாக, உடலோடு உடலாக, 
one குருதியாக இரண்டறக்‌ கலந்து a பயர்‌ | 








துக்ளக்‌ ச 


coe (திரு. 'சோ'வை ஆசிரியராகக்‌ கொண்ட ‘Hamre (அரசியல்‌: 
பத்திரிகை) இலக்கியச்‌ சார்பான ஓரிரு அரசியல்‌ கட்டுரைகளையும்‌ 
தருகிறது. நகைச்சுவையும்‌ - கருத்துச்சுவையும்‌ இந்த இதழின்‌ 
சிறப்பு. மக்களைச்‌ சிரிக்கவைப்பதிலும்‌ சிந்திக்கவைப்பதிலும்‌ “சோ” 
வல்லவர்‌: அரசியல்‌ வாதிகளுக்கு 5 ரூபாய்‌ பரிசு வழங்கும்‌ ஒரு 
திட்டத்தையும்‌ இவர்‌ உண்டாக்கியுள்ளார்‌. சில சமயம்‌ சிலர்‌ 
மனம்‌ புண்பட்டாலும்‌ பிறகு அவாகளே படித்துச்‌ சிரிககக்கூடிய 
வகையிலும்‌, மக்கள்‌ பலரும்‌ விரும்பும்‌ வகையிலும்‌ எழுதுவதில்‌ 
இவர்‌ கைதேர்ந்தவர்‌. அரசியல்‌ தலைவர்களின்‌ சொல்லையும்‌ 
“செயலையும்‌ கருப்பொருளாகக்‌ கொண்டு தவறுகளைச்‌ சட்டிக்காட்டி| | 
அங்கதம்‌ அல்லது நையாண்டிக (Satire) கலையை எழுத்தில்‌ இவர்‌! 
வளர்த்துள்ளார்‌.] pa Ve 
சமூக ஏடுகள்‌ 
பல சமூகத்தினருக்கும்‌ உரிய ஏடுகள்‌ ஏராளமாக வெளி: - 
வருகின்றன. இவற்றில்‌ அந்தந்தச்‌ சாதிகளைப்பற்றிய செய்திகள்‌ 
ஓரளவே உள்ளன. இவற்றில்‌ விற்பனை மிகக்‌ குறைவு. ' 


இந்த இதழ்களின்‌ ஆசிரியர்கள்‌ இலக்கியத்திலும்‌ வரலாற்‌. 
றிலும்‌ ஈடுபாடுடைய வர்களாதலால்‌ இந்தத்‌ துறையில்‌ தங்கள்‌ 
கருத்துக்களை இவற்றின்‌ மூலம்‌ பரப்பி வருகிறார்கள்‌. 


அரசினர்‌ ஏடுகள்‌ 


...... எல்லா அரசுகளும்‌ தங்கள்‌ சாதனைகளை விளக்கும்‌: 
பத்திரிகைகளை நடத்துகின்றன. எனினும்‌, அவற்றுள்‌. எதையும்‌ 

பொதுமக்கள்‌ விரும்பி வாங்கிப்‌ படிப்பதில்லை, தமிழக அரசு 
நடத்தும்‌ “தமிழக” ஒன்றுமட்டும்‌ பொதுமக்களிடமும்‌ விற்பனை 
யாகும்‌ பத்திரிகையாக உள்ளது. அது தமிழ்‌ வளர்ச்சிக்கும்‌ தமிழ்‌. 
இலக்கிய வளர்ச்சிக்கும்‌ தொண்டு செய்து வருகிறது. : 


.... தமிழ்‌ நாடு அரசின்‌ பல்வேறு துறைகளிலும்‌ வெளியிடப்பெற்ற 
- “பாக்கிய லட்சுமி', செளபாக்கியம்‌, மேழிச்‌ செல்வம்‌, இன்காம்‌, 
ஆரோக்கிய மார்க்கம்‌, மெட்ராஸ்‌ ஹெல்த்‌ எஜுகேஷன்‌, சீரணி 
(கிராம .. ஈலம்‌) ஆகிய 7 பத்திரிகைகளையும்‌ ஒருங்கிணைத்து 
1-7-1970-ல்‌ தமிழ்நாடு அரசு, “தமிழரச என்னும்‌ பெயரில்‌ 
திங்கள்‌ இருமுறை இதழ்‌ ஒன்றை நிறுவியது. = 
5—11 








82: மிட்‌ 2; தழ்கள்‌ - 





ese Bee “வெண்பாப்‌ போட்டி. துவக்கப்‌. பெற்று, - 
தமிழ்க்‌ கவிஞர்களுக்கு ஊக்கமும்‌, கவிதைத்‌ துறை வளர 
நல்லதொரு சூழ்நிலையும்‌ உருவாகியுள்ளது. இதுவரை 67 வெண்பாப்‌ 
"போட்டிகள்‌ நடைபெற்றுள்ளன. முதலமைச்சர்‌ கலேஞா, இவ்விதழில்‌. | 
எழுதிய “இனியவை இருபது' என்ற பயணக்‌ கட்டுரைத்‌ att | 
நூல்‌ வடிவில்‌ eenei girer Si 


இந்திய அரசின்‌ இதழ்கள்‌ 
சென்னையிலிருந்து இந்திய அரசு இரண்டு தமிழ்‌ இதழ்களை 
வெளியிடுகிறது. ஒன்று திட்டம்‌ என்னும்‌ மாத இதழ்‌. 


மற்றொன்று பொதுமக்கள்‌ படிப்பதற்காக அஞ்சல்‌ யங்கள்‌. i 
இரயில்‌ நிலையங்கள்‌, வங்கிகள்‌ ஆகியவற்றில்‌ ஒட்டப்படும்‌ ட 
சுவரொட்டி நாளிதழ்‌. இதன்‌ பெயர்‌ தாய்நாடு. இந்த இரண்டும்‌ 
நல்ல அச்சுடனும்‌ நல்ல நடையிலும்‌ படங்களுடனும்‌ கவர்ச்சியான. 
முறையிலும்‌ பொருள்‌ நிறைந்த குறிப்புக்களுடனும்‌ ல கர்‌. ‘ 
பாராட்டுக்குரிய து, 


தொழிற்சாலை இதழ்கள்‌ 
ஏராளமான இதழ்கள்‌ இந்த வகையில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
. ஆங்கிலத்தில்‌ வெளிவருகின்றன. ஆனால்‌ இவற்றில்‌ ஒரு சில . 
மட்டுமே தமிழுக்கும்‌ இடமளிக்கின்றன. | 


esos காவலர்‌ கி. ஆ. பெ. விசுவநாதம்‌ அவர்களின்‌ ்‌ 
முயற்சியால்‌, தென்‌ சென்னை மின்சார கழகத்தின்‌ இதழில்‌ தமிழ்‌ . 
மணம்‌ கமழ்ந்தது; அந்தக்‌ குழுவையே அரசு ஏற்றுக கொண்டு 
விட்டபடியால்‌ அந்த இதழ்‌ இனி வெளிவராது. 





.... சக்தி சர்க்கரை ஆலை வெளியிடும்‌ செய்தி மடல்‌ பல விவரங்‌ 
களைத்‌ தாங்கி வெளிவருகிறது. ஆனால்‌ அதன்‌ அமைப்பும்‌ 
நடையும்‌ கவர்ச்சியாக இருக்கலாம்‌. 


கோவை லெட்சுமி ஆலை nepali) பல aes கூட்டு 
வெளியீடான Limex என்னும்‌ இதழில்‌ தமிழில்‌ ஓரிரு கட்டு க்‌ | 
: த்க்‌ வரு abin 


இந்த வகை இதழ்களில்‌ bib பகுதி கடத இடம்பெற 
முயலுவதே. நம்‌ ar ais அடுத்த P இருக்க 
. வேண்டும்‌. 









சோமலெ . 


பிற இதழ்கள்‌ 
இவை தவிர குழந்தைகளுக்கான இதழ்கள்‌, பெண்களுக்காக 
வெளிவரும்‌ இதழ்கள்‌, சினிமா இதழ்கள்‌, நாடகக்‌ கல இதழ்கள்‌ 
முதலியன ஏராளமாக உள்ளன. | 


தோன்றி மறைந்த இதர்‌ 
மறைந்த இதழ்கள்‌ எண்ணிலடங்காத அளவின. ஆனால்‌: 
அவற்றால்‌ ஏற்பட்ட பயன்‌? — கவிமணியின்‌ வாழ்த்துப்‌ பாக்களின்‌ 
வாயிலாகத்‌ தமிழுக்குச்‌ சில நல்ல. பாடல்கள்‌ கிடைத்ததாகும்‌.. 
சான்று : 


நேதாஜி | 
வங்கம்‌ வளர்த்த சிங்கமென வையம்‌ முழுதும்‌ ஒருங்குபுகழ்‌ 
எங்கள்‌ வீரன்‌ நேதாஜி இனிய பெயரால்‌ எழுந்துதமிழ்‌ 
பொங்கி வளரும்‌ திருநாடு போற்ற வரும்‌இப்‌ பத்திரிகை 
மங்கை பாகன்‌ அருளாலே வாழ்க! வாழ்க! வாழ்கவே! 


சக்தி 
கல்வி வளரக்‌ கலைவளர நாடெங்கும்‌ 
செல்வம்‌ வளரத்‌ திருவனர-—௩ல்வழிசேர்‌ 
புத்தி வளரப்‌ புகழ்வளரத்‌ தோன்றுமிச்‌. - 
சத்தி வளர்க தழைத்து. 


செளபாக்கியம்‌ 


. ஒளவை வளர்த்த அமுதத்‌ தமிழ்மொழியை 
செவ்வையுறக்‌ காட்டிச்‌ சிறந்தோங்கி_ இவ்வுலகில்‌. 
பல்லாண்டு -செளபாக்கியம்‌ பார்மீது வாழ்ந்திடுக 
எல்லோரும்‌ போற்ற இனிது. 


நடை Š 

தமிழ்‌ இதழ்களின்‌ ௩டையைப்பற்றி . இப்போது சில கூறுவேன்‌. 
அவசரமாக மிக விரைவில்‌ செய்திகளை வெளியிட வேண்டிய 
நாளிதழ்களின்‌ நடையில்‌ சில குறைபாடுகள்‌ இருக்கத்தான்‌. 


செய்யும்‌. அது தவிர்க்க முடியாதது. ஆனால்‌ வார இதழ்களிலும்‌, 
மாத இதழ்களிலும்‌ நல்ல தமிழ்‌ கையாளப்படவேண்டும்‌. - 


சொற்கள்‌ ஓடுவது ... - ௨. பத்திரிகை 
சொற்கள்‌ நடப்பது — நூல்‌ 
சொற்கள்‌ நடனமாடுவது — கவிதை 









8 தமிழ்‌ இ தழ்கள்‌ 


என்று ஓர்‌ அன்பர்‌ கூறியுள்ளார்‌. நாள்‌ இதழில்‌ எதுகை/மோனைக்கு 
நேரமில்லை. எப்படி முடிக்கலாம்‌ என்று சிந்தித்து முடிவு செய்வ 
spam மறுநாள்‌ இதழ்‌ வெளிவந்துவிடும்‌. ஆனால்‌ 'இத்தகைய 
இடர்ப்பாடு சஞ்சிகைகளுக்கு இல்லை. 
நடையில்‌ மாறுதல்‌ 
நாளிதழ்‌ ஆயினும்‌ சரி, வார இதழ்‌ ஆயினும்‌ சரி, திங்கள்‌ 
இதழ்‌ ஆயினும்‌ சரி. எந்த இதழை எடுத்துக்கொண்டாலும்‌ கடந்த 
50 ஆண்டுக்‌ காலத்தில்‌ அதனுடைய நடை மாறியிருக்கிறது. 
இன்றைய சுதேசமித்திரனின்‌ sor, 40 ஆண்டுகளுக்கு 
முந்திய சுதேசமித்திரன்‌ ௩டையன்‌ று. 
இந்த வாரத்து ஆனந்த விகடன்‌ இதழின்‌ நடை 20 ஆண்டு 
களுக்கு முன்‌ வெளிவந்த ஆனந்த விகடன்‌ ஈ௩டையிலிருந்து 
முற்றிலும்‌ மாறுபட்டது. : 
எந்த இதழை எடுத்துக்கொண்டாலும்‌ 15 ஆண்டுகளுக்குமுன்‌ 
அதே இதழின்‌ ஒரு படியை எடுத்து ஒப்பிட்டுப்‌ பார்த்தால்‌ இந்த 
உண்மை புலனாகும்‌. 
தினத்‌ தந்தியில்கூட 10 ஆண்டுகளுக்குமுன்‌ 
படார்‌ படார்‌ 
டமீல்‌ 
ஐயோ என அலறினான்‌ 
வீச்‌ வீச்‌ 
குசு குசு என்று 
எனற ஒலிக்‌ குறிப்புச்‌ சொற்களையும்‌ 
குளு குளு குற்றாலம்‌ 
சுறுக்‌ சுறுக்‌ 
என்ற மெய்யுணர்வைக்‌ குறிக்கும்‌ சொற்களையும்‌ 
பளிச்‌ சென்று 
வெடுக்‌ கென்று 
என்ற விரைவுக்‌ குறிப்புச்‌ சொற்களையும்‌ பயன படுத்தினார்கள்‌. 
அவற்றை. இப்போது அவர்கள்‌ புதிதாகத்‌ வட்‌ ச்‌ “மாலை 








சோமலெ ல 85 


முரசு' இதழுக்கு மாற்றிவிட்டு, தினத்தந்தியின்‌ தரத்தை ஓரளவு 
உயர்த்தியிருக்கிறார்கள்‌. 


பட்சி ஜாலங்கள்‌ விருட்சங்களிலிருந்து கானம்‌ செய்‌ . 
தால்தான்‌ சுகிர்தமாய்‌ இருக்குமோ? 


என்று எழுதிய பத்திரிகைகள்‌ இப்போது 


“பறவை இனங்கள்‌ ணட பட்ட து பாட்டிசைத்தா ல்‌ 
இனிதாய்‌ இராதோ? 


என்‌ று எழுத முன்வந்துள. 


எந்த இதழிலும்‌ முந்திய அளவுக்குக்‌ கொச்சைச்‌ சொற்களோ 
இலக்கணப்‌ பிழைகளோ இல்லை. இந்த மாறுதலுக்கு காரணங்களாக 


1. பரவலான கல்வி வளாசசி 
2. மக்களின்‌ உணர்ச்சி 
, 3. தமிழாசிரியாகளுடைய பணி 


ஆகிய மூன்றையும்‌ குறிப்பிடலாம்‌: இந்தத்‌ துறையில்‌ பலா 
விரும்பக்கூடிய மா றுத ல் களைப்‌ படிப்படியாகத்தான்‌ எதிர்‌ 
பார்க்கலாம்‌. : 


_ மொழிப்‌ பயிற்சி உடையவர்கள்‌ இதழ்‌ அலுவலகங்கள்‌ அனைத்‌. 
திலும்‌ இருப்பது இன்றியமையாதது. “ 


~ * இலக்கணமும்‌ இலக்கியமும்‌ தெரியா தான்‌ 

ஏடெழுதல்‌ கேடு நல்கும்‌ 

தலைக்கணையில்‌ நெருப்பிட்டுத்‌ தலைவைத்துத்‌ 
துயில்வது போல்‌ பகைவனைப்‌ போய்‌ 

்‌ நிலைப்புற்ற தமிழ்‌ ஏட்டில்‌ 

ஆசிரியனாக்குவது நீங்க வேண்டும்‌ 

கலைப்பண்பும்‌ உயர்நினைப்பும்‌ உடையவரே 
ஏடெழுதும்‌ கணக்காயர்கள்‌ ” 


தமிழ்‌ இதழ்கள்‌ பலவற்றிலுள்ள குறையாகக்‌ பற்றித்‌ 
திரு. வி. ௧. குறிப்பிடுகையில்‌ 


££ தமிழைப்போல்‌ உயர்ந்தமொழி 
தரணியெங்கும்‌ கண்டதில்லை 
சமிழரைப்போல்‌ மொழிக்கொலையில்‌ 
தலைசிறந்தோர்‌ 'எவருளரே !'? 


என்று உள்ளம்‌ நொந்து, நெஞ்சம்‌ குமுறியிருக்கிறார்‌. ட ட ப ப 1 








...... தமிழ்‌ இதழ்கள்‌ 
தமிழாசிரியர்களின்‌ நடை 


நான்‌ முதல்‌ நாளில்‌ சொன்னதுபோல, முப்பது ஆண்டுகளுக்கு. 
முன்‌ தமிழ்ப்‌ பெரும்‌ புலவர்கள்‌ தங்களைப்‌ போன்ற பெரும்‌ புலவர்‌ . 
களின்‌ மதிப்பைப்‌ பெறுவதற்கு மட்டுமே எழுதினார்கள்‌. . பத்திரிகை. . 
படிக்கும்‌ பல்லாயிரவரும்‌ தங்கள்‌ எழுத்தைப்‌ படிக்க வேண்டும்‌ 
என்ற எண்ணம்‌ தமிழ்ப்‌ புலவர்களுக்கும்‌ இப்போது ஏற்பட்டிருக்‌. 
கிறது. ஆகையால்‌ அவர்களும்‌ முன்போல இலக்கியங்களைப்‌ பற்றி - 
மட்டும்‌ எழுதாமல்‌ வாழ்க்கை வரலாற்று நூல்கள்‌, சிறு கதைகள்‌, 
பகல்‌ கதைகள்‌ ஆகியவற்றையும்‌ எழுத முன்‌ வந்திருக்கின்றனர்‌. — 


| மறைமலையடி.கள்‌, - பேராசிரியர்‌ சோமசுந்தர பாரதியார்‌, 
“நாவலர்‌ ௩. மு, வேங்கடசாமி நாட்டார்‌. போன்றவர்கள்‌ ' எழுதிய 
கடுமையான நடையையும்‌ நீண்ட வாக்கியங்களையும்‌ உரைவேந்தர்‌ - 
ஒளவை துரைசாமி பிள்ளை, புலவர்‌ வெள்ளை வாரணனார்‌, டாக்டர்‌ . 
வ. சுப. மாணிக்கம்‌ ஆகிய ஒரு சிலர்‌ மட்டுமே Ste: , 
- இவர்கள்‌ விதிவிலக்கானவர்கள்‌. | : 
இப்போது ரப்‌. பவ AD வாக்கியங்களைத்‌ ்‌்‌ 
.. தான்‌ எழுதுகிறார்கள்‌. 
நுண்மான நுழைபுலம்‌ 
்‌. மக்கட்டொகை: : 
நூனிலயம்‌ 
தனிப்பாடற்றிரட்டு : 
| வா்‌ | 
என்றெல்லாம்‌ எழுதும்‌ புலவர்கள்‌ இங்காளில்‌ ட குறைவு. m பரித்து 
எழுதும்‌ த பண்டல்‌ பங்க i 


y: + 


இரத்‌ இதப்‌ அச்சு ain Seb உண்டான உடனேயே' ஓரளவு : 
- உருவாகிவிட்டது. அந்தக்‌ கருவியின்‌ பயனாய்‌ எண்ணற்ற . 
நூல்கள்‌ வெளிவந்ததும்‌, இராமலிங்க வள்ளலார்‌ கூட்‌ அவருடைய | 
திருவருட்பாவை எளிய நடையில்‌ . எழுதலானார்‌' என்று “பாரதீய 
வித்யாபவன்‌ வெளியீடான இராமலிங்க. சுவாமிகள்‌ என்ற நூலில்‌ 
டாக்டா்‌ அண்ணாமலை கூறியுள்ளார்‌. | 








சோமலெ . . oS : | 87. 
புதிய எழுத்தாளர்கள்‌ உருவாக்கமும்‌ நூல்‌. Gaaru pi 


பத்திரிகைகளில்‌ கட்டுரைகளாக வெளி வந்து பிறகு, 
நூலாக்குவது வழக்கமாகிவிட்டது. இதில்‌ சில வசதிகள்‌ இருக்‌ 
கின்றன. ஏற்கெனவே வாசகர்‌ பலர்‌ படித்திருப்பதால்‌ கட்டுரையின்‌ 
soy தரமும்‌ பலருக்கும்‌ தெரிந்து விளம்பரமாக அமைகிறது, 


ரோட்டரி இயந்திரத்தில்‌ மீண்டும்‌ நூலாக அச்சிடப்படும்‌ 
போது அடக்கவிலை குறைவாக அடங்குகிறது. 


இதழ்களின்‌ ஆசிரியர்கள்‌ நூல்‌ எழுதி அந்த அலுவலகத்தின்‌ 
மூலம்‌ வெளியிடும்போது ஆயிரக்கணக்கான. விற்பனை 
ஏஜெண்டுகள்‌ இருப்பதால்‌, நூல்‌ எங்கும்‌ பரவுவதற்கு வழி பிறக 
. கிறது. விற்ற பணமும்‌ ஒழுங்காக வந்து சேருகிறது. இல்லா 
விட்டால்‌ இதழின்‌ ஏஜென்சி விற்பனை உரிமை தொடர்ந்து இராதே !: 


ஓர்‌ இதழில்‌ தொடர்ந்து கட்டுரைகள்‌ வருவதால்‌ ஆயிரக 
கணக்கானவர்‌ அதைப்‌ படிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தெரிவிக்கும்‌ 
கருத்துக்களுக்கேற்ப, திருத்தங்கள்‌ செய்தும்‌ விளக்கங்கள்‌ கூறியும்‌ 
நூலை அச்சிட வாய்ப்பு உண்டாகிறது. கட்டுரைகளைப்‌ படிப்பவா 
களில்‌ ஒரு சிலர்‌ நுட்பமாக ஆராய்ந்து பயனுள்ள புதிய: 
செய்திகளைத்‌ தெரிவிக்கின்றனர்‌. தொடர்ந்து அவர்களுடன்‌ 
தொடாபு கொண்டு sub பெறுவது சிறந்த எழுத்தாளரின்‌ கடமை. 


இயல்பாக ஒரு கட்டுரையாளர்‌ பயன்படுத்தும்‌ சொற்கள்‌ 
தேவையில்லாமல்‌ சிலரைப்‌ புண்படுத்துகின்றன. தனிப்பட்ட 
வர்களைப்‌ பற்றியும்‌ குறிப்பிட்ட இனங்களைப்‌ பற்றியும்‌ எழுதும்போது 
மிக எச்சரிக்கையாக எழுத வேண்டியிருக்கிறது. இதழ்களில்‌ 
சுருக்கமான சட்டுவம்‌ எழுதிப்‌. பழகுவது waded ues 
இருக்கும்‌. 


இதழ்களில்‌ வெளியான கட்டுரைகளை. . ன. 
"தகுந்த திருத்தங்களைச்‌ செய்து சரிபார்த்து அச்சுக்குக்‌ கொடுக்க. 
வேண்டும்‌. ஆனால்‌ பல எழுத்தாளர்கள்‌ இவற்றைப்‌ பற்றிச்‌ சிறிதும்‌ - 

கவலைப்படுவதில்லை. அவர்களிடத்தில்‌ ஈடுபாடுள்ள, ஆனால்‌ 
பதிப்புத்‌ துறையில்‌ சிறிதும்‌ பயிற்சியில்லாத சிலர்‌ ஏற்கெனவே வெளி 
வந்த கட்டுரைகளை வெட்டி, தாள்களில்‌ ஒட்டி அச்சகத்தில்‌ 
கொடுத்து விடுகிறாகள்‌. இதனால்‌ நூல்‌ வெளியீட்டுத்‌ துறையில்‌ 
ee குறைபாடுகள்‌ சொல்லும்‌ தரமன்று. 


ந 





தமிழ்‌ இதழ்கள்‌ 


இத்தகைய: கட்டுரைகள்‌ அவசர அவசரமாக அந்தந்த. 
இதழுக்கு. எழுதப்பட்டன. பிறகு தொகுத்து நூலாக்கும்போது 
பெரும்பாலும்‌ மாறுதல்‌ இல்லாமலும்‌, நூலுக்கு வேண்டியவாறு. 
திருத்தம்‌--செப்பம்‌ செய்யப்படாமலும்‌ வெளியிடுவது தவறு. இவ்‌ 
வகையில்‌ கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய நாவல்களை 
நூலாக்கியபோது, கல்கி இதழில்‌ வெளிவந்தவாறே அச்சிடாமல்‌ 
சில நிகழ்ச்சிகளைகளைச்‌ சுருக்கியும்‌ சில பகுதிகளைக்‌ கைவிட்டும்‌. 
உருவாக்கியிருந்தார்‌ என்பதையும்‌ சுட்டிக்காட்ட விழைகிறேன்‌. 





88 





வட்டார வழக்குகள்‌ 
படிக்கும்‌ பழக்கத்தைப்‌ பொதுமக்களிடம்‌ வளர்த்தது. 
பத்திரிகை இயக்கமே என்று தங்குதடையின்றிச்‌ சொல்லலாம்‌. 
இதன்‌ பயனாக, நூல்கள்‌ வெளியீடு பெருக்கம்‌ கண்டது. நூலகங்‌. 
களும்‌ எங்கும்‌ நிறுவப்படலாயின. 


ஆனந்த விகடன்‌ இதழில்‌ தஞ்சை மாவட்டத்துச்‌ சிறு. நிலக்‌ 
கிழார்களின்‌ வாழ்க்கையை மையமாகக்‌ கொண்டு, கலைக்‌ 
கண்ணோடு. நுகாந்து பல நிகழ்ச்சிகளை எழுத்தாளர்கள்‌ தங்கள்‌ 
படைப்புக்களில்‌ தஞ்சைப்‌ பேச்சுமொழியில்‌ படம்‌ பிடித்துக்காட்டி 
னார்கள்‌, இதைத்‌ தொடர்ந்து திருநெல்வேலிக்‌ காரர்களும்‌ ஏனைய. 
மாவட்டத்தாரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ கைவ்ரிசையைக்‌ காட்டினார்கள்‌. 
இதன்‌ பயனாய்‌ வட்டார வழக்கு, தமிழ்‌ நூல்களில்‌. 9-b 
பெறலாயிற்று. | | 


வட்டார வழக்கு நிறைந்த நாவல்களில்‌ ஆர்‌. சண்முகசுந்தரம்‌ 
எழுதிய அறுவடை, சட்டி சுட்டது என்பன கோவை மாவட்டத்துக்‌. 
கவுண்டர்களின்‌ வாழ்க்கையை ௩ம்‌ கண்‌ எதிரே நிறுத்தும்‌ கலைச்‌ 
செல்வங்களாக விளங்குகின்றன. இவவாறே சி. சு. செல்லப்பா 
எழுதிய வாடிவாசல்‌ எனும்‌ நூலில்‌ மதுரை மாவட்ட மறவர்‌ வாழ்வு 
ஊடும்‌ பாவுமாக உள்ளது. 


நீல பத்மநாபனின்‌ eee நாஞ்சில்‌ நாட்டு capes 
செட்டியார்களைப்‌ பற்றியது. 
o பூவை ஆறுமுகம்‌ படைத்த தங்கச்‌ சம்பா தஞ்சை மாவட்ட 
வாழ்வைப்‌ புதிய கோணத்தில்‌ காட்டுகிறது. 

ஹெப்சிபா ஜேசுதாசன்‌ எழுதிய புத்தம்‌ வீடு தென்‌ கேரளத்‌. 


திலும்‌ நாஞ்சில்‌ நாட்டிலும்‌ கி றி ஸ்தவக்‌ குடும்பங்களில்‌ 
ட பற்றியது. இந்நூலும்‌ சுந்தர ராமசாமியின்‌ புளிய 








சோமலெ . ee | ட | 89 


மரத்தின்‌ au இதழ்களில்‌ வெளிவரவில்லை. ஆனால்‌. 
நாவல்களைப்‌ படிக்கும்‌ பசியை இதழ்கள்‌ உண்டாக்கி, வட்டாரச்‌ 
செய்திகளைப்‌ பின்னணியாகக்‌ கொண்டு வெளியிட்ட சூழ்நிலையில்‌ 
இவை உருவாயின. | | 


ல்கள்‌ 


தமிழ்‌ நு 
பத்திரிகை என்ற அமைப்பின்‌ காரணமாகத்‌ தான்‌ இன்று, 
தமிழில்‌ ஏராளமான நூல்களையும்‌ பலபொருள்‌ ல. 
காண்கிறோம்‌. 








.... ஜெகவீர பாண்டியனார்‌ மாத இதழ்‌ தொடங்கியிராவிட்டால்‌ 
திருக்குறள்‌ குமரேச வெண்பா வெளிவந்திராது. அவர்களுடைய 
“புலவர்‌ உலகம்‌' என்னும்‌ இதழ்‌ மூலம்‌ “கம்பன்‌ கலை நிலை' என்ற 

இலக்கிய ஆய்வுரை வெளிவந்தது... குமரனிலும்‌ ஆனந்த டட 

யிலும்‌ சேதுப்பிள்ளையவர்கள்‌ எழுதிய - கடு ப ஆனந்த 
குமரன்‌” என்ற பெயரில்‌ வந்தன. 





Donup ரின்‌ நூல்கள்‌ பல, 'ஞான சாகரம்‌' இதழில்‌ 
அவர்‌ எழுதிய வற்றன்‌ தொகுப்பே. 





பழந்தமிழ்‌ ee புதைந்து கடம்‌ அபல 
கருத்துக்களை யெல்லாம்‌ பேராசிரியர்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை, ரசிக. 
மணி டி. கே. சி, போன்ற பலரும்‌ 6 எழுத்து ஒளிவிட 
செய்தது - 'கல்கி' இதழ்‌. - 


டாக்டர்‌ மு. வ. அவர்களுடைய பாவை என்னும்‌ a 
லோகோபகாரியிலும்‌ அந்த நாள்‌ என்னும்‌ நூல்‌ குமிழ்‌ முரசு 
இதழிலும்‌ வெளிவந்தன, தமிழ்‌ முரசு, செங்கோல்‌ போன்ற ஏடுகள்‌ 
கைவசமிருந்த காரணத்தாலேயே சிலம்புச்‌ செல்வர்‌ ம, பொ. சி. 


| a அம்பல இநத அளவுக்கு எழுதிக்‌ குவிக்க முடிந்தது. 


.... வ, திருவரங்கம்‌ பிள்ளை அவர்கள்‌ ‘ செந்தமிழ்க்‌ களஞ்சியம்‌ ” 
என்‌ ற திங்கள்‌ இதழை வெளியிட்டு மறைமலையடிகளாருக்கு மாதம்‌ 

ரூபாய 100/* கொடுத்து எழுதச்‌ சொன்னார்கள்‌. அதன்‌ விளைவே 

மறைமலை அடிகளாரின்‌ ' திருவாசக விரிவுரை ”. 


செந்துறை முத்து. என்னும்‌ ஓர்‌ எழுத்தாளர்‌ தரவை 
எழுதியதைத்‌ rona 100 நூல்களாக uae ey 


512 WA 









தமிழ்‌ இதழ்கள்‌ 





90 


கவியரசர்‌ பாரதியாரைப்‌ பற்றி அறிய உதவும்‌ * பாரதி தமிழ்‌ * 
என்ற பெருநூலைப்‌ பெரியசாமித்தூரன அவர்கள்‌ பழைய இதழ்‌ 
களைக்‌ கொண்டே தொகுத்துள்ளார்கள்‌. 


திராவிட முன்னேற்றக்‌ கழகத்தின்‌ கட்சி இதழ்கள்‌ மூலம்‌ 
நூலாசிரியா ஆனவர்‌ நூற்றுக்கு மேற்பட்டவா ஆவர்‌. 


தமிழில்‌ வெளிவந்திருக்கும்‌ பயண நூல்கள்‌, வாழ்க்கை 
வரலாற்று. நூல்கள்‌ யாவுமே பத்திரிகையில்‌ வெளிவந்தவையே . | 


என கருத்தில்‌ தமிழில்‌ வெளிவந்துள்ள நூல்களில்‌ கி 
மேற்பட்ட நூல்கள்‌ பத்திரிகைகளால்‌ தான்‌ வெளிவந்திருக்கின றன. 


இந்த இயக்கம்‌ இ இல்லாவிட்டால்‌ அவை வெளிவந்திரா. 





ல்களின்‌ விற்பனை 





தமிழ்‌ ந 


சராசரித்‌ தமிழனால்‌ நூல்கள்‌, இதழ்கள்‌ படிப்பதற்கு ஒரு 
மாதத்திற்கு ரூ. 30 முதல்‌ ரூ. 35 வரைதான்‌ செலவிட முடியும்‌, 
இந்தப்‌ பணம்‌ முழுவதும்‌ பலவகையான இதழ்கள்‌ வாங்குவதற்கே 
செலவாகி விடுகிறது. அதனால்‌ அவர்களிடம்‌ நூல்கள்‌ வாங்கு 
வதற்கு மேற்கொண்டு பணம்‌ இல்லை. மேலும்‌, இந்த இதழ்களைப்‌ 
படித்த அளவில்‌ அவர்களுடைய அறிவுப்‌ பசி அடங்கிவிடுகிறது. 
வார இதழ்களில்‌ வரும்‌ தொடர்கதைகளையும்‌ கட்டுரைகளையும்‌ 
பைண்டு செய்து வைத்துக்கொள்கிறார்கள்‌. அதுவே அவர்களுடைய 
பூத்தகம்‌ ஆகிவிடுகிறது. அத்தகைய தொகுப்புகளே அவர்‌ 
களுடைய நூலகம்‌. ee | op 


பல நூறாயிரம்‌ விற்பனையாகும்‌ இதழ்கள்‌, தங்கள்‌ பெரு வருவா 
யில்‌ ஒரு பகுதியைச்‌ செலவிட்டு, தரமான நூல்களை வெளியிடலாம்‌. 
விற்பனை செய்வதற்கு நல்ல ஏற்பாடும்‌ கட்டுக்கோப்பான நிறு 
வனமும்‌ இருந்தால்‌, தமிழ்‌ இதழ்கள்‌ அமெரிக்காவில்‌ READERS 
DIGEST வெளியிடுவதுபோலச்‌ சில தமிழ்‌ நூல்களை வெளியிட 
அல்லது மீண்டும்‌ அச்சிட, நூல்‌ வெளியீட்டுத்துறையை ஏற்படுத்த 
வேண்டும்‌. இந்த. வகையில்‌ dele hl க ee 
தக்கது. 





்‌ தினமணி ' அலுவலக வெளிபீடுகளான ராஜாஜி எழுதிய 
“வியாசர்‌ விருந்தும்‌ மகாபாரதமும்‌, ஆசிரியர்‌ ஏ. என்‌. சிவராமன்‌ 
எழுதிய பொருளாதார நூல்களும்‌. பல்லாயிரம்‌ நூல்கள்‌ விற்பனை 









 சோமலெ . | | | of 


_- 


கண த வசதியும்‌, அச்சு வசதியும்‌. aseman; 
மலிவாக அமைந்ததும்‌, பரவலான a அமைப்பு "இருந்ததும்‌ 
இதற்குக்‌ காரணங்களும்‌, | 


நூல்‌ மதிப்புரை i ட 

ene. இரற்களில்‌ நூல்‌ மதிப்புரைக்கு முக்கியத்துவம்‌ 
| கொடுக்கப்படுவதில்லை, அவை, புத்தக மதிப்புரை . என்ற ஒரு. 
பகுதியைத்‌ தொடர்ந்து வைத்திருப்பதற்குக்‌ காரணமே வெளி 
யீட்டகங்களிடமிருந்து அன்பளிப்பாகப்‌ புதிய நூல்களைப்‌ பெற்று 
ஒரு நூலகத்தை உருவாக்கிக்‌ கொள்ளலாம்‌ என்பதே. 





| பல இதழ்களில்‌ எத்துணையோ மாதங்களுக்குப்‌ பின்னர்‌ நூல்‌ | 
மதிப்புரை வெளிவருகிறது. அந்த அளவிலாவது செய்னா 
என்று நாம்‌ மன நிறைவு அடைய வேண்டும்‌. 


வில இதழ்கள்‌, தமிழ்‌ நூல்களை மனன செய்வதைப்‌. 
புறக்கணிக்கின்றன. வங்கமொழி நூல்களைப்‌ பொறுத்தவரை 
இத ற்கு முற்றிலும்‌ மாறுபட்ட நிலையைக்‌ கல்கத்தாவில்‌ வெளிவரும்‌. 
ந ன்‌ கில்‌ பார்க்கிறோம்‌. . 















முன்னர்‌ தென்மொழிகள்‌ புத்தகக்‌ கழகம்‌, புத்தக நண்பன்‌ 
என்ற பெயரில்‌ மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஓர்‌ இதழை வெளி: 
யிட்டது. அதில்‌ புத்தகத்துறைச்‌ செய்திகளும்‌ புதிய புத்தகங்களைப்‌ 
பற்றிய விளக்கங்களும்‌ இருந ரவு இல்லாததால்‌ அந்த. 
இதழைத்‌ a ன்‌ புத்தகக்‌ கழகம்‌ கைவிட்டது. 








்‌ நூலகம்‌” என்னும்‌ இதழ்‌ மட்டுமே. 








| நூல்களுக்கு. சிபா எழுதுவதில்‌ ao வம்‌ 
காட்டினார்‌. ஜி. டி. நாயுடு எழுதிய “நான்‌ கண்ட உலகம்‌ ' என்ற. 
நூலைப்பற்றி அவர்‌ ஒரு தலையங்கமே எழுதிவிட்டார்‌. 





அத்தி பூத்தாற்போல்தான்‌ குமுதத்தில்‌ புத்தக மதிப்பின்‌ 
வரும்‌. அவர்கள்‌ கருத்தாக எதையும்‌ தெரிவிக்காமல்‌ நூலிலிருந்து 


சில பகுதிகளை மட்டும்‌ அச்சிட்டு விடுவது ' குமுதம்‌ ' பாணி, 
தரக்குறைவு | 


சமீப u காலத்தில்‌ சில பிரபல தமிழ்ப்‌ பத்திரிகைகள்‌ “Blu, Gauci” 
பாணியில்‌ தரக்குறைவான கதைகளும்‌ படங்களும்‌ வெளியிட்டு ௩ம்‌ 








92 தமிழ்‌ இதழ்கள்‌ 
பண்பாட்டுக்கும்‌ விக்‌ தரத்திற்கும்‌ பெரும்‌ கேடு விளைவித்து 
வருகின்றன. இத்தகைய . கதைகளை சில ஆண்‌ எழுத்தாளர்கள்‌ 
பெண்கள்‌ பெயரைத்‌ தாங்கி எழுதுகீ Í 
பெண்ணினத்தின்‌ கெளரவத்திர ற்கும்‌ பெரும்‌ 

'போக்கைக்‌ கண்டிக்க திரு. நாரண துரைக்கண்ணன்‌ அவர்கள்‌ 
தலைமையில்‌ தமிழ்‌ வாசகர்‌ சங்கம்‌ D மேற்கொண்டிருக்கும்‌ முயற்சி 
ட்ட மக்கள்‌ பெரிய அளவி௦ ù ௮ 

















எழுத்தாளர்கள்‌ | ம்‌. 
gt eto வெளியே மலேசியாவிலும்‌ ஸ்ரீலங்காவிலும்‌ . 


ஆர்வமுள்ள எழுத்தாளர்‌ பலர்‌ இருக 





பந்திராவிலும்‌ நன்றாக எழுதும்‌ 


மையில்‌ மைசு (HAGE சென்றிருந்தபோது அங்குள்ள ' | 
ப்பா பட of Indian cone ட என்ற சிறந்த அமைப்பிற்குப்‌ 
Ae oe a ee ப்‌ ஆசிரியர்‌ களுக்குத்‌ தமிழ்‌ 
SDIS இதழ்களில்‌ தங்கள்‌ 
தில்லை என்‌ ற ற குறைப்படுகிார்க்‌. 











பழைய தொகுப்புக்கள்‌ 


தமிழ்‌ இதழ்களின்‌ பழைய தொகுப்புக்கள்‌ dota அரிதாக 
இருக்கிறது. அவற்றைப்‌ பேணுவதற்கென்று தனி ம 
Poan 





வெளி ரசி களில்‌ வெளியிடப்ப டும்‌ எல்லாத்‌ ர்‌ 


இதழ்களையும்‌ அனைத்துலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌ 
வரவழைக்க வேண்டும்‌. | 





é ஸ்டைல்புக்‌? 
தமிழ்‌ இதழ்களுக்கு ஒரு Style Book (கையேடு) வேண்டும்‌. 


பெயர்க்‌ ( குறிப்பு அகராதி 





ப ண்டன்‌ Times பத்திரிகை அதில்‌ வெளிவரும்‌ ஒவ்வொரு 
செய்திக்கும்‌ கட்டுரைக்கும்‌ ஒரு பெயர்க்‌ குறிப்பு அகராதி வெளி 
oii இதுபோல Index to Tamil Periodical Literature 









சோமலெ | 85 


ஆண்டுதோ றும்‌ ன்ன உரிய இதழில்‌ சம்மந்தப்பட்ட 
கட்டுரையைப்‌ புரட்டிப்‌ பார்க்க ஆரப்பா எட 
A கக்‌ அது ன்பு ee 


... பத்திரிகை இயல்‌ பயிற்சி 
பத்திரிகை இயல்‌ அல்லது இதழ்‌ இயல்‌ (Journalism) வகுப்பை 
ஏதாவது ஒரு பல்கலைக கழகம்‌ தமிழிலும்‌ நடத்த வேண்டும்‌. 
|  ஆராய்ச்சிக்குரிய soothed 
முதுகலை வகுப்பு மாணவர்களும்‌ ஆராய்ச்சிப்‌ பட்டம்பெற 
- விழைபவர்களும்‌ இந்த முயற்சியை அடுத்து ட்ப. ராட்‌ | 
குரிய சில தலைப்புகளைத்‌ தருவேன்‌, 

(1) தமிழ்‌ இதழ்களில்‌ வழிவழியாக எறித்த தமிற்கடை, 
. (2) தமிழ்‌ இ 


(3) தமிழ்‌ இதழ்களில்‌ மேலைநாட்டு நாகரிகம்‌, இலக்கியம்‌ 
ஆகியவற்றின்‌ தாக்கம்‌. 





தழ்களில்‌ திரைப்படங்களின்‌ செல்வாக்கு. 


(4) நாளிதழ்களின்‌ நடைக்கும்‌ பருவ. இதழ்களின்‌ ர, 
நடைக்கும்‌ உள்ள வேறுபாடுகள்‌. 


(5) தமிழ்‌ இதழ்களும்‌ எழுத்துச்‌ சீர்திருத்த முயற்சிகளும்‌. 
மொழிபெயர்ப்பு 


மொழி Gunite குறித்துப்‌ பயன்தரும்‌ சில கட்டுரைகளைப்‌ 
_ பின்‌ இணைப்பாகக்‌ கொடுத்துள்ளேன்‌. 


- பெரியார்‌ ஈ. வெ. ரா. அவர்கள்‌ காலமானபோது, இந்தியக்‌ 
குடியரசுத்‌ தலைவர்‌ வி. வி. கிரி அவர்கள்‌, Periyar E. V. Ramasamy 
was a colourful personality என்று சொல்லியிருந்தார்கள்‌. இதை 


ஒவ்வொரு தமிழ்த்‌ தினசரியும்‌ ஒவ்வொரு வகையாக ட்ட 
ve வெளியிட்டது. | 


| பொதுவாக இதுவரை RAGA டர தமிழ்‌ அமெரிக்கன்‌ 
ரிப்போர்ட்டரும்‌ தொடர்ந்து வந்துகொண்டிருக்கும்‌ சோவியத்‌ நாடு 
இதழும்‌ நல்ல முறையில்‌ மொழிபெயர்ப்புப்‌ பணி செய்துள்ளன... 
ஆனால்‌ நம்மில்‌ பலர்‌ மேலுறையைப்‌ பிரிக்காமலேயே . இந்த. 
Ae We பழைய பத்திரிகைக்‌ கடைக்குப்‌ போட்டு விடுகிறோம்‌. . 








\ 


(தமிழ இதழ்களினால்‌ ஏற்பட்ட ர i alert 


துமி 





3 சொல்லுவேன்‌. 
q 


(1) படிக்கும்‌ பழக்கம்‌ பெருகியிருக்கிறது. பெரும்பகுதியான 
மக்கள்‌ படிப்பது சிறுகை த, கதொடாகதை, 
ுணுக்குகள்தான்‌. 





(2) தமிழ்‌ உரைநடை. ஏற்றம்‌ பெற்றிருக்கிறது. 
(3) கவிதை எளிமையாகியிருக்கிறது. 


(4)- ௭( 
கிறது. ற்ற்‌ முத ( | 
எற்படடிரக்கிறத. துரை பற்றியும்‌ சுவையாயும்‌ 
ன ட்‌ எழுதினால்‌ படிப்பவர்களை ஈர்க்கலாம்‌ என்பது உறுதி: 
யாகிவிட்‌ தொடர்ந்து பத்திரிகை படிக்கும்‌ வாசகருடைய. 


எழுத்தில்‌ 2 os மொழி நடை ஓரளவு நிலைபேறு பெறுகின்றது. 















(5) இலக்கிய வகைகளில்‌ சி றுகதை என்ற பிரிவே வாசகர்‌ 
க்கிற ற படிக்க எளிதாகவும்‌, 


தொகையைப்‌ த 

ந்து படித்து ( Surayo இருப்பதால்‌ வார மாத. 
இதழ்களுக்குச்‌ ea இன்ற லையா! விட்டது. சிறு 
கதைப்‌ போட்டி. என்று விளம்பரப்படுத்தி விட்டால்‌ எழுத்துப்பயிற்சி' 
பெற முனைபவர்‌ பலரும்‌ கருத்தா ழம்‌ இலலாவிட்டாலும்‌ தம்‌ கற்பனை, 
கிண்டல்‌ தி பக்‌ ககாட்டத்‌ ; தய வருவதில்‌ 2) 

















[ (6) - வாசகரை இழுப்பதையே பத்திரிகைகள்‌ தங்களுடைய 
கோக்கமாகக்‌ காண்டும்‌. திருத்துவது அன்று! அவற்றின்‌ 
குறிக்கோள்‌ விற்பனையைப்‌ பெருக்குவது அதாவது . லட்சம்‌ 
மட்டுமே. லட்சியமன்று. தினறதையே தின்று தெவிட்டக்கூடிய 
ஸிலையில்‌ கதைகளையே வெளியிடுகின்றனர்‌. 





அறிவுக்கு வேலையில்லை, உணர்ச்சியை ஊட்டுவதற்குத்‌ தான 
எங்கள்‌ ஏடு த ட படங்கள்‌. நிறைந்த பத்திரிகை, 









சோமலெ . -- | இத 


மூவண்ண அட்டை என்று பல இதழ்கள்‌ விளம்பரம்‌ செய்கின்றன. 
படிப்பதற்கு ஒன்றும்‌ இல்லை என்பதே பொருள்‌. | 


மாணவர்‌ கேள்வி பதில்‌ 
கவர்ச்சிப்‌ படங்கள்‌ 
- திரைப்பட விமர்சனம்‌ 
பொழுதுபோக்குக்‌ கதைகள்‌ . 


என்ற பெயரால்‌ காதல்‌ காமக்கதைகளை ஆபாசமாக வெளியிடு 
கிறார்கள்‌. இதனால்‌ பண்பாடு கெடுகிறது. 


நமது நாகரிகம்‌, கலை, பண்பாடுபற்றி மக்களிடம்‌ பத்திரிகைகள்‌ 
பரப்பும்‌ நாளே தமிழருக்கு ஏற்றம்‌ தரும்‌ நாளாகும்‌. 


(7) பத்திரிகைகளால்‌ அரசியல்‌ விழிப்பு பெரிய அளவில்‌ 
. ஏற்பட்டிருக்கிறது. முதலில்‌ காந்தியம்‌ பரவிற்று. பிற்காலத்தில்‌ 
அண்ணாதுரையின்‌ எழுத்தாற்றலும்‌ பத்திரிகைகளால்தான்‌ 
பரவிற்று. அவரும்‌ கலைஞர்‌ கருணாநிதியும்‌ ஏனையோரும்‌ விறுவிறுப்‌ 
பாகவும்‌ கவாச்சியுடனும்‌ ஆற்றல்‌ படைத்த தமிழைக்‌ கையாண்டு 
ஆட்சியைக்‌ கைப்பற்றினர்‌. 


(8) நாட்டுப்பற்றுப்போல்‌ மொழிப்பற்றும்‌ மக்களிடம்‌. 
வேரூனறிவிட்டது. | 


(9) சமூகச்சீர்திருத்தக்‌ கருத்துக்களை மக்களிடம்‌ பத்திரி 
கைகள்‌ பெரிதும்‌ பரப்பியுள்ளன . இவ்வகையில்‌ “விடுதலை” இதழில்‌ 


“குத்தூசி என்ற பெயரில்‌ குருசாமி எழுதியது பலருக்கு எடுத்துக்‌ 
காட்டாக அமைந்தது. 


(10) பத்திரிகைகளில்‌ எது வெளிவந்தாலும்‌ அது 
பிரச்சாரமாக இருக்குமோ ௮ தில்‌ . ஏதாவது . உள்நோக்கம்‌ 
இருக்குமோ என்ற ஐயப்பாடு மக்களுக்கு ஏற்படுகிறது. : 


(11) பெரும்பாலான மக்களுக்குப்‌ பரவலான a அறிவு 
ஏற்பட்டிருக்கிறது. 


(12) பத்திரிகைகள்‌ சிரிப்பூட்டி, தமிழ்‌ மக்களுக்கு நகைச்‌ 
அவை உணாசசி யூட்டியுள்ளன. 


Nye ge 









96 தமிழ்‌ இதழ்கள்‌ 





=- (13) பேச்சு கடையும்‌ எழுத்து நடையும்‌ இருவேறு உலகங்‌ 
களாக இருந்த நிலை மாறி இரண்டும்‌ ஓரளவு நெருங்கி வருகின்றன. 
வட்டார வழக்குச்‌ சொற்கள்‌ எழுத்திலும்‌ இடம்‌ பெற்றுள்ளன, 


(14) தமிழ்‌ நாட்டைப்பற்றிய படப்பிடிப்பாகத்‌ தமிழ்‌. 
இதழ்களே, கடல்‌ கடந்த நாடுகளில்‌ வாழும்‌ தமிழ்‌ மக்களுக்குக்‌ 
காட்சி தருகின்‌ நன, 


இலக்கிய நிருபர்கள்தேவை . 


தமிழாகளிடையே ஒரு புதிய அப்ல காணுகிறோம்‌. பழந்‌ 
தமிழ்‌ இலக்கியங்களை அவர்கள்‌ உணர்ந்து அனுபவிக்கவும்‌: 
“ஆராயவும்‌ பெரிய மாநாடுகள்‌ கூட்டுகிறார்கள்‌. நூல்‌ வெளியீட்டு 
விழாக்கள்‌ நடத்துகிறார்கள்‌. கவிஞர்கள்‌, புலவர்கள்‌ ஆகியோரின்‌ 
நாட்களைக்‌ கொண்டாடுகிறார்கள்‌. பட்டிமன்றங்கள்‌, கவியரங்குகள்‌ 
' ஆகியவற்றுக்கும்‌ குறைவில்லை. ஆனால்‌ இவை பற்றிய செய்தி 
“களைச்‌ சுருக்கமாகக்கூட த்‌ தமிழ்‌ இதழ்கள்‌ வெளியிடுவதில்லை. ஓர்‌ 
 அமைச்சரையோ கவர்னரையோ இந்த விழாக்களுக்கு அழைத்தால்‌ 
“செய்திகளுடன்‌ நாள்‌ இதழ்களில்‌ நிகழ்ச்சியையும்‌ வெளியிடு 
வார்கள்‌ என்பதற்காகவே விழா அமைப்பாளர்கள்‌ இத்தகைய 
பெரியவர்களை வரவழைக்கிறார்கள்‌. ey 


நமது இலக்கிய விழாக்கள்‌ யாவும்‌ ஏராளமான பொருட்‌ 
செலவில்‌ நடை பெறுகின்றன. பலருடைய அயராத உழைப்பினால்‌ 
: அவை ஈன்கு நிகழ்கின்றன. அவற்றில்‌ பங்குகொள்வோர்‌ தங்கள்‌ 
ஆற்றல்‌, திறமை, “அறிவு, செல்வாக்கு அனைத்தையும்‌ காட்டி, 
விழாவின்‌ வெற்றிக்கு உதவுகிறார்கள்‌. இத்தனை இருந்தும்‌, இச்‌ 
செய்திகள்‌ போதிய அளவு வெளியிடப்பெறுவதில்லை. வெளி 
வந்தாலும்‌ இலக்கியச்‌ சுவையுள்ள பகுதிகளுக்குக்‌ கருத்துச்‌ 
செலுத்தப்படுவதில்லை ; அல்லது செய்திகள்‌ தவறான வவத்து 
£ களுடன்‌ அச்சாகின்றன. 


மக்களின்‌ மைப்‌ பாடுபடும்‌ அரசியல்‌ கூட்டங்‌ 
_ களுக்கும்‌, மக்களை மகிழ்விக்க முயலும்‌ விளை யாட்டுகளுக்கும்‌ கலை 
நிகழ்சசிகளுக்கும்‌ பத்திரிகைகளில்‌ இடம்‌ தரவேண்டியது எவ்வளவு. 
 இன்றியமையாததா கக கருதப்படுகிறதோ, அவ்வளவு தேவைதான்‌ 
“இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு இடம்‌ தருவதும்‌. ஆழ்ந்து யோசித்தால்‌ 
அவையே மிகுதியாகத்‌ டட என்று கூடச்‌ சொல்லலாம்‌. 









சோமலெ 57 


மக்களின்‌ சிந்தனையைத்‌ தூண்டுவதும்‌ உயர்ந்த பண்புகளை அவர்‌ 
களிடையே ஊட்டி வளர்ப்பதும்‌ இலக்கிய நிகழ்ச்சிகளே. 


சிறந்த சிந்தனையாளர்களுள்‌ எழுத்தாளர்களும்‌ இலக்கிய 
நிகழ்ச்சிகளில்‌ கலந்துகொள்ளும்போது சுவை மிக்க இலக்கியத்‌ 
துணுக்குக்களைச்‌ சேகரிக்கமுடியும்‌. அவர்களது பேச்சிலும்‌ உரை 
யாடலிலும்‌ நயம்‌ சொட்டும்‌ பகுதிகளை வடித்துவைத்துக்கொள்ள 
முடியும்‌. திறமையான நிருபர்கள்‌ மட்டும்‌ கிடைத்துவிட்டால்‌, 
இன்று, காற்றோடு காற்றாகக்‌ கரையும்‌ எத்தனையோ அற்புதமான 
கருத்துக்களை ஏட்டிலே எடுத்துவைத்துக்கொள்ள முடியும்‌. 


இதற்கு நமது இன்றைய தேவைகள்‌: தமிழ்‌. இலக்கியத்தில்‌ 
ஓரளவு அரிச்சுவடி தெரிந்த நிருபர்கள்‌ ; . அவர்களுக்குத்‌ தமது 
வேலையில்‌ ஆர்வம்‌ : அவர்கள்‌ திரட்டிவரும்‌ செய்திகளைத்‌ தெளி 
வாகவும்‌ விளக்கமாகவும்‌ வெளியிடும்‌ பததிரிகைகள்‌. 


த--13 





தமிழ்‌ இதழ்கள்‌ 





முடிவுரை 


தமிழ்ப்‌ பத்திரிகை உலகைக்‌ கூர்ந்து கவனித்து வந்தால்‌ அது 
காலக்‌ கட்டங்கள்‌ பலவற்றைத்‌ தாண்டி வந்திருப்பது தெரிய 
வரும்‌. அதன்‌ தொடக்க காலத்தில்‌ எழுந்த இதழ்கள்‌ ஆழமான 
நுட்பமான பொருள்களைக்‌ குறித்தெல்லாம்‌ மிகவும்‌ கவனத்துடன்‌ 
எழுதி, படிப்பவர்களின்‌ சிந்தனையை மேன்மேலும்‌ பெருகச்‌ 
செய்வதில்‌ முனைப்பாக இருந்து வந்துள்ளன. முந்தின தலைமுறை 
ஆசிரியர்களின்‌-ஆழ்ந்த அறிவும்‌ ஒழுக்கமும்‌ இன்றைய ஆசிரியர்கள்‌ 
சிலரிடம்‌ மட்டுமே காணப்படுகின்‌ றன . i | 


பொதுவாகத்‌ தமிழ்‌ இதழ்களின வளாசசியைக்‌ கண்டு உள்ளம்‌ 
பூரிக்கிறேன்‌. இலக்கணப்‌ பிழைகள்‌ குறைந்து, பத்திரிகைகளின்‌ 
தரமும்‌ உயர்ந்தால்‌ இனனும்‌ மகிழ்சசியடைவேன்‌. | 


என்‌ கருத்துக்களில்‌ கொள்வன கொண்டு தள்ளுவன தள்ளுக. 


நண்பரின்‌ அனுபவங்களாகக கருதி அவற்றைப்‌ பற்றிச்‌ சிந்திக்க 
வேண்டுகிறேன்‌. | 


மூன்று நாட்களாகப்‌ பொறுமையுடன்‌ என்‌ கருத்துக்களுக்குச்‌ 
செவி மடுத்த உங்கள்‌ அனைவருக்கும்‌ தலைவர்‌ அவர்களுக்கும்‌ 
வாய்ப்பளித்த பல்கலைக்‌ கழகத்தாருக்கும்‌ அறக்கட்டளை நிறுவிய 
கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய நண்பர்‌ குழாத்தினர்‌ 
முதலிய அனைவருக்கும்‌ என்‌ நன்றியையும்‌ வணக்கத்தையும்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. | 








பிற்சேர்க்கை 
I 


A Brief Survey of the Tamil Press 


SOMALAY 


(Tamil Culture, Vol. IV No. 2 April 1955) 


The inception of the modern press in Tamil dates back to 
about 1830 when some Christian missionaries came out with a 
monthly journal from Tranquebar. 


THE PIONEER. 


The daily newspapers in Tamil—as in the other Indian 
languages—were an off - shoot of the rise of Indian nationalism. 
The first Tamil daily—the Swadesamitran — was founded by 
Mr. G. Subramania Iyer, in the last quarter of the 19th century. 
It was remarkable for its vivid reporting and outspoken leaders, 
during the freedom struggle. A conservative paper by pre-: 
sent day standards, it has maintained a uniform standard. The 
late poet Subramanya Barathi was associated with this paper for 
several years. 


Begun as a half-anna paper, the now widely-read Dinamani 
is generaly regarded as the mouthpiece of the Congress (now 
ruling) party. It has always been on the winning side politically . 
It has built up a reputation thanks to the improvement in its 
services and its enterprising editors. As the editor of Dinamani 
and other dailies, Mr. T.S Chockalingam dominated Tamil jour- 
nalism for two decades. His facile pen had colour, charm and 
distinct individuality - 


Dinamani now exchanges news over leased wires with news- 
papers in different cities, thanks to its link-ups. It has introdu- 
ced comic strips and curtailed verbatim: reports. The following 

extract from an issue of Dinamani will give the reader an idea of 
the style employed in its leading articles: 





1 





ஓயாத தொல்லை 
தினமணி 3-3-1955 


இலங்கை-இந்தியா உடன்பாட்டினால்‌, இலங்கையிலுள்ள இந்திய 
வமிசா வழியினர்‌ பிரச்னை லகுவாவதற்குப்‌ பதிலாக நாளுக்கு நாள்‌ 
அதிக சிக்கலாகி வருகிறது. இதை உணர்ந்து ராஜ்ய சபையில்‌. பல 
மெம்பர்கள்‌ கேள்வி கேட்டிருப்பது நல்ல அறிகுறி, இந்திய சர்க்கார்‌ 
ஒரு அசட்டு நிம்மதியில்‌ ஆழ்ந்து விடாமல்‌ உஷார்ப்படுவதற்கு 
இத்தகைய அக்கறை அவசியம்‌. நேருஜி அளித்த பதில்‌, கஷ்டப்படும்‌ 
இலங்கை இந்தியர்களுக்கு திருப்தியளிக்காது, 19.6069) ஒப்பந்தத்தை 
ஒரு சாக்காகக்‌ காட்டி, புதிய, புதிய வில்லங்கங்களையும்‌ தடைகளையும்‌ 
தொந்திரவுகளையும்‌ இலங்கை சர்க்கார்‌ சிருஷ்டித்து வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாகி விட்டது. வோட்டுப்‌ 
பதிவு, உரிமை கடமைகள்‌, பிழைப்பு, முதலியவைபற்றி நடைமுறை 
உள்ளிட்ட திட்டவட்டமான உடன்படிக்கையை செய்து மி்‌ 
ளாததன்‌ விளைவுதான்‌ இன்றைய குழப்பமெல்லாம்‌. 


SCRIPT REFORM. 

The Viduthalat established with the object of furthering the 
interests of the Tamils has had a stormy career. In the twenties, 
it became a power under Justice Party rule. Its founder, Mr. E. 
V. Ramasamy Naicker, is the pioneer of script-reform. Script, 
like society, charges with the times. Tamil script—which 
consists of a huge alphabet of nearly 250 letters—can be cut down 
to 44. The Viduthalat has always published (லே) as (லை) The 
Swadesamitran followed this up and came out a few years ago 
with a few columns of matter in the new script. 


Founded by an ardent lover of the Tamil language, 
Mr. Karumuthu Tbiyagarajan, the Tamilnadu of Madurai is the 
latest entrant to the field of daily journalism. It maintains a high — 
literary standard. The paper is bound to serve the cause of the 
Tamil language and the Tamil people in an increasing measure 
The extract given below is from a leading article in this paper: 


திரைப்படப்‌ பாடல்கள்‌ 
தமிழ்‌ நாடு 27.2-1955 


இந்தியப்‌ படத்‌ தயாரிப்பாளர்களுடன்‌ முன்னர்‌ செய்து கொண்ட 
ஒப்பந்தத்தைப்‌ புதுப்பித்து, அப்படத்‌ தயாரிப்பாளர்களின்‌ படங்களி 
லுள்ள பாடல்களை அனைத்திந்திய வானொலி வாயிலாக மீண்டும்‌ ஒலி 
பரப்ப மத்திய அரசாங்கம்‌ முடிவு செய்திருப்பது வரவேற்கத்தக்க து. 





ii 





டாக்டர்‌ பி, வி. கேசுகர்‌ மத்திய அமைச்சரவையில்‌ இடம்‌ பெற்றதி 
லிருந்து, அனை த்திந்திய வானொலியில்‌ திரைப்படப்‌ பாடல்களை ஓலி 
பரப்புவது பற்றிய அரசாங்கக்‌ கொள்கை மாறுதலடையத்‌ தொடங்‌ 
கிற்று. திரைப்பட இசை போன்ற எளிய இசையால்‌ மக்களுக்குப்‌ 
பயனில்லை. எனவே கர்நாடக இசைக்கே முதலிடம்‌ தரவேண்டும்‌. 
திரைப்பட இசையை எவ்வளவுக்கு எவ்வளவு பு றக்கணிக்க முடியுமோ 
அவ்வளவுக்கவ்வளவு செய்தால்‌ நல்லது”? என்ற கருத்‌ை தக்கொண்ட 
டாக்டர்‌ கேசுகர்‌ தமது கருத்துக்களைச்‌ சி றிது சிறிதாக நடைமுறையில்‌ 
புகுத்தத்‌ தொடங்கினார்‌, இதன்‌ விளைவாக அனைத்திந்திய வானொலி 
யில்‌ ஒலிபரப்பப்படும்‌ திரைப்படப்‌ பாடல்களின்‌ எண்ணிக்கை காள 
டைவில்‌ குறைந்து வரலாயிற்று. அரசாங்கம்‌ அத்துடன்‌ நின்‌ றிருநதால்‌ 
நன்றாயிருந்திருக்கும்‌. ஆனால திரைப்படப்‌ பாடல்களை ஒலிபரப்புவது 
அந்தந்தப்‌ பட ங்களுக்கு விளம்பரம்‌ தருவது போலாகும்‌ என்று கூறி, 
அதனால்‌, அப்பாடல்களைப்‌ பயன்படுத்‌ துவதற்குரிய கட்டணம்‌ கொடுக்‌ 
கப்படுவதை நிறுத்திவிடப்‌ போவதாக அரசாங்கம்‌ அறிவித்தது. 
இதன்‌ விளைவாக, அரசாங்கத்திற்கும்‌, திரைப்பட உரிமையாளர்‌ 
களுக்கும்‌ இடையே இருந்துவக்க ஒப்பந்தம்‌ முறிந்தது. அதன்‌ பின்னர்‌, 
அனை த்திந்திய வானொலி அன்பர்களுக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. 
எனவே, அவர்களிற்‌ பெரும்பாலோர்‌ நல்ல திரைப்படப்‌ பாடல்களை 
அடிக்கடி ஒலிபரப்புகின்ற இலங்கை வானொலி போன்றவற்றையே 
நாடலாயினர்‌. 


INFANT MORTALITY. 


Due to financial limitations, lack of managerial ability and 
other disabilities, dailies which came into existence one after 
another made a fade-out as fast-as they appeared. Of these, 
Tamilnadu (of Dr. Varadarajalu Naidu); Logopakart, Dinasart, 
` Maalaimani etc., deserve mention Navasaktht and Desabakthan- 
both shortlived exerted an influence unsurpassed by any of their 
contemporaries, thanks to the zeal of their distinguished editor, 
the late Thiru. Vi. Ka.. He wrote in chaste Tamil and coined 
suitable words in Tamil where none existed and he succeed in 
making these words familiar to the bulk of the newspaper- 
reading=public. And this at a time when other papers were using 
a style like this: 


இந்த ரெவொலுயூசனை சக்சஸ்புலாக ஈ௩டத்தவேணுமென்று 
இண்டியன்‌ நாசனல்‌ காங்கரஸின்‌ கல்கத்தா செஷனில்‌ சுரந்தரநாத்‌ 
பானர்ஜி பிரிசிடென்சல்‌ அட்ரசில்‌ சொன்னார்‌. 


Besides Swadesamitran, Dinamani, Viduthalai and Tamil- 
nadu referred to already, Bharaiadevt, Thanthi, Nam Naadu, 
Socialist Muslim, Janasaktht, are all published from Madras. 





75% 


liv 





Other Tamil dailies includes Nava India from Coimbatore, 
Thinamalar from Trivandrum and one from Pondicherry- 
Tamil dailies published from outside of India are the Thina. 
karan and the Veerakesart of Colombo, Bala Burma and Rasika — 
. Ranjani of Rangoon, and Tamil Nesan, Tamil Murasu, Malaya 
Nanban, Sevika and Muyarcht from various towns in Malaya. 
. Thus we have in all 21 dailies in Tamil (as against 23 in 
Malayalam). One Tamil daily has a net sale of 60,000: but 
circulation isno real news use of the number of its rad kt 
is a common sight in the villages to find one paper shared by 
nearly a dozen readers. E 


THE PERIODICAL PRESS. ` 


Before we continue our survey of the Tamil Daily pose. 
we may take a brief look at the Periodical Press. — | 


` A conservative estimate—made by the Bombay. Tamil 
Sangam, which organised an exhibition of Tamil journals- in 
1949—puts the number of Tamil periodical in the region of 400. 


Dinamani Kadir, a weekly, claimed in July 1950 a ர்‌ 
of 130,000 in circulation. This phenomenal growth was due to . 
its bumper size and relative cheapness (2 annas). It has since 
yielded place to Kalki. Kalki now has a circulation larger than . 
that of any other single-edition newspaper publication in: India— 
English or vernacular, daily or weekly. Its late editor, Kalki — 
R. Krishnamurthi, was a fluent writer who successfully exploited 
his ability to explain difficult and often complicated political — 
problems in simple terms. Readings his articles wasa political 
education to the masses. Another popular weekly, the Ananda 
Vikatan is designed to entertain rather than to inform: it 
publishes light writing of human angle stories. Most weeklies 
and monthlies carry short stories, modern fiction and seria] 
novel. The others—the attractively printed Vindhya of Bombay, 
the Kumarimalar, Sakthi, Amudasuvabt and Ponni all of Madras, 
to mention a few—are quality journals catering to a wide variety — 
of interests. Kalaikathir of Coimbatore is a high-class journal 
devoted mainly to articles of scientific and the enthusiasm of its” 
ponsors deserves all praise. Though we do not have any 
children’s daily like the one published by the Mainichi news- 
papers in Japan. some good children’s periodicals like the 
Poonjolat have recently come out and hold good promise for the 
future. Nalvali is a health magazine published by the Oriental 





V 





Watchman group from Poona. A few literary journals. also 
exist: some digest papers have also come out. Film magazines 
are legion. Otherwise, there are no trade papers. The technical 
press is equally conspicuous by its absence. While the need for 
specialised periodicals exists, their prospects are none too bright. 
If they are to avoid early death, such papers must be aided by 
public trusts, foundations, libraries and governmental organisa- 
tions. Subscribers again will be mostly institutional and not 
individual. : 


LOCAL EDITIONS, 


To get back to our survey of the daily Press, Mr. Adityan of 
Thanthi made a landmark in South Indian journalism by bringing 
out a daily paper from a 7001118811 centre. Dinamani also has 
come Out with a Madurai edition. Reference has already been 
made to Tamilnadu of Madurai and Nava India of Coimbatore 
and other papers. Thereis a large scope for such dailies, provi- 
ded they do not become carbon copies of the Madras issues. 
More local coverage is required, A good local paper keeps the 
municipality, the Magistrates, the police and the hospitals y pto 
the mark and on their toes, and tells everybody what is going 
on. Inademocracy, news concerning the common man is the 
staple, not the news relating to the elite or the highbrow. | 


Some of the handicaps of publishing dailies from places like 
Madurai and Coimbatore, which are far-removed from the Sea- 
ports, may be enumerated here. Thecost of printing 18 high 
in the smaller cities. On account of railway freight, the cost of 
newsprint is higher in the interior cities. Even a small increase 
in the price of newsprint—say half-an-anna per pound—may con- 
vert the profit into a loss. When a lino-type machine goes. out 
of order, it cannot be set right immediately in the smaller towns 
like Madurai. Pondicherry or Trichy. A technician has to be 
sent for from Madras. Again, process-engraving and block- 
making are at a primitive stage of development in the ‘mofussil 
cities. Inthe face of such heavy odds, the progress made by 
dailies in interior cities may be considered as satisfactory. 


News CONTENT 


| About 20% of the news space of Tamil dailies is foreign. The 
Tamil dailies do not attempt any objective interpretation in the 








vi 


news pages themselves by the provision of relevant background 
material and feature articles. . 


Even for all India and provincial news, the Tamil Press 
depands on official handouts, news supplied by P.T.I. and other 
news agencies and syndicates. These are rarely suplemented by 
exclusive sources. .As a result, the reports are stale and stereo- 
typed and make dull reading. If the Tamil Press is to survive, 
they must aim at some local colour and individuality. 


As we have already stated, Tamil dailies are by-products of 
politics and so the bill of fare provided by them relates almost 
exclusively to political affairs. A shift in news content is appa- 
rent recently; we hope it is a pointer to future trends. 


75% of the news is received in the English language; tele- 
printer and telegraph messages are conveyed in English: in a few 
Tamil dailies, even the leading article is translated from English. 
Hence translation is the chief pre-occupation of the Tamil Press, 
Unfortunately transliteration is too frequently resorted to in 
place of translation. Asa result, only people with some know- 
of English are able to follow the Tamil Press intelligently. 


No doubt jouranalists have to produce translations in condi- 
tions of hurry and strain. And translations are done by different 
people, with the result there is no uniformity in the renderings 
of the translators.. “ln the first place, itis not merely a know- 
ledge of English that is required of the translator but he should 


Book-reviews are a regular feature in the Tamil dailies ; 
but the books for review are, almost as a rule, allowed to pile up 
for several weeks with a hasty distribution at the end. The bulk 
of the reviewing is done by the staff of the newspapers concer- 
ned. News of forthcoming books rarely appear and this is all 
the more deplorable as there are no publishers’ publicity sheets, 

. book trade press etc., in Tamil. | 
3 | | 
* Sir A. Ramasamy Mudaliar, in an address to the Secondary School Teachers 
Association, Mayuram, on 31st Morch 1353; 





Vi 





EDITORIAL STAFF 


= The editorial staff of the Tamil Press are English noted 

University products and their mental equipment is high. But, 
generally speaking, their Tamil education is rather poor. It is 
essential that editors and publishers of Tamil newspapers should 
be well-versed in the Tamil language and its literature. The 
editorial staff should also be in a position to differentiate. good 
Tamil from bad, honest prose from the slipshod, the vulgar and 
the affected. It is time they realised the need to acquire a wide 
vocabulary. Words are the tools of their trade ; the more words 
they know and can use correctly and effectively, the better 
journalists they will be. 


Frank Gandlin in his Teach Yourself Journalism (English 
University Press Publication) observes : 


The equipment that the sub-editor must bring to his task includes first 
and foremost, a complete command of correct English—spelling, punctua- 
tion, grammar, sentence-construction, and current idiom. He must com- 
mand too, a fluent, succinct and forceful style of his own, for he is far 
from being the butcher of other men’s writing that some reporters would 
have one believe. 


Obviously, our Press barons believe that the English qualifica- 
tions insisted upon by the English papers do not apply to the 
Tamil language andthe Tamil papers! Otherwise, how are we 
to account for the slipshod style used by them? Grammatical 
mistakes are the tule, rather than the exception. 


Another defect is that the editorial staff is manned by people 
of homegeneous political views. Modern canons of journalism 
insist that persons with a wide variety of views should be on the 
| editorial staff to reflect diverse Opinions. 


It is said of the Times of London that the Letters to the 
Editor column is the most-read part of it. Unfortunately, it js 
just the other way about with regard tothe Tamil Press, for the 
Cream of Tamil society goes infor the English- language Press. 
Very few Tamil newspaper—readers care to write such letters. 
Perhaps, the Tamil Press can stimulate readers’ interest by 
awarding small prizes for the best letters on different subjects. 


SPECIAL DISABILITIES OF THE TAMIL PRESS 


| The technical equipment of the Tamil Press is rather 
poor. We know of no Tamil paper using the latest vertical type 
5-14 





viii 





Rotary Press and multi-colour printer. Nor has any effort been 
made to provide a course of journalism in Tamil. A beginning 
could be made by holding a series of seminars. 


Very few papers have an up to date reference library. Index 
Departments, again, are rare. 


Mofussil correspondents are very few and most of them 
untrained. Lack of sufficient office-space, bad lighting, paucity 
of Tamil typewriters, poor filing system—these are common to 
most dailies. Telephones are few and consequently, ‘access to 
news is limited. Competent proof-readers and re-write men are 
not generally found. 


In sending invitations in conection with Press conference, in 
allotting and arranging seats at various functions, in constituting 
committees and Press Commissions, and in the appointment of 
journalists to Government jobs, the journalists of the Tamil Press 
have not always received due recognition. Government hand-outs, 
again, are either in English or in Hindi. The Tamil Press 
suffers equally in regard to revenue from advertisement, as 
advertisers usually prefer the English Press., 


NEED TO EVOLVE A STANDARD STYLE 


Most of the dailies use a simple style but a highly Sanskri- 
tised language. There is little attempt to aim at correct Tamil 
usage. On the other hand, a few literary journals use long and 
involved sentences ; their qualifying clauses clog and circumlocu- 
tions weaken the style. Parenthesis and cumbersomeiinversions 
are difficult to read and more difficult to follow. A standard style 
suited to journalism has to be evolved. This may beon the 
pattern of the Italian Press which Adopt a kind of half-literary, 
half-personal style. 


A STYLE Book™ is unknown to the Tamil Press.: In the absence 
of a Style Book, many kinds of errors creep into the dailies, 








_* STYLE BOOK gives Rules of Composition for the use of editors, copy- 
holders, operators, and proof-readers. Such books are not for sale, though copies 
‘usually may be obtained by persons interested, 


| 





ix 





whichis regrettable. Hundreds of English and Hindi words 
are “transplanted” inthe Tamil papers, although of course in 
Tamil characters. A Style Book would discourage such tenden- 
cies. It could give instructions to ensure uniformity in spelling, 
usage etc. It is not uncommon now to find different expressions 
in One and the same page of some dailies: e.g. 


கனடா, கானடா 


ஐயர்‌, அய்யர்‌ 


7-ம்‌ நாள்‌, 1-ஆம்‌ நாள்‌ 
ரங்கூன்‌, ரெங்கோன்‌ . 
நாகரிகம்‌, நாகரீகம்‌ 
கொழும்பில்‌, கொழும்புவில்‌ 
தனுசுகோடி, தனுஷ்கோடி 
நாயுடு, நாயடு 

LITERACY DRIVE; 


In some South American States, where literacy was poor 
prominent newspapers published simple lessons gradually work, 
ing them up toa complete course lasting four to five months. . 
At the end of the course, they offered readers free gifts of 
primers. This resulted in the circulation of those papers mount- 
ing up considerably. The Tamil newspapers also may follow 
this example and help eradication of illiteracy and incidentally 
help themselves. 


CONCLUSION, 


To sum up, in circulation and technique of production the 
Tamil Press, like the Bengali, is far ahead of Hindi and other ~ 
Indian-language papers. Inthe last twenty years, the Tamil 
Press has made big strides. Its contribution tothe success of 
the movement for political freedom is impressive. There is how- 
ever great scope for improvement and expansion. With increas= 
ing literacy, higher standards of life and the impending change 
over of the State language from English to Tamil, the Tamil Press 
has bright days ahead. The pioneering spirit which has carried 
it so far will ensure it a prosperous future: 








1௫ 


European Impact on Tamil Journalism 
Extract from : EUROPEAN IMPACT ON MODERN TAMIL WRITTING 
AND LITERATURE டவ. mss) 


A survey paper by Somalay submitted ‘to the Third Inter- 
national Conference -Seminar of Tamil Studies, Paris. (July 1971) 


JOURNALISM AND TRANSLATION 


The first Tamil journals were published by European officers 
and European Missionaries. Some of them used English head- 
lines and titles for news and articles in Tamil.17° 


The journalists wrote on a wide variety of subjects, on 
‘things unattempted yet in Tamil prose or rhyme ’. 


Journalism has.brought into Tamil an estimated 3,000 words 
of European origin to denote commercial, political, adminis- 
trative and technical words. 


News — most of it — is received in English through the tele- — 
printer and the telegraph. ‘Translation has become the main job 
of the journalists. In writing original articles too, the journalists 
think in English and write in Tamil, thus leaving paar a 
on ideas and sentence construction. 177 


Journalists have to translate ina hurry: So, eventhough 
simple and apt words exist or suitable terms can be coined, trans- 
liaterations are made spoiling the meaning and context of words 


eg. : 


Transliteration — Translation 
Took part Pankeduthuk-kondanar Kalanthukondanar 
Pig Iron Panri Irumpu = Vaarppu Irumpu 
Waterfall Neer Veelchchi | Aruvi 





176. Professor A. Srinivasa Raghavan “‘ Western Influence on Tamil Literature 
of 19th century” (“ Ezhuthalan ” Annual), Trichy 1960, p. 109, 


177, M. R. Perumal Mudaliar Director of Tamil Development in This is Tamil- 
nad the 2181 International Geographical Congress S. 27 Madras Symposium (Dec, 
1968) 





தல 
தி 
Xl 





Likewise, usages and idioms contrary to Tamil tradition are 
imported in modern writing- ‘78 Proper names are mutilated e.g. 
Grand Anicut is the English version for ‘ Kallanai’ but, it is re- 
translated into Tamil as ‘Periya Anaikkattu’ 17 European 
impact in place-names is of several types (1) Anglicised names 
eg. Tinnevelly for Tirunelveli (2) English usage of abbreviated 


names € g. Aar Es mangalam for the full name Raja Singa Man- 
galam The Tamil abbreviation could only be Raa. Si.- Mangalam. 


111 


Tamil Literary Journals 
Annual Number 1963, Ezhutalan, Trichy 
© SOMALAY ” 


Tamil has a rich literary heritage’; output of prose literature 
in the 19th and 20th centuries has been remarkable both in quality 
and quantity. This is equally true of the Tamil Press. I shal] 
endeavour to survey the literary journals in Tamil and those in 
English pertaining to Tamil. 


] hope classify the journals into such broad categories as : 


1. the scholarly journalas 

2. the popular journals 

3. the socio-cum-political journals 
4 


the literary pages of the dailies and the 
weeklies 


5. journals devoted to poetry 





178. Murugu Subramaniam, Translation Problems in Mass Media, (A paper 
for second International Conference Seminar of Tamil Studies, Madras) Kuala 
Lumpur 1968, pp. 10-11 


179. K. A. Nilakanta Sastri, A History of South India trom Pre-historic limes 
to the Fall of Vijayanagar (Translation and publication by Government of Ceylon by 
arrangement with Oxford oe Press) p. 244, 





xii 





6. journals having religious, caste and regional 
backgrounds 


7. literary reviews 
8. House journals | 
9. School and college publications 
10. Government publications and 
11. Tamil journals published from oustside of India 


The Scholarly Journals :— This group of journals has been 
mainly publishing comments on Sangam literary topics and 
articles of very high academic calibre by erudite scholars of 
Tamil. This style of writing adopted by them sounds pedantic; | 
unduly long sentences, high-sounding words and cumbersome 
phrases are their favourite usages. Of late, some of these 
contributors are using a simpler style. This publications have 
a limited circulation confined to certain sections. But their 
influence and reference value are significant. It may be 
mentioned here that tributes to deceased scholars consume . 
considerable space. 


Of the defunct journals, Kalanilayam (ed. T. N. Sesha- 
chalam) and Pulavarulagam (ed. Jagaveerapandiyan) have played 
a great part in infusing popular interest in the great epic Kamba-. 
ramayanam, | 


The Sen Tamil, the Tamil Pozhil andthe Sen-Tamil Selvi 
are being issued as the organs of the Madurai Tamil Sangam, the 
Karanthai Tamil Sangam and the Tirunelveli South India Saiva 
Siddhantha works publishing society respectively. 


The Popular Journals :—Among literary journals founded 
to enrich the Tamil language and also reach a wide circle of 
readers, the now defunct Chindtanai, Sakthi, Manikkodi and 


 Kirama Oolian deserve pride of place. 


Manikkodi did yeomen service to a revival of literary 
activity. It brought out a school of 1811 Fiction consisting of 
Kupara, B. S. Ramiah, N. Pitchamoorthi and a host of others 
who can as well be called the Manikkodi group. | 


Several of them first saw their writings in print in the 
Kiramma Oolian. which was published from Thuraiyur, Trichy. 








சத 


xiii 


Thiruloka Seetharam, Vallikkannan and last but not least, A- V. R. 
Krishnaswami Reddiar wielded their facile pens and threw them- 
selves heart and soul into the paper. Their burning enthusiasm 
and the wide ground that a mofussil journal covered were 
unparalleled. 


Kalamohini also published from Trichy owed its fame to 
Salivahanan and V. R. Rajagopalan. I 


Sakthi, edited by Vai Govindan proved a great success as an 
‘illustrated monthly. It brought to its readers a’ wealth of rare 
information on various subjects and featured literary articles by 
. some of the creative writers of this generation. Thsngal had in 
it traces of Sakthi, and was even more shortlived than Sakthi. 
_ Next in the casuality list is Ponni. It came out with bold views 
on literary and social problems. It carried articles of literary 
value and yet had a popular appeal. It gained vast support from 
the Puritants (Thani Thamil Movement) and captured the hearts 
of the youth of Tamil Nad. - 


Tamil Thenral (ed. V. V. Ramaswami) and Kaveri (ed. N. R. 
Ramanujam) issued respectively from Virudhunagar and Kumba- 
konam respectively catered to the literary tastes of different 
groups of people. 


Of the existing iliterary journals, the oldest is Kalaimagal. 
It into being in 1932 with K. V. Jaganathan as Editor, under the 
patronage of a galaxy of writers and scholars headed by Maha- 
mahopadhyaya Swaminatha Iyer. The first issue contained 
articles from many distinguished contributors and the Subjects 
covered were encyclopaedic. Not a single story was published 
Today Kalaimagal is found in almost every Tamil home, lads 
to its metamorphosis from journal to magazine. 


All publications which aim at high circulation figures have to 
keep down their standards and cater to poular taste. This is 
one of the hard facts of the present Situation. | 


Amudasurabi, patterned on the Kalaimagal, serialises novels 
and features a few literary essays. 


£ 


Kalaikkathir, brought out by a philanthropic industrialist of 
Coimbatore, raised high hopes when it was first issued in 1948. 








‘xiv 


Even though it successfully solved its teething troubles, the 
journal has still its problems. Of late, it has not been able 
to maintain its earlier from at, size and standard. In 
fairness to Kalaikathir, we must recognize the spurt is gave to 
the writing of scientific papers and books in Tamil. 


Anukkathir, a recent incursion into the Tamil journalistic 
field is modelled on Kalaikkathir and is manned by some former 
members of the Kalaikkathir establishment. 


Socio - cum - political journals: India (ed. Subramaniya 
Barathi) and Navasaktht (ed. Thiru Vi. Ka) did a lot of spade- 
work in the filed of Tamil writing by propagating revolutionary 
ideas and chaste style. Thus they were the forerunners to the 
better known papers of later days. But, these two journals were 
too closely identified with the personal philosophies and policies 
of the editors. As a result, they are not looked upon as long- 
standing institutions. 


Thamarat, founded and edited until his death by P. Jeeva- 
nandam, has a literary flavour about it. Writers holding leftist 
views and propagating them to the Tamil readers with a 
missionary spirit use this forum. Such of them as have studied 
Tamil literature to a considerable depth write on literary topics. 


Amuichan is the latest entrant to the field. . Though its 
compass is limited to the community development blocks, one 
comes across articles of literary significance combined with a 
sense of a foreign-language book. 


Literary pages of the dailies and the weeklies. 


All the Tamil dailies have a Magazine section as part of the 
Sunday issue. But they leave a great deal to be desired. To 
read, week, after week the same person’s writings is boring even 
to the most patient of us. Unless editors and managements consist 
of really enlightened persons who have a passion for Tamil and 
until they begin to pay adequate remuneration for contributions, 
there is no likelihood of an improvement in the existing state of 
affairs. There must be a regular search for new talent and what is 
more, the talented must feel that ‘their contributions will be 
: accepted on merits, : 








xv 


Now we come to the popular weeklies. In point of mass- 
circulation, the Tamil weeklies stand foremost in India. They 
mainly cater to the tastes of women and the teen-ager students. 
Obviously they are full of light reading materials. The Ananda - 
Vikadan has to. its credit the serialisation of Swaminatha 
Iyer’s autobiography and the encouragement it has given to 
writers of fiction and to playwrights. Recently, it has published 
multi-lingual editions of books like C. Subramaniam’s travelogue. 
Despite its political pre-occupations, the Kalki has always given 
its readers a fairly reasonable quota of literary articles.. The 
Kumudam extracts some quotations from book on Tamil literary 
value and has serialised ௨1௦௦1 on Tamil shorthand. The Swadesa- 


mitran weekly prints articles on temples : and ய and on 
the great Tamil classics. 


On Deepavali, Pongal and other festival days, these weeklies 
bring out bumper numbers. These are a landmark in Tamil 


publishing and the literary value of these souvenirs enhances. » 
with the passage of time- 


J ournals devoted to poetry. 


Ancient Tamil literature is almost erdue poetry. 
Modern writing is mostly prose; but, in point of numbers, the: 
prose-writers out-number the budding poets: In providing a 
maiden medium for these ambitious men and women, talented 
poets like Barathidasan, Kannadasan and Thiruloka Seetharam 
_ have given their helping hands through KUYIL, THENRAL and. 

SIVAJI. The latest debut is Kavithai (ed. Thesini). . 


Journals having religious, caste and regional back crounds. 


The Siva cult of Hindu religion is identified with Tamil 
language and its growth. The best of Tamil poems are the — 
religious out pourings of Manikkavasakar and other saints. Ag 
a result of this tendency, learned articles of a literary character 
find a way out in Siddhantham, Kumarakurubaran, Gnanasam-. 
_ bandam, Tamilakam etc., which are the mouth-pieces of the 
- Saiva Siddhantha Samajam, the Religious Mutts at Tirupa- 
-< nandal, Dharmapuram and Kunnakkudi. 


Founded as a local paper at Karaikudi by Roya Chokka- 

Sa lagam, Oozhian moved to Madras and for a time it created a 

`- sensation. in political as well as .literary circles. 

ment of new talent is’ also commendable. 
த 5 


Its encourage- 
Its contemporary, the 





xvi 





Kumaran (ed, S. Murugappa) was one of the first papers to 
“discover the genius of R. P. Sethu Pillai and of Kavimani. It had 
a glorious career of 25 years, ending with a competion among 


budding poets. 


Arya Vaisyan, Senguntha Mithran, Muslim Murasu, Maha- 
Janam and a host of other papers flood the market They have 
their regular clientale. For want of other mediums, many a 
good writer send their contribution to one or other of these. It 
is there fore advisable to keep in close touch with the literary 
‘outputs of these publications. Kurinji, (ed. Nedumaran and 
published from Madurai) is the latest entry to Tamil journalism. 
It has the look of The Time. But for its prejudices and lack of 
balanced views, it can be a successful proposition. 


‘VANJI NADU’ caters to the Tamils of Kerala ; its anuual 
members are superb. ட்டு 


Literary reviews. 

It is difficult to pick up any literary review of substance 
which is regularly brought forth. The Bharathi published by 
the Madras Tamil Writers’ Association, carries news and articles 
of interest to the writers. Almost covering the same ground is 
the Ezhuthalan (The Writer) published and edited by A,V.K. Red- 
diar from Tiruchirapalli. It has an-English section and also 
publishes in Tamil, articles by non-Tamil writers. Its annual 
numbers are a veritable mine of reference information for the 
professional writer. 


The Puthaka Nanban published quarterly by the Southern 
Languages Book Trust contains translated articles from writers 
in the other Dravidian languages and American and British 
writers. It digests news and events in the publishing field and 
gives a list of books released from time to time. 


Ezhuthu and Saraswathi deal with modern literature. They 
are issued by “ creative” writers and their sycophants who bring 
foreign influences to present day Tamil writing. 


House Journals: With the increasing tempo of industriali- 
sation in Tamilnad, there is bound to be a proportionate increase © 
im the number of house journals,ie. journals published by the 
Public Relations Departments of industrial units {for circulation 
among staff, labour and customers. They wil] be well advised to 









xvii 


have a substantial Tamil section in their journals. So far, only 
Electolite (Seshasayee Bros:) and TVS NEWS have Tamil 
sections. tas | | | 


School and College plication: These are legion. I would 
however draw specific attention to the KURUKULAM of the 
Hindu Religious School Wallajabad. 


The Alagappa College Magazine (Karaikudi), The Presiden- 
cian (Presidency College, Madras), -the P.S.G. Arts College 
Magazine (Coimbatore) and the Magazines of the Thiyagarajar 
College, Madurai, the Sir Thiyagaraya College, Madras and the 
Pachaiyappa’s College, Madras are of literary value. l 


Government Publications: An improvement in the content 
and style of Tamil publications of the Madras Government is 
noticeable in the post-independence era. The GRAMA NALAM 
publishes folk-songs in its issues. | 


The Oriental Manuscripts Library and the Tanjore Saras- 
wathi Mahal Library present research papers in their bulletins. 


Soviet Land and American Reporter—published by the 
Information Services of U.S.S.R. and U.S.A. -through their 
editions keep us in touch with literary events and personalities 
of their countries. Their feature articles are written in chaste 
language and a direct, simple style combined with choice diction 
is employed by them to put across their ideas to the readers, 


Tamil journals published outside India: Ceylonhe home of 
two million Tamils—has produced many good writers and 
research scholars. In addition to the features of magazine.pat- 
tern, the Sunday edition of the THINAKARAN gives pride of 
place to literary articles. Eelakesari, Eelanadu and Sri Lanka 
have each a history of its own and their services to Tamil litera- 
ture is something of eternal value. 


In Malaysia the Tamil Nesan and the now defunct Tamil 
Murasu have been ardent champions of Tamil. The special num- 
bers of the Tamil Murasu should put us in India to shame. 


_ Publications in English: Of the journals which are no lon- 
ger coming out, mention must be made of J.M. Nallasamy Pillai’s 
Siddhantha Deepika for its steadfast services to Tamil. 








537117] 


THE TAMIL CULTURE; (ed. Dr. Xavier, S. Thaninayagam) . 
is the organ of the Academy of Tamil Culture. It is a quarterly 
‘publication of considerable merit and acts asa clearing house of 
information on activities bearing on Tamil throughout the world. 


‘One wishes that there was : more support for such an outstanding 
journal 


THE HINDU publishes articles bearing on Tamil literature, 
history and culture in its Sunday issues. . Whenever there isa 
pressure on space, the editor has a problem and this is easily 


solved. The first casuality is the ‘Tamil section of the Book- 
Review column. 


Conclusion: In spite of the great progress that modern 


Tamil literature is making, there is not even a solitary journal | 
-of real literary value Meagre capital resources, the high price of 
printing paper, labour problems, absence of advertisers support, 
unfair compettion fromthe low-priced weeklies—all these are 
problems difficult of solution. It is upto some non-prote 


Organisation to sponsor a literary journal with a nominal-intfi- 
rest loan and subsidy from the Government: 





IV 





செய்தித்‌ தாள்கள்‌. 
O “சோமலெ? 
a வளரும்‌ தமிழ்‌. — முதல்‌ தப்பு. ன (1958) | 


இந்‌ நூ ற்றாண்டில்‌ நாள்‌ இத தழ்களு BID, வார, ஜிங்க்‌ வெளியீடு 
களும்‌ end SLADE OTS Om நூல்களைப்‌ படிப்பவர்களைவிட, 
இதழ்களைப்‌ படிப்பவரே மிகப்‌ பலராக இருக்கின்‌ றனர்‌. எனவே செய்தித்‌ 
தாள்களில்‌ தமிழ்‌. ட எக இடம்‌ பெற்‌ மிருது 
T o ஆரா உவோக, 


ஓரளவு எழுதப்‌ படிக்கத்‌. தெரிந்த களை போ அரசியல்‌ 


உணர்ச்சியை: எழுப்புவதற்காகப்‌ பத்திரிகைகள்‌ தோன்றின. இக்‌ 


காரணத்தால்‌ இவற்றில்‌ பாட்டுக்கள்‌ மிகுதியான இடம்‌ பெ றுவதில்லை ; 


அரசியல்‌ ௧௬ த்துக்களைத்‌ தரும்‌ செய்திகளும்‌ இரை களு சிறப்பாக 


_வெளிவரம்‌, து. ர 









பேசுவதுபோல எழுதுவது. 


முன்னர்க்‌. கூறியபடி, ஓரளவு எழுதப்‌ படிக்கத்‌ தெரிந்தவர்க்‌ 


; கெனவே அவை ஏ ற்பட்டபடியால்‌, நாள்‌ இதழ்கள்‌ மக்களில்‌ சிலர்‌ பேசு 
கின்ற முை றயைப்‌ பின்பற்‌ றியே எழுதி வருகின்‌ றன. பிறமொழிச்‌ 
சொற்களும்‌ இவற்றில்‌ அளவுகடந்து காட்சி தருகின்றன. இதற்கு ஒரு 
.. காரணம்‌ செய்திகள்‌ வேற்றுமொழியில்‌ கிடைப்பதாகும்‌. அன்றாட. 
. அவசரத்துக்காக, உடனே ஒரு சொல்லைக்‌ கண்டுபிடித்து அச்சிட்டு 

அச்சு நகல்‌ சரிபார்க்கப்பட வேண்டும்‌. எனவே, அங்குள்ள ஆசிரியர்‌ 
்‌ கள்‌ தமக்குத்‌ தோன்‌ றிய (சில சமயங்களில்‌ தவறான ) கலைச்‌ சொற்களைப்‌ 
| பயன்படுத்‌ துவாராயினர்‌. முன்னர்‌ இவ்வாறு செய்ததற்கு நியாயம்‌ 
இருந்திருக்கலாம்‌. கலைச்‌ சொற்கள்‌ மிகுதியாக ஆக்கப்பட்டிருக்கும்‌ 

இந்நாளில்‌ பொருத்தமற்ற கலைச்சொற்களையும்‌ தவிர்க்கக்கூடிய சொற் 
: களையும்‌ தொடர்க்‌ து பம்பு துவது தமிழ்‌ மொழியை பள பரித்து துவ | 
: தாகத. : | 















இலக்கணப்‌ பிழைகள்‌ 


ue தமிழ்‌. நாள்‌ இதழ்கள்‌ பலவற்றில்‌ இலக்கணப்‌ பிழைகளை ௩ நாள்‌: 
“தோறும்‌. காணலாம்‌. இதற்குக்‌ காரணம்‌ உரிய இதழ்களில்‌ பணி 


Ay யாற்றும்‌ ஆசிரியர்கள்‌ பலரின்‌. புலமைக்‌ : குறைவேயாகும்‌.. ஆங்கில: 


நாள்‌ இதழ்களில்‌ ஆங்கிலப்‌ பேரர்சிரியராக இருப்பவர்கள்‌ ஆசிரியராக 
இருந்து - வருகிறார்கள்‌. . அதுபோல, தமிழ்ப்‌ பேராசிரியராக இருந்து 
ஓய்வு பெற்றிருப்பவர்‌. களைத்‌ த்‌ தமிழ்‌, இதழ்களின்‌ ஆசிரியராக யாராவது 
நியமிப்பார்களா அந்த . நன்னாள்‌. அண்மையில்‌ இல்லைபோலும்‌ l 
டன்‌ ல இமத: a ம்‌ பதவியிலிருந்து. 





XX 





வருகின்றனர்‌. ஆனால்‌, தமிழ்ப்‌ பத்திரிகைகளில்‌ ஆசிரியர்‌ குழுவில்‌ 
இடம்‌ பெற மொழி அறிவு என்னுந்‌ தகுதி வேண்டுவதில்லை. ஏன்‌, 
தமிழ்தானே... “ஈங்கிவ ற்றில்‌ . ஏதுமிலார்‌ தமிழினிலே ஏ டெழுதிப்‌ 
. பிழைக்க வந்தார்‌ ?? என்று கூறுவது இவ்விடத்தில்‌ பொருத்தமாகக்‌ 
காணப்படுகிறது. கவிதை, நாடகம்‌, பத்திரிகை, அச்சகம்‌--இவ்வாறு 
மொழித்துறையில்‌ ஈடுபட்ட அனைவரும்‌ (“மொழிப்‌ பயிற்சி?” உடைய 
வர்களாயிருத்தல்‌ இன்றியமையாதது. பின்வரும்‌ பாரதிதாசன்‌ பாடலும்‌ 
ஈண்டுக்‌ கவனிக்கத்‌ தக்கது : 


££ இலக்கணமும்‌ இலக்கியமும்‌ தெரியாதான்‌ 
த (ஏடெழுதல்‌ கேடுறல்கும்‌ 
தலைக்கணையில்‌ நெருப்பிட்டுத்‌ தலைவைத்துத்‌ | 
( துபில்வதுபோல்‌ பகைவனைப்‌ போய்‌ 
நிலைப்புற்ற தமிழ்‌ ஏட்டில்‌ ஆசிரியனாக்குவது நீங்க வேண்டும்‌ 
கலைப்பண்பும்‌ உயர்நினைப்பும்‌ உடையவரே ஏடெழுதும்‌ . , 
கணக்காயர்கள்‌ 17? — 


தமிழ்‌ இதழ்கள்‌ பலவற்றிலுள்ள குறைபாடுகளைப்‌ பற்றித்‌ 
திரு. வி. ௧. குறிப்பிடுகையில்‌, i 


££ தமிழைப்போல்‌ உயர்ந்தமொழி 
தரணியெங்கும்‌ கண்டதில்லை 

தமிழரைப்போல்‌ மொழிக்கொலையில்‌ 
தலைசிறந்தோர்‌ எவருளரே? 


என்று உள்ளம்‌ நொந்து, நெஞ்சம்‌ குமுறி இடித்துப்‌ பாடியிருப்பதும்‌: 
௩ம்‌ நினைவுக்கு வருகிறது. 


ஆங்கில மொழியில்‌ வெளிவரும்‌ சிறந்த நாள்‌ இதழ்கள்‌ ஒவ்‌ 
வொன்றிலும்‌ அதன்‌ உரிமையாளர்‌ ஸ்டைல்‌ புக்‌ (STYLE BOOK) + 
என்னும்‌ ஒரு நூல்‌ வெளியிட்டிருக்கின்றனர்‌. இன்ன இன்ன சொற்களை 
எந்த எந்த இடங்களில்‌ பயன்‌ படுத்தலாம்‌ ? இலக்கணப்‌ பிழைகளை 
எவ்வாறு தடுக்கலாம்‌? தி (THE) என்னுஞ்‌ சொல்லை எங்கே சேர்க்‌ 
கலாம்‌? எங்கே சேர்க்கக்‌ கூடாது? என்பதையெல்லாம்‌ இச்சிறு நூல்‌ 
வரையறுத்திருக்கிறது. இந்நூலிற்‌ கூறப்பட்டிருக்கும்‌ வரம்புகட்கு. 
உட்பட்டே ஒவ்வொரு நாளும்‌ அந்த நாளிதழ்‌ உருவாகிறது. தமிழ்‌ 
. இதழ்களுக்கும்‌ இத்தகைய வரம்பு நூல்‌ இன்றியமையாதது. 


தமிழ்‌ மொழியில்‌ உள்ள இலக்கிய அமைதியை இலக்கண 
உருவமாக எடுத்துக்காட்டாமல்‌, கசப்பான மருந்தைத்‌ தேனில்‌ 
குழைத்துத்‌ தருவதுபோல, பயிலுந்‌ தமிழ்‌ என்னும்‌ நூலில்‌ ஆசீர்வாதம்‌. 








* STYLE BOOK gives Rules of Composition for the use of Editors, 
Copy Readers, Operators and Proof-Readers. Such books are not for sale» - 
though copies usually may be obtained by persons interested. 





xxi 





ஞானப்பிரகாசம்‌ என்போர்‌ தந்திருக்கிறார்கள்‌. தமிழில்‌ எழுத 
விரும்பும்‌ ஒவ்வொருவரும்‌ இந்நூலைப்‌ படித்துப்‌ பயனடையலாம்‌. இந்‌ 
நூல்‌, ஏனைய பல நல்ல நூல்களைப்போலவே, யாரால்‌ எங்கு வெளியிடப்‌ 
பட்டது என்பது தெரியவில்லை. 1952-இல்‌ யாழ்ப்பாணத்தில்‌ அச்சிடப்‌ 
பெற்றதாக மட்டும்‌ ஒரு குறிப்பு இருக்கிறது. 


எல்லோருக்கும்‌ விளங்கும்‌ சொற்கள்‌ இருக்க, பிற சொற்களே 
தமிழ்‌ இதழ்களில்‌ பயன்படுத்தப்பட்டு வருவது வருந்தத்‌ தக்கது. 
அனைவர்க்கும்‌ பொருள்‌ தெரிந்ததும்‌ யாவரும்‌ புரிந்துகொள்ளக்‌ 
கூடியதுமான நாய்‌ என்ற சொல்‌ இருக்க அதற்குப்‌ பதிலாக ௬வாஹம்‌ 
என்ற சொல்லைப்‌ பயன்படுத்தி அதற்கு விளக்கம்‌ தரும்‌ முறையில்‌ 
“நாய்‌” என்று பிறைக்கோடுகளுக்குள்‌ (Within Brackets) அச்சிடுவது 
வேண்டப்படாதது. பழமையான ஒரு நாள்‌இதழில்‌ இத்தகைய 
சொற்களைக்‌ காணலாம்‌. ஹேஸ்யம்‌, மகஜர்‌, ஜெயம்‌, அபஜெயம்‌, குஷி, 
சால்ஜாப்பு, சஹஜம்‌, சிலாக்கியம்‌, ஜரூர்‌, முஸ்தீபு, அதிபர்‌, பேஷ்‌, பைசல்‌, 
ஐவாப்‌, ஷரத்து, பிரமுகர்‌, ஆஜர்‌, சம்பாஷணை, பக்ஷீஸ்‌, பந்தோபஸ்து, 
பஜார்‌, செளக்கிதார்‌; கிஸான்‌, மஸ்தூர்‌, பர்தா, ரயத்‌, சன்னது, 
சன்யாஸி, தாக்கீது, பக்ஷம்‌, ஜம்பம்‌, யக்ஞம்‌, ரீதி, ஜிகினா, வஜா, ரஜா, 
ஹானி, தேசப்‌ பிரஷ்டம்‌, ரேஷன்‌, ஹைகோர்ட்டு, மகஜர்‌ என்னுஞ்‌ 
சொற்களையும்‌ பல இதழ்களில்‌ காணலாம்‌. “குதிரை அக்கிர்ஸ்‌ 
தானத்தில்‌ வந்தது?” போன்ற தலைப்புக்களையும்‌ ஒரு தமிழ்‌ இதழ்‌ 
தருகிறது. உரிய தமிழ்ச்‌ சொல்‌ இல்லாத இடத்தில்‌ பிறமொழிச்‌ 
சொல்லை : அருமையாகப்‌ பயன்படுத்துவது தவறாகாது. சான்றாக 
“கராண்மைக்கழகப்‌ பெருந்‌ துணைவேந்தர்‌?” என்ற வாய்கொள்ளாத 
சொற்றொடருக்குப்‌ பதிலாக “மேயர்‌: என்னுஞ்‌ சொல்லைப்‌ பயன்‌ 
படுத்துவது நலம்‌, ஆனால்‌, இதை முன்மாதிரியாகக்‌ : கொண்டு 
குதிரைக்கு குர்ரம்‌ என்றால்‌ ஆனைக்கு அர்ரம்‌ என்ற அளவிற்குச்‌ 
'சொல்லலாகா து. 


“வரவேற்புக்கு வந்தனம்‌ கூறுகையில்‌ டி. கே. சி, ஆனந்த 
பாஷ்யம்‌ சொரிந்தார்‌” என்று ஓர்‌ இதழில்‌ ஒரு முறை ட. 
டிருந்தது. இன்னும்‌, 


 சாத்தூர்‌--கோவில்பட்டி ரோட்டில்‌ 138-6-52-ல்‌ 
சென்ற பொன்னுத்தாயி என்ற ஸ்திரீயின்‌ கழுத்‌ 
திலும்‌ காதிலும்‌ இருந்த ஆபரணங்களை பறித்துக்‌ 
கொண்டு ஓடியதாகச்‌ சண்முகத்‌ தேவன்‌ மீது 
தொட ரப்பட்ட கேசில்‌ எதிரி குற்றவாளி இல்லை 
யென்று ருஜுவாகியதால்‌ எதிரியை | டிஸ்சார்ஜ்‌ 
செய்யும்படி மாஜிஸ்திரேட்‌ உத்தரவிட்டார்‌. எதிரி 
அரஸ்ட்‌ செய்யப்பட்டு ரிமாண்டில்‌ வைக்கப்பட்டி 
ருந்தான்‌. இந்த கேஸில்‌ பிராசிக்யூசன்‌ தரப்புக்கு 





-XXil 


f 





அட்வகேட்‌ N, V- இராமய்யர்‌ ஆஜரானார்‌. ' இவ்வூர்‌ ... 
மாஜி டவுண்‌. காங்கிரஸ்‌ கமிட்டி பிரசிடெண்ட்‌ : . 
வலு ஸ்ரீவேலாயுதம்‌ பிள்ளையும்‌ இந்தக்‌ கேசில்‌ ஒரு விட்னச 


ராக விசாரிக்கப்பட்டார்‌. n 


என்பது போன்ற நடையில்‌ செய்திகள்‌ வெளிவருகின்றன. “தஞ்சை 
டெல்டாவுக்கு மேட்டூர்‌ அணை ஜலம்‌-பிப்‌. 11-ந்‌தேதி வரை இந்த சப்ளை 
நீடிக்கும்‌ ” - 0 செய்தித்‌ தலைப்புகளையும்‌ தமிழ்‌. அண்ட 
காணுகிறோம்‌. - 


நில நன்கொடை என்னும்‌ தூய தமிழ்ச்‌ Bsr Gini இருக்க. 
பூமிதான யக்ஞம்‌ என்ற. சொற்றொடரைச்‌ சில இதழ்கள்‌ பயன்படுத்து 
கின்றன. பிரிவினையாகாத இந்த, குடும்பம்‌ என்பதற்கு அவிபக்க 
ஹிந்து குடும்பம்‌ என்றும்‌ குறிப்பிடுகின்றன. “கல்தா கொடுத்தான்‌ ”, 
“சவால்‌ விடுத்தான்‌.” என்னும்‌ கொச்சைச்‌ சொற்கள்‌ பல நாளிதழ்‌ தாள்‌ 
களிலும்‌, வார இதழ்களிலும்‌ தாராளமாக வெளிவக்‌ து கொண்டிருத்தல்‌: 
தமிழ்‌ நடை வளர்ச்சிக்கு ஊறு செய்வதாகும்‌. ஆசிரியர்‌, உபாத்தியாயர்‌ 
என்ற தென்மொழி வடமொழிச்‌ சொற்கள்‌ இருக்க, © வாத்தியக்‌: ன்‌ 
ETT D சொல்லைச்‌ சில இதழ்கள்‌ பயன்படுத்துவது ட்‌ 


திரு. வி, ௧. அவர்களால்‌ தமிழ்‌ இதழ்கள்‌ - வளர்ச்சியில்‌ பெரிய 
தொரு மாறுதல்‌ ஏற்பட்டது. உணர்ச்சி, விறு விறுப்பு, வேகம்‌, நடை 
யின்‌ போக்கு இவற்றாலும்‌ தீப்பொறி பறக்கும்‌ எழுத்துக்களாலும்‌, 
்‌ “ நவசக்தி ” “CRF பக்தன்‌ * என்னும்‌ இதழ்கள்‌ வாயிலாக உறங்கிக்‌ 
கிடந்த தமிழ்‌. மக்களைத்‌ தட்டி எழுப்பி, அரிய முறையில்‌ அரசியல்‌ 
இயக்கத்திற்குத்‌ திரு. வி. க. பணியாற்றினார்‌. இந்த “ ரிவோலுயூசனை ” 
சக்சஸ்புல்‌ ஆக்கவேண்டும்‌ என்பது போன்ற தமிழைப்‌ பத்திரிகைகள்‌ 
எழுதிக்கொண்டிருந்தபோ து, உரிய சொற்களைத்‌ தமிழாக்கி வெளி 
யிட்டவர்‌ திரு. வி, க. இவ்வாறு பத்திரிகைகள்‌ வாயிலாக இவர்‌ 
ஆற்றிய தமிழ்ப்‌ பணி போற்றற்குரியது; ஈடு, இணை இல்லாதது. 
கருத்துக்களைத்‌ தொகுத்து ஒரு கவர்ச்சியான தலைப்பிட்டு, அவற்றை: 
வகைசெய்து பல உட்பிரிவுகள்‌ ஏற்படுத்தி ஒவ்வோர்‌ உட்பிரிவையும்‌ 
பின்பு விளக்கி எழுதுகின்ற அவரது' முறை சிறப்பானது. :' சிறு சிறு: 
சொற்றொடர்கள்‌; அலசி விளக்கும்‌ பாங்கு; அருந்தமிழ்ச்‌ சொற்கள்‌ 
இவற்றையும்‌ திரு. 2 க, ப இதழ்களில்‌ காணலாம்‌. 


ஆசிரியர்‌ குறிப்புக்கள்‌ 


தமிழில்‌ இன்று வெளிவரும்‌ நாள்‌ இதழ்கள்‌ இல்வறிறிலிறற்து 
ஆசிரியர்‌ குறிப்புக்களை இங்கே தருவோம்‌. முதல்‌ குறிப்பு, “தினமணி? 
யிலிருந்து எடுக்கப்பட்டது. இது பல்லாயிரம்‌ தமிழ்‌ மக்களால்‌ நாள்‌ 
தோறும்‌ படிக்கப்படும்‌ இதழ்‌. இப்பகுதியிலிருந்து, தனமா! பன்‌. 
| T நடையை ஓரளவு ௮ Duvor i, 





xxiii 





தினமணி aint te At 5 2 
மணிக்‌ குண்டு . 


மணியை அறிவிக்கும்‌ குண்டு வ்‌ சென்னை. ர்க. 
நகரில்‌ நெடுகாளைய பழக்கம்‌. அதைச்‌ சுட்ட பீரங்கிக்‌ = - -' 
கும்‌ கிராக்கி வரவே யுத்த காலத்தில்‌ அது நின்று -....... 
விட்டது. பகீரத முயற்சி செய்து ஒரு. பீரங்கியை . : -..... 
இப்போது வரவழைத்துள்ளனர்‌. விரைவில்‌ மணிக்‌  . .- 
குண்டு போடுவார்கள்‌ என்று தெரிகிறது. . பழக்‌ = — —— 
கத்தைப்‌ புதுப்பிக்கையில்‌, நெடுநாள்‌ இருந்தது போல. See 
இரவு எட்டு மணிக்குப்‌ போடுவதுதான்‌ மிகச்‌ சிறந்த — eee ea 
_ தாயிருக்கும்‌. இடைக்காலத்தில்‌ தோன்‌ றிய 4-மணிக்‌ :.... -:- 
குண்டு ஏற்பாடு அவ்வளவு சிறந்ததல்ல.. வேலைக்‌ ...... 
கால இரைச்சலில்‌ ஈகரின்‌. பல பகுதிகளில்‌ அது 2 
கேட்கவே இல்லை. இரவில்‌ எட்டு மணிக்குப்‌ போடு. . .... 
வதால்‌ பலவகை அனுகூலமுண்டு. .. கடற்கரையில்‌ a 
இருப்பவர்களும்‌ கடிகாரம்‌ இல்லாத மற்றவர்களும்‌. . 
காலாகாலத்தில்‌ வீடு திரும்பவேண்டும்‌ என்ற பவல்‌ 
எச்சரிக்கையாகவும்‌ இருக்கும்‌. தவிர முன்னெல்லாம்‌ .. — 
நகரில்‌ சம்பிரதாயமாக குண்டு சப்தம்‌ கேட்டுத்தான்‌. 
இராச்‌ சாப்பாட்டுக்குப்‌ போவார்கள்‌; அதனால்தான்‌... : . 
“ தண்ட சோற்று ராமா, குண்டு போட்டு wmr? 
என்ற பழமொழிகூட வந்தது என்று நினைக்கிறோம்‌... ....: 
அதை மதித்தாவது எட்டு ப sl 2. 5 EE 
கொள்ளலாமே? ப 


அடுத்த குறிப்பு, * தமிழ்‌ நாடு ” என்னும்‌ நாள்‌ இ decks து y 
எடுக்கப்பட்டது. இது தமிழ்‌ வளர்த்த மதுரையிலிருந்து 1951 முதல்‌ _ 
வெளிவருவது. இவ்‌ இதழில்‌ நல்ல தமிழ்ச்‌ சொற்கள்‌ o 
படுவது குறிப்பாகக்‌ கவனிக்கத்‌ த்தக்கது. 


தமிழ்‌ நாடு 4—3—60 
அன்னைக்கு அருகதை இல்லையா ? — 


கல்லூரிப்‌ பாடமொழியாக ஆங்கிலமே தொடர்க்‌ து ee | 3 3 
இருக்கவேண்டுமென்று கேரளப்‌ பல்கலைக்‌ கழக . 
ஆட்சிக்‌ குழு முடிவு செய்துள்ளது. ஆங்கிலம்‌ உல்க ... : ! 
மொழி என்பதையும்‌, அறிவின்‌ கருவூலமாக அது: ': .”” 
விளங்குவதையும்‌ யாரும்‌ மறுப்பதற்கில்லை. எனினும்‌, -. 
ஆங்கிலத்தைத்‌ தாய்‌ மொழியாகக்‌ கொள்ளாதவர்‌, - 
அதன்‌ வாயிலாகவே உயர்நிலைக்‌ கல்வியறிவைப்‌. . 
பெறவேண்டும்‌ என்னும்‌ வற்புறுத்தல்‌ காரணமற்ற A ட்‌ 
தென்பது நடுநிலை நின்று வகிக்க ல்‌ ae 
புலனாகும்‌. | 


5-16 





xxiv 





பல்கலைக்‌ கழகப்‌ பாட மொழியாக இருக்க 
ஆங்கிலமே தகுதியுடையதென்றும்‌, அதன்‌ முலமே 
இன்றைய கலை, விஞ்ஞான அறிவைப்‌ பெறமுடியு 
மெனவும்‌ சிலர்‌ துணிந்து கூறுகின்‌ றனர்‌. இது 
உண்மையானால்‌, மற்றெல்லோரைக்‌ காட்டிலும்‌ 
ஆங்கிலேயர்கள்‌ கலை, விஞ்ஞானத்‌ துறைகளில்‌ 
முன்னேறி இருக்கவேண்டும்‌. ஆனால்‌, நேரடியாக 
நாம்‌ காண்பதென்ன? ஆங்கிலத்திற்கு மாறாகத்‌ தம்‌ து 
தாய்மொழியில்‌ தொடக்க முதல்‌, பல்கலைக்‌ கழகம்‌ 
வரை கல்விபெறும்‌ உருசியர்கள்‌ இன்று விஞ்ஞானம்‌, 
தொழில்‌ நுட்பம்‌ ஆகிய துறைகளில்‌ முன்னணியில்‌ 
நிற்கின்றனர்‌. மேலும்‌, தமது தாய்மொழியையே 
பல்கலைக்‌ . கழகப்‌ பாட மொழியாகக்‌ கொண்டுள்ள 
செருமானியர்‌, பிரெஞ்சுக்காரர்‌, இத்தாலியர்‌, சப்பா 
னியர்‌ முதலியோர்‌ a எவ்வகையி லும்‌ 
eee து: விடவில்லை, | 


Dai பல்கலைக்‌ கழகப்‌ பமக 
கற்பிக்கத்‌ தாய்மொழியினும்‌ ஆங்கிலமே சிறந்தது 
என்ற வாதம்‌ அடிப்படை அற்றது என்ற உண்மை 
விளங்கும்‌. 


ஆயின்‌, பல்வேறு மொழிகள்‌ வழங்கும்‌ பாரதத்தில்‌ 
ஆங்கிலத்தை அகற்றிவிட்டால்‌ ஒரு மாநிலத்தைச்‌ 
சேர்ந்த பல்கலைக்‌ கழகங்களில்‌ பயில்வோர்‌, மற்ற 
பகுதிகளில்‌ கற்றவரோடு கருத்துக்களைப்‌ பரிமாறிக்‌ 
கொள்ள முடியுமா என்று சிலர்‌ guy றுகின்றனர்‌. 
ஆனால்‌, இத்தகைய அச்சத்திற்குச்‌ சிறிதும்‌ காரண 
மில்லை. ஏனெனில்‌ தாய்மொழி பாட மொழியாயினும்‌, 
ஆங்கிலம்‌ தொடர்ந்து பள்ளிகளிலும்‌, கல்லூரி 
களிலும்‌ கற்பிக்கப்படும்‌ ஆதலின்‌, அதில்‌ போதிய 
பயற்சி பெற்ற பட்டதாரிகளும்‌ அறிஞர்களும்‌ 
மற்றவர்களுடன்‌ கலந்துரையாடவும்‌, கருத்தைப்‌. 
பரிமா றிக்கொள்ளவும்‌, உலக வல்லுநர்களின்‌ 

புதிய சாதனைகளை ஆங்கிலத்தின்‌ வாயிலாகப்‌ படித்‌ 
துணர்வதிலும்‌ எத்தகைய இடர்ப்பாடும்‌ இருக்கா து. 
எனவே, தாய்‌ மொழிக்கு உரிய இடத்தை இனியும்‌ 
மறுத்து வருதல்‌ பன்‌ Pere தோன்ற 
வில்லை. 


“தமிழ்‌ நாடு?” என்னும்‌ பெயரோடு தமிழில்‌ பத்திரிகை 


தொடங்கிய டாக்டர்‌ வரதராசலு நாயுடுவின்‌ மொழிப்பணியைப்‌ பற்றி 
முன்னொரு கட்டுரையில்‌ குறிப்பிட்டுள்ளோம்‌, வ.ரா. கூறியதுபோல, 
“ பண்டிதர்கள்‌ கூடினால்‌ விளங்காத தமிழ்‌. லக்‌ படித்த 





~ XXV 





தமிழர்கள்‌ கூடினால்‌ விளங்காத. இங்கிலீஷ்‌--இந்தக்‌ தட்டுப்பாடான 
குறும்புத்‌ தனத்தை தவிடுபொடியாக்கிய ஏகபோக பாக்கியமும்‌ .பாத்தி 
யமும்‌ வரதராசுலு நாயுடு அவர்களுக்கே .உரித்தானதாகும்‌, பாமரத்‌ 
தமிழுக்குப்‌ பெருமையும்‌ பொலிவும்‌ பலமும்‌ உண்டு என்பதை நிலை 
நாட்டிய புண்ணியத்தை எவரும்‌ நாயுடு அவர்களுடன்‌ பங்குபோட இக்‌ 
கொள்ள முடியா து.” 


os இதே காலத்தில்‌ “குடியரசு” பத்திரிகையை ஈ.வே ரா. 
தொடங்கினார்‌. இவரது கருத்துக்கள்‌ எதுவாயிருப்பினும்‌, இலக்கியத்‌ 
தொண்டினை மறைக்கவோ, குறைக்கவோ நாம்‌ விரும்பவில்லை, சாதிக்‌ 
கொடுமை, மூடபக்தி, தீண்டாமை, வலியார்‌ மெலியாரைத்‌ துன்புறுத்தல்‌, 
கிளிப்பிள்ளை வேதாந்தம்‌, திண்ணைத்‌ தத்துவம்‌ போன்ற பொருள்களைப்‌ 
பற்றிச்‌ சீர்திருத்தக்‌ கட்டுரைகள்‌ எழுதிய சிறப்பு இவருக்கே உரியது, 
ஏனையோருள்‌, *' தினமணி? ஆசிரியர்‌ ஆ. நா. சிவராமன்‌ “ சுதந்திரச்‌ 
சங்கு?” : ஆசிரியர்‌ சங்கு சுப்ரமணியம்‌ த படற ப றர மட்‌ 
இங்கே நாம்‌ நினைவிற்‌ கொள்ளலாம்‌. 


p Pi தக்கு வெளியே இருந்து வெளிவரும்‌ காள்‌. இதழ்கள்‌ 
வீரகேசரி, தினகரன்‌, தமிழ்‌ முரசு, தமிழ்‌ நேசன்‌, ரசிக ரஞ்சினி 
முதலியன. இவை தமிழ்‌ நாட்டில்‌ வெளியாகும்‌ பல நாளிதழ்களைவிடச்‌ 
சிறந்த தமிழ்‌ நடையில்‌ வெளிவந்து கொண்டிருப்பது கடல்‌ கடந்த 
தமிழர்களின்‌ மொழிப்பற்றுக்குச்‌ சான்றாகும்‌. புதிய எழுத்தாளர்களை 
இவை: A றன. 


்‌ ஏராளமான நாள்‌ இதழ்கள்‌ தமிழில்‌ வெளிவந் துங்கூட 
அவற்றின்‌ தரம்‌ உயர்ந்ததாக இல்லை. தமிழில்‌ வெளிவரும்‌ எல்லா நாள்‌ 
இதழ்களையும்‌ படித்தால்கூட ஆங்கிலத்தில்‌ வெளிவரும்‌, ஒரு இதழி 
லுள்ள செய்திகள்‌ கூடத்‌ தெரிந்துகொள்ள இயலாது. வயிறு புடைக்க 
விருந்துண்டவன்‌ பங்கீட்டு அரிசியை உண்ண வேண்டிய நிலைதான்‌, 
ஆங்கில நாள்‌ இதழைப்‌ படித்தவன்‌ தமிழ்‌ காள்‌ இதழைப்‌ படிக்கும்போது 
ஏற்படுகிறது. ஈமக்கு எவ்வளவுதான்‌ தமிழ்‌ மொழி வெறி ரு அம்‌ 
இந்த உண்மையை ஒப்புக்கொண்டேயாக வேண்டும்‌. 


இலக்கியப்‌ பத்திரிகைகள்‌. 


. இலக்கிய இதழ்களுள்‌ மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கச்‌ சார்பில்‌ வெளிவரும்‌ 
பிய சைவ சித்தாந்த சமாஜத்தின்‌ வெளியீடான : சித்தாந்தமும்‌ 
சிறப்பாகக்‌ குறிப்பிடத்தக்கன. செந்தமிழின்‌ PEP பதினைந்து தொகுதி 
களில்‌ மு. ரா. கந்தசாமிக்‌ கவிராயர்‌, இராகவ ஐயங்கார்‌, 
து. ௮. கோபிநாத: ராவ்‌, வெ, ப. தவழ வாம முதலியார்‌, மகா 
வித்‌ தவான்‌. கணேசய்யர்‌ ஆகியோர 5! ஆராய்ச்சிக்‌ ள்‌ உள, 


கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ நடத்திவரும்‌ தமிழ்ப்‌ பொழில்‌ பொழிற்‌ 
றொண்டர்‌? என்ற பெயரில்‌ சிறந்த -ஆராய்ச்சியாளரும்‌ : ஞானியாரடி . 


i 








களின்‌ மாணவருமான ௧, வெள்ளைவாரணர்‌ எழுதும்‌ இலக்கியக்‌ 
கட்டுரைகளையும்‌ வேறு பலர்‌ எழுதும்‌ சொல்லாராய்ச்சிக்‌ கட்டுரை 
களையும்‌ நல்ல தமிழில்‌ வெளியிட்டு வருகிறது. திருநெல்வேலித்‌ தென்‌ 
னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ நடத்திவரும்‌ “செந்‌ 

செல்வி? தமிழ்ப்‌ புலவர்‌ பலரின்‌ கட்டுரைகளுடன்‌ திங்கள்தோறும்‌ 
தோன்றி வருகிறது. 


. கோயம்புத்தூரிலிருந்து வெளிவரும்‌ கலைக்கதிர்‌ ஏன்ற திங்கள்‌ ஏடு 
அறிவியல்‌ கட்டுரைகளைப்‌ பெற்றுச்‌ “சிறப்பாக அமைந்துள்ளது. 
தமிழார்வம்‌ மிக்க கல்லூரி மாணவர்களின்‌ மனத்தைக்‌ கவரும்‌ பண்‌ 
புடன்‌ தெள்ளிய தமிழ்‌ ௩டையில்‌ “கலைக்கதிர்‌ வெளிவருகிறது. புதிய 
நூல்களைப்‌ பகுதி பகுதியாக வெளியிடுவதும்‌ இந்த இதழின்‌ சிறப்பு. 


ang இதழ்களும்‌ தமிழில்‌ மிகுதியாக வெளிவருகின்றன ; இவை 
| தமிழ்‌ மக்களின்‌ பேராதரவைப்‌ பெற்றுள்ளன. எனினும்‌ **ஆத்துக்கு”?, 
“அமக்களம்‌”, “தண்ணி” ““நேத்‌ து?” என்ற சொற்களையும்‌, அப்போது 
` என்பதை “அப்ப? என்றும்‌ பெண்‌ பிள்ளை என்பதை *பொம்புளப்‌ பிள்ளை 
்‌ என்றும்‌ எழுதும்‌ இதழ்களும்‌ உள. இந்த நிலை இப்போது சிறிது 
சிறிதாக மாறி வருகிறது. 


ms வட சொற்களையும்‌ கொச்சையான நடையையும்‌ 'பயன்படுத்தும்‌ 

தமிழ்‌ இதழ்களுக்கு, மகாத்மா காந்தியடிகளை விடச்‌ சிறந்த வழி 
காட்டியை நாம்‌ குறிப்பிட இயலாது, அவர்‌ நடத்திய நவஜீவன்‌?” 
வாயிலாக இத்தகைய போக்குக்களைத்‌ தடை செய்ய அவர்‌ முயன்றார்‌ 
குஜராத்தி மொழியில்‌ தாம்‌ எழுதிய அனைத்திலும்‌, தூய ஈடையையே 
அடிகள்‌ கையாண்டார்‌ என்பதையும்‌ இங்கே தெரிவிக்க விரும்பு 
ல்‌ 


| "இலக்கிய நலன்‌ ஆய்தல்‌ பற்றிய இதழ்‌ ஒன்று தமிழ்‌ நாட்டில்‌ 
1928-இல்‌ தோன்றி; சில ஆண்டுகள்‌ மட்டும்‌ வெளிவந்து பின்னர்‌ 
நின்றுவிட்டது. இச்சிறந்த இதழ்‌ “கலா நிலையம்‌” என்ற பெயருடன்‌ 
சேஷாத்திரி. என்பவரால்‌ வெளியிடப்பெற்றது. இவ இதழ்‌ கம்ப 
ராமாயணக்‌. கட்டுரைகளையும்‌, நைடதம்‌, மதங்க சூளாமணி உரை 
கணையும்‌ தாங்கி வாரந்தோறும்‌ இலக்கியப்‌ பணி புரிந்து வந்தது. 
“மறைந்துபோன இகம்களுள்‌ மேலும்‌ குறிப்பிடத்‌ தக்கவை: யாழ்ப்‌ 
பாணத்துக்‌ கலா நிலையத்தார்‌ வெளியிட்ட “ஞாயிறு? 
.வை. கோவிந்தன்‌ நடத்திய “சக்தி”! ஆகியவை. ன்‌ 


3 In this.connection, Mahatma Gandhi’s services to Gujarathi literature must 
not i bs overlooked. He wrote chaste Gujarati in all his wo-ks, especially NAVA- 
SIVAN, and thus indirectly discouraged, thoagh partially, the modern trend of 
writers to us2 Sanskrit words copiously—A. M. P, Karai, Asst. Ei, Bombay. 
Ca: onice i in ı SOUTH IN DIAN JOURN ALIST, Se cial annual Numer Nov. 1952, 








னா ii 


“நல்வழி?” என்னும்‌ உடல்நலக்‌ குறிப்புக்கள்‌ அடங்கிய இதழும்‌ 
வெளிவந்து கொண்டிருக்கின்றது. “:பிரசண்ட விகடன்‌” வாயிலாக 
நாரண. துரைக்கண்ணன்‌ எழுதும்‌ கட்டுரைகள்‌ தமிழ்‌ மக்களால்‌ 
பெரிதும்‌ படிக்கப்பட்டு வருகின்றன. oe 


ata 


“பொன்னி” என்னும்‌ இதழ்‌ தனித்‌ தமிழில்‌ சில . காலம்‌ வெளி 
வந்தது. பின்னர்‌ இந்த இதழில்‌ வெளிவந்த எழுத்தாளர்‌ பேட்டி 
சிறப்பாக அமைந்திருந்தது. தனித்‌ தமிழ்‌ இயக்கம்பற்றி இந்த இதழில்‌ 
பல அறிஞர்கள்‌ சில ஆண்டுகளுக்கு முன்‌ எழுதினார்கள்‌. 


யாழ்ப்பாணத்திலிருந்து. வெளிவந்த ஈழகேசரி கணேசய்யர்‌ அவர்க 
ளரூடைய அகநானூற்று உரையை வெளியிட்டிருக்கிறது. இலக்கியக்‌ 
கட்டுரைகளும்‌, செய்திகளும்‌, நூல்‌ மதிப்புரைகளும்‌, எழுத்தாளர்‌ 
வரலாறுகளும்‌ இதழில்‌ வாரந்தோறும்‌ வெளிவருகின்றன. — 


தமிழ்மொழிப்‌ பணி செய்யும்‌ ஆங்கில இதழ்களையும்‌ இங்கே 
குறிப்பிட வேண்டும்‌. பேரறிஞர்‌ Je M. நல்லசாமிப்‌ பிள்ளை அவர்களை 
ஆசிரியராகக்கொண்ட சித்தாந்த தீபிகை என்னும்‌ இதழ்‌ அரிய தமிழ்‌ 
நூல்களை ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்த்தும்‌, தமிழரது மொழி 
இலக்கணம்‌ சமயம்‌ தத்துவம்‌ பற்றிக்‌ கட்டுரைகள்‌ வெளியிட்டும்‌ பல 
ஆண்டுகள்‌ தொண்டாற்றிற்று. இப்போது இலக்கியம்‌, தமிழர்‌ 
வரலாறு ஆகிய துறைகளைப்‌ பற்றிய அரிய ஆராய்ச்சிக்‌ கட்டுரை 
களுடன்‌ ‘Tamil Culture’ என்னும்‌ ஆங்கில இதழ்‌ சென்னையிலிருந்து 
வெளிவருகிறது ;. இவ்வகையில்‌ தனிநாயக அடிகளார்‌, திரு. சுப்பையா 
ஆகியோர து பணி போற்றற்குரியது ; தமிழர்‌ அனைவரும்‌ அவர்கள து 
முயற்சிக்கு ஊக்கமும்‌ ஆக்கமும்‌ தருவார்களாக. | 

“பூஞ்சோலை” என்னும்‌ சிறுவர்‌ இதழ்‌ இலக்கணப்‌ பிழை இல்லாத 
எளிய டையில்‌ சிந்தனைக்குச்‌ சிறந்த விருந்தெனப்‌ புகழ்பெற்ற 
கட்டுரைகளுடன்‌ வெளிவந்தது. ' ்‌ 


சென்னையிலிருந்து வெளிவரும்‌ * தாருல்‌ ஸ்லாம்‌?” என்ா 
பத்திரிகை முஸ்லிம்‌ அறிஞர்களால்‌ வெளியிடப்பட்டு வருகிறது, இவ்‌ 
இதழில்‌ முஸ்லிம்‌ சமயம்‌ பற்றிய செய்திகள்‌ மட்டுமன்றி, அர சியல்‌ 
பொருளாதாரச்‌ செய்திகளும்‌ இடம்‌ பெறுகின்றன. இதன்‌ ஆசிரியர்‌ 
"தாவுத்ஷாவும்‌ இவரது மகன்‌ அப்துல்‌ ஜாபரும்‌ தமிழ்ப்‌ பற்று மிக்க 
வர்கள்‌, *செளபாக்கியம்‌' ஆண்டு மலர்‌ சிறந்த கட்டுரைகளுடன்‌ 
செந்தமிழ்‌ ஈடையில்‌ மகளிர்க்காக வெளிவருகிறது, 


ஸ்ரீ லங்கா என்ற மாத இதழ்‌ இலங்கை அரசாங்கச்‌ செய்திப்‌ பகுதி 
யினராலும்‌ கிரா D சென்னை அரசாங்கத்தாராலும்‌ செந்தமிழில்‌ 
வெளியிடப்பட்டு வருகின்றன; இவ்‌ இதழ்களில்‌ இலக்கியச்‌ சார்புடைய 
கட்டுரைகளும்‌ இடம்‌ பெறுகின்‌ றன. 


ஒரு மொழியின்‌ வளர்ச்சி அம்மொழியி 
பொறுத்தது. சொல்வளம்‌ இருப்பதுமட்டு 


ம்‌ போதியதாகாது ; அச்‌ 





‘Xxviii 





சொற்களைப்‌ பல்லாயிரவர்‌ அறிந்திருத்தலும்‌ இன்றியமையாதது. 
இதையொட்டியே ரீடர்ஸ்‌ டைஜஸ்ட்‌ போன்ற ஆங்கில மொழி இதழ்களில்‌ 
Increase Your Word-Power என்ற பகுதி வெளிவருகிறது. - தமிழ்‌ 
இதழ்களிலும்‌ இத்தகைய பகுதி ஒன்று இருந்தால்‌, அரிய சொற்களைப்‌ 
பலரும்‌ அறிய உதவியாக இருக்கும்‌. 


தமிழ்‌ மொழித்‌ துறையில்‌ அவவப்போது ஏற்படும்‌ மாறுதல்களைத்‌ 
தெரிவிக்கும்‌ இதழ்‌ தமிழில்‌ இல்லாதது ஒரு குறையாகும்‌. ஆங்கிலத்தில்‌ 
இத்தகைய இதழ்கள்‌ மிகுதியாக உள்ளன. இந்தியன்‌ பி.இ என்‌.” * 
(Indian P.E N.) என்ற பெயருடன்‌ உலக எழுத்தாளர்‌ . குழுவின்‌ 
இந்தியக்‌ கிளை, மொழித்துறை நிகழ்ச்சிகளைத்‌ ஒரு திங்கள்‌ இதழில்‌ 
வெளியிட்டு வருகிறது. “ஆந்திர சாஹித்ய பரிஷத்‌”தும்‌ “பரிஷத்‌ 
uflat” ஒன்றை வெளியிட்டு வருகிறது, தமிழ்‌ மொழியிலும்‌ 
இத்தகைய படமாம்‌ இன்றியமையாதது. i 

எழுதி முடித்து, ஆனால்‌ வெளிவராதிருக்கும்‌ நூல்களைப்‌ பகுதி 


பகுதியாகத்‌ தம்‌ இதழ்களில்‌ அச்சிடும்‌ திங்கள்‌ இதழ்களும்‌ தமிழ்‌ 
மொழியில்‌ தோன்‌ றுதல்‌ வேண்டும்‌. ee 


“Books of the Month and Books to Come’ என்பது போன்ற 





விருக்கும்‌ நரல்கள்ப்‌ பற்றிய செய்திகளை இவ்விதழ்கள்‌ முன்கூட்டித்‌ 
தருகின்றன. மக்களின்‌ வாழ்க்கை, எண்ணங்கள்‌ -இவை இலக்கி 
யத்தீல்‌ எவ்வாறு இடம்‌ பெறுகின்‌ றன என்பதையும்‌.இந்த இதழ்களின்‌ 
வாயிலாக அறியலாம்‌ ஒவ்வொரு திங்களிலும்‌ பலப்பல தை றகளில்‌ 
வெளியாகும்‌ நூல்களைப்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ இந்த ஏட்டில்‌ உள்ளன. 
நூல்‌ மதிப்புரைகளையும்‌ காணலாம்‌. நூலை உருவாக்கும்‌ ஆசிரியர்‌, 
அச்சிடுபவர்‌, வெளியிடுபவர்‌, விற்பவர்‌ ஆகியோருடைய அலுவல்களைப்‌ 
பற்றியும்‌ இவற்றின்‌ வாயிலாக அறியலாம்‌. புகழ்பெற்ற எழுத்தாளர்கள்‌, : 





* P.E.N.—Poets, Philosophers 
Editors, Essayists 
Novelists, Kopapa 


பி,இ.என்‌. என்னும்‌ எழுத்துக்கள்‌ க்கள்‌: தத்துவ. ஞானிகள்‌, இதழ்‌ 
ஆசிரியர்கள்‌, கட்டுரையாளர்கள்‌, நாவல்‌ எழுதுவோர்‌, செய்தித்‌ தாளில்‌ பணியாற்று 
பவர்கள்‌ ஆகியோரைக்‌ குறிப்பிடுவது ஆகும்‌; எனினும்‌ இலக்கியத்‌ துறையில்‌ பணி 
யாற்றும்‌ எழுத்தாளர்‌ அனைவரும்‌ இக்‌ குழுவின்‌ உறுப்பினராகச்‌ சேர்த்துக்கொள்ளப்‌ 
"படுகின்றனர்‌. , மொழி பெயர்ப்பாளர்களும்‌ இக்குழுவில்‌ உள்ளனர்‌.. இது 1921 -இல்‌ 
-தொடங்கப்பெற்றது. இலக்கிய som கருதிப்‌ பல நாடுகளிடையே நல்லுறவை. நிலை 
நாட்டவும்‌, பேச்சு எழுத்து உரிமைகளைக்‌ காக்கவும்‌ இக்‌ குழு பாடுபடுகிறது. அரசியற்‌. 
கிளர்ச்சியில்‌ “பி.இ.என்‌.?? ஈடுபடுவதில்லை. பிறநாட்டு எழுத்தாளர்களுடன்‌ நட்புக்‌ 
(கொள்வது, இக்குழுவின்‌ உறுப்பினராயிருந்தால்‌ எளிதாகும்‌. 





xxix 


i tiw 





நூல்‌ மதிப்புரை எழுதுவோர்‌ ஆகியோரின்‌ வாழ்க்கை வரலாறு, சிறப்‌ 
பியல்புகள்‌ பற்றிய சிறு கட்டுரைகளும்‌ இந்த இதழ்களில்‌ வெளிவருவ 
துண்டு, .இந்த அடிப்படையில்‌ தென்னிந்திய மொழிகளைப்பற் றி Book 
News என்னும்‌ இதழ்‌ 1958 முதல்‌ வெளிவருவது மகிழ்ச்சிக்குரிய து. 


அமெரிக்காவில்‌ தலைசிறந்த நூலாசிரியர்களாக விளங்கும்‌ ஜான்‌ 
கந்தர்‌, வால்டர்‌ டுராண்டி, வர்ஜினியா கெளலிஸ்‌, வின்சண்ட ஷியன்‌ 
ஆகீயோரெல்லாம்‌ செய்தி இதழ்களுடன்‌ தொடர்பு கொண்டவர்களே 
என்பதை இங்கே தெரிவிப்பது பொருந்தும்‌, இத்தாலியில்‌ நாள்‌ இதழ்‌ 
களில்‌ மூன்றாம்‌ பக்கத்தில்‌ ஓரளவு இலக்கிய நடையில்‌ கட்டுரைகள்‌ 
வெளிவருவதையும்‌ இங்குக்‌ குறிப்பிடலாம்‌. இதைப்பற்றி . 
பி. எம்‌. பாசினெட்டி என்ற புகழ்பெற்ற இத்தாலிய எழுத்தாளர்‌ ஒரு 
கட்டுரையில்‌ குறிப்பிட்டிருப்பதையும்‌ கீழே தந்திருக்கிறோம்‌  . :-- 


தென்‌ அமெரிக்க காடுகளில்‌, எழுதப்‌ படிக்கத்‌ தெரிந்தவர்‌ 
தொகை கூடுவதற்கு, நாள்‌ இதழ்கள்‌ மிக்க உதவி செய்துள்ளன. 4,5 
மாதங்களுக்கு, எளிய முறையில்‌ எழுத்துக்களையும்‌ பாடல்களையும்‌ 
அச்சிட்டு கல்வி வளரத்‌ துணைபுரிந்தன. இதுபோல, தமிழ்‌ இதழ்களும்‌ 
செய்யலாம்‌, 7 | coe 


செய்தி இதழ்களில்‌ ஈடுபட்டிருப்பவர்கள்‌ மன உறுதி கொள்வார்‌ 
களானால்‌ தமிழ்‌ மொழி மேன்மேலும்‌ வளருவதற்கு அவர்கள்‌ பேருதவி 
யாக இருக்கலாம்‌. ஏனெனில்‌, ** பொன்னி ” எழுத்தாளர்‌. பேட்டியில்‌ . 
கல்வி கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டதுபோல: 


இந்தியாவில்‌ தமிழ்ப்‌ பத்திரிகைகளுக்குச்‌ செல்‌ 
வாக்கு மிகுதி. மற்ற பத்திரிகைகளைவிட mid தமிழ்ப்‌ 
பத்திரிகைகளின்‌ வாசகர்கள்‌ மிகப்பலர்‌. வங்காளத்‌ 
தில்‌ அதிக வினியோகமுள்ளனவாகக்‌ கொள்ளப்‌ 
படும்‌ “ஆனந்த பசார்‌ , “யுகாந்தர்‌ ? ஆகிய சில 
பத்திரிகைகளே உள்ளன. வங்கநாட்டைக்‌ காட்டி 
லும்‌ தமிழ்நாட்டில்‌ மக்கள்‌ தொகை குறைவாக இருக்‌ 
தும்கூடப்‌ பல பத்திரிகைகள்‌ அந்நிலையை எய்தி 
உள்ளன, இவை தணிக்கைக்‌ கணக்குகளிலிருந்‌ து 
நன்றாக வெளியாகியிருக்கின்றன. பத்திரிகை 








* The “third page ” of the daily newspapers is traditionaly devoted 
to literary articles and travel pieces........Italian writers don’t live on their 
books, and they must depend on newspapers and on periodicals that pay 
when they don’t depend on film—scripts. These articles are a kind of 
half—literary, half—personal essays; there are writers who. keep a sort of 
public diary. | | 


Ap M . Pasinetti in his article S 
THE INCREDIBLE ITALIANS; 








உலகுக்கும்‌ இப்போதைக்‌ காட்டிலும்‌ mow எதிர்‌ — 
காலம்‌ இனி உண்டு. தமிழ்‌ நாட்டில்‌ புதிய 
பத்திரிகைகள்‌ போட்டிக்கு வந்து முன்னேறியும்‌, 
பழைய பத்திரிகைகளின்‌ வளர்ச்சி தடைபடவில்லை, — 
வாசகர்கள்‌ தொகை அந்த அளவுக்குப்‌ பெருகி — 
வருகிறது. i 
‘ நவமணி என்னும்‌ புதிய நாள்‌ வெளியீட்டின்‌ முதல்‌ இதழில்‌ 
(10—9—1960) இல்‌ கி. வா. ஜகந்நாதன்‌ எழுதியிருப்பது யம 
குறிப்பிடத்தக்கது. 
இன்று சங்கம்‌. இல்லை மன்னர்கள்‌ இல்லை. தமிழை வளர்க்கப்‌ 
பத்திரிகைகள்‌ இருக்கின்றன. அரசாங்கமும்‌ வளர்க்க முன்‌ வந்திருக்‌ 
கிறது. ஆனால்‌, அது நின்று நிதானமாகத்தான்‌ வேலைசெய்யும்‌. 
பத்திரிகைகளோ அருவி வேகத்தில்‌ வேலை செய்கீன்‌ றன. 
: ஆகவே தமிழை வளர்க்கும்‌ பொறுப்பைப்‌ பத்திரி 
கைகள்‌ இன்று மேற்கொண்டிருக்கின்றன. புது 
வெள்ளம்‌ வரும்போ து அதில்‌ எல்லாம்‌ வரும்‌; தெளிந்த 
பிறகுதான்‌ நீர்‌ நல்லது என்று சொல்ல இயலும்‌. இது 
வரையில்‌ எதையும்‌ விரைவிலே சொல்லி விட 
வேண்டும்‌ என்று பத்திரிகைகள்‌ போட்டி போட்டன. 
உரைநடையில்‌ எழுதும்‌ பழக்கமும்‌, வாசிக்கும்‌ 
பழக்கமும்‌ வந்துவிட்டன. இனிப்‌ போகப்‌ போவ 
தில்லை, ; ப 
இனிமேல்‌ உரைநடையில்‌ இலக்கியங்கள்‌ உருவாக 
வேண்டும்‌. அதற்கு ஏற்றவகையில்‌ பத்திரிகைகள்‌ 
சிந்தித்து ஆவன செய்யவேண்டும்‌. சங்கம்‌ வளர்த்த 
தமிழை, இந்தக்‌ கால முறைப்படி வெவ்வேறு துறை 
களில்‌ பத்திரிகைகள்‌ வளர்க்க வேண்டும்‌. இப்போது 
வளர்ந்தது போதாது; பரப்பும்‌ “ஆழமும்‌ ஒருங்கே 
அமைந்து வளர வேண்டும்‌; வளரத்தான்‌ போகிறது, 
ஏன்‌? வளர்ந்துதான்‌ வருகிறதே! 


்‌ 
த. திபர்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு... 


ஆக்கூர்‌ அனந்தாச்சாரி 
(எழுத்தாளன்‌: சிறப்புமலர்‌ 1961) 


ஆனையைப்‌ பார்க்க யாருமே ஆசைப்படாமல்‌ இருக்கமாட்டார்கள்‌. 
அதேபோல்‌ தான்‌ தேரும்‌, அதைக்கண்டு களிக்கக்‌ குழந்தைகளும்‌, 
கிழவர்களும்‌ கூடிவிடுவார்கள்‌, பெண்களைப்‌ பற்றியோ சொல்ல 
வேண்டியதே இல்லை. தேர்‌, நிலைக்கு வந்து நின்று விட்டதானால்‌ 








அப்போதேற்படும்‌ குதூகலம்‌ அளவு கடந்த தாகும்‌. குருக்கள்‌ தமது . 
மணியைக்‌ கலகலவென்று அடித்து ஆரத்தி எடுப்பார்‌, மக்கள்‌ ஜெய்‌ 
கோஷம்‌ செய்து கைகளைத்‌ தட்டி ஆர்ப்பரிப்பார்கள்‌. அதிர்வேட்டுப்‌ 
போடுபவன்‌ மிச்சமுள்ள e பாம்‌ கெட்டித்து வேட்டுககு 

மேல்‌ வேட்டுப்‌ போட்டு ஊரையே செவிடுபடச்‌ செய்வான்‌. Gs 
நிலைக்கு வந்து. விடுவதென்பது க்‌ a I மூட்டும்‌ ஆவேச 

மான சம்பவம்‌. l 


நமது நாட்டிற்குச்‌ சா! Roce ஒரு ல்‌ தேர்‌ 
நிலைக்கு வந்து நின்றதைப்‌ போன்ற சம்பவமே யாகும்‌. . அந்த ஆனந்தக்‌. 
கொண்டாட்டத்திலேயே அனைவரும்‌ இருந்து வருகிறோம்‌. “வாராது 
போல வந்த மாமணியான ” சுயராஜ்யம்‌ கிடைத்து விட்டது, என்ற பேரு. 
வகையில்‌ எக்களிப்போடு இருக்கிறோம்‌, சர்க்கார்‌ பிரசார இலாகா உள்‌ 
பட எல்லோரும்‌ அந்த ஆனந்த கோஷத்‌ திலேயே பெரி தும்‌ ஆழ்க 
திருக்கிறோம்‌. 





- இந்தச்‌ சுயராஜ்யத்‌ தேர்‌ எப்படி நிலைக்கு வந்து சேர்ந்தது. இதை. 
எத்தனை பேர்‌ தொட்டு இழுத்தனர்‌; எத்தனை பேர்‌. உலுக்கு மரம்‌ 
போட்டனர்‌. தேரின்‌ ரோதைகள்‌ சரியான பக்கம்‌ திரும்புவதற்காகச்‌ - 
சக்கரத்தின்‌ அடியில்‌ OU கட்டைகளை மாறி மாறிப்‌ போட்டுத்‌. 
தேரை நடத்தி வந்த ஆசாமிகள்‌ எத்தகைய அரும்பாடு பட்டிருக்‌ . 
கிறார்கள்‌. என்பனவற்றை நினைத்‌ துப்‌ பார்க்க நாம்‌ கடமைப்பட்டிருக்‌. 
கிரரும்‌.. ப 








| பூரிஜகந்நாதத்தில்‌ ஓ ஓடிய தேர்‌ ப பிரதி . வருஷமும்‌: 
சிலபேரை. * காவு : வாங்கிக்‌ கொள்வது வழக்கம்‌. அதேபோல இந்தச்‌ 
சுயராஜ்யத்‌ nae! Te 2 கடும்‌ ce லாகவமாகச்‌ 
லுத்‌ திவந்த 6 தனை 






களை றி இ ச ர்வ oe பேர்‌ 
த்‌ தேருக்குப்‌ பலியாகியிரக்கில்‌ றனர்‌, அவைகளையெல்லாம்‌. 
நினைக்க dicen சந்தர்ப்பம்‌ இப்போ துதான்‌ ஏ 7 DME புற து. 


G தருக்கு உ லுக்கு மரம்‌ போடும்‌ வினைஞர்‌ களுக்கும்‌, சக்கரத்‌ தடியில்‌ 
அமர்ந்த தச்சர்களுக்கும்‌ நிகரானவர்கள்‌: அந்தக்‌ காலத்தில்‌ பத்திரிகை. 
நடத்தியவர்கள்‌ ஆவார்கள்‌. கண்களில்‌ விளக்கெண்ணெய்‌ போட்டுக்‌ 
கொண்டு பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ போலீஸ்‌ இலாகா அப்போ து பிரசாரங்‌ 
களைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தது. இம்மென்றால்‌ நடவடிக்கை 
எடுப்பார்கள்‌. ஏனென்றால்‌ ஜாமீன்‌ கேட்பார்கள்‌. அப்படிக்‌ கவனிம்‌: 
| போடிருந்த சர்க்காரையும்‌ ஏய்க்க வேண்டும்‌. அதே சமயத்தில்‌ 

மக்களுக்கும்‌ சுதந்திர ஆவேசத்தை ஊட்டவேண்டும்‌. : இக்‌ நுட்பமான: 
பா அரும்பணியைச்‌ செய்து படம்‌ சா பத்திரிகாசிரியர்கள்‌, 


அந்தக்‌ காலத்துத்‌ தமிழ்ப்‌ பத்திரிகைகளின்‌ இதழ்களை இன்று 
அடுத்துப்‌ படித்தாலும்‌ உற்சாக கட்ட இருக்கின்‌ றன. பழைய: 


a—17 








sha o 
ணம்‌ o 





போராட்டக்‌ காலத்தை அப்படியே. நினைவூட்டுவன வாக. இருக்கின்றன... 
இந்தக்‌ காலத்துச்‌ சில பத்திரிகைகளைப்‌ போல்‌ பொழுது போக்குக்கருவி 
களாக இல்லாமல்‌ தேசத்‌ துக்குத்‌ | டு தாண்டு. Ne FE 

னைப்‌ பத்திரிகைகளும்‌ அ த்தை. (க்‌ பவ ர ர) 








அந்தக்‌ காலத்துத்‌ Sane ப சுபேசமித்தான்‌, 
க்கி, சுதந்திரச்‌ சங்கு, லோகோபகாரி, பாலபாரதி, 

பத ovf முதலியன தேசபக்தியை ஊட்டியது மட்டுமின்றி இன்றைக்‌ 
குள்ள தமிழ்‌ உரைஈடைக்கே சிறந்த உருவமளித்தன என்பதை நாம்‌ 
மறந்து விடலாகாது; ஐம்பது வருஷங்களுக்கு முன்னே தமிம்‌ உரை 
கடையே உருப்படியாக இல்லை. மேடைப்‌ பிரசங்கியாக இருக்கிறவன்‌, 
O65 களைச்‌ Gees கூட ஒரு கருத்தைச்‌ சாடைமூலமாக 
வெளியிட்டு oe ஆனால்‌ எழுத்து, என்றாலோ அந்தத்‌. தந்தி 
rT பலிக்‌ ௨. இலக்கியமரபு மாறாமல்‌ வார்த்தைக்‌ கோவைகள்‌ 
க்‌ தேசத்துக்கு மட்டுமின்றி mb செக்‌ 
ரி ஆற்றிய பெருமை அந்தப்‌ பத்திரிகை 
























களையே சாரும்‌, 


1 சொல்லவும்‌ கூடுவதில்லை — அவை 
சொல்லுக்‌ திறமை தமிழ்மொழிக்‌ கில்லை 
இந்த வசை யெனக்‌ கெய்திடலாமோ 2 

 என்றந்தப்‌ பேதை உரைத்தான்‌ சென்‌ றிடுவீர்‌ 
எட்டுத்திக்கும்‌ — கலைச்‌ செல்வங்கள்‌ யாவுங்‌ 
கொணர்ந்திங்கு சேர்ப்பீர்‌ !? 





என்று amy u எழுதினாரே. அதை ஊன்றிக்‌ கவனிக்க வேண்டும்‌. 
அப்படி அவர்‌ ஐம்பது வருடங்களுக்கு முன்‌ எச்சரிக்கை செய்த [ததை 
ஏற்று clas அக்‌ தொண்டும்‌ செய்து ஏ நமது பத்திரிகைகள்‌, ்‌ 











ஹிந்து த Aiara ஸ்தாபித்தவர்‌ ஜி. சுப்பிரமணிய அய்யர்‌. 
அவரே தான்‌ சுதேசமித்திரன்‌? தமிழ்ப்‌ ப த்திரிகையையும்‌ தொடங்கித்‌ 
துணிந்து எழுதிவந்தார்‌. புலவர்கள்‌ சிலர்‌ அககானூறைப்பற்றிப்‌ 
பேசுவார்கள்‌. வள்ளுவருக்கு விருத்தியுரை கூறுவார்கள்‌. ஆனால்‌ ஒரு 
பிரிட்டிஷ்‌ ராஜதந்திரி வெளியிட்ட ஓர்‌ அறிக்கையைத்‌ தமிழில்‌ எடுத்துச்‌ 
சொல்லுமையா என்றால்‌ விழிப்பர்‌; புது அரசியலைப்பற்றி வார்த்தைகளே 
தமிழில்‌ இல்லாதிருந்த காலம்‌. அப்படி “சுதேசமித்திரன்‌ தோற்றுவித்த 
ஒரு அருஞ்செயலைக்‌ கவி. சுப்பிரமணி பாரதியார்‌ நடத்திய “இந்தியா” 
பத்திரிகை வளர்த்தது, திரு. வி. கல்யாணசுந்தரனார்‌ நடத்திய ‘mow 
சக்தி'யில அது தென்றலாக மாறி, தமிழ்க்‌ காற்றாக வீசிற்று. 











தமிழிலே பொருளாதாரச்‌ சொற்களையும்‌, “சமஷ்டி” *ஜனநாயகம்‌” 
போன்ற அரசியல்‌ சொற்களையும்‌ புகுத்தித்‌ தலையங்கங்கள்‌ எழுதிச்‌ 
சிறப்பு செய்தவர்‌ ஏர்க்காடு அரங்கசாமி அய்யங்கார்‌. அவர்‌ “சுதேச 
மி ர ச்‌ DOR SEUN து பதாகை Camal nies 








| அயிர்‌ 


முடியாதது. த ற்போதைய ஆசிரியர்‌ . ஸ்ரீ, ஸி. ஆர்‌. ட. அன்ட்‌. 
ah அம்முறையையே பின்ப ற்றி வருக்கும்‌ a 


æ as ai தங்‌ கள்‌ ட ன று. பை” 
பத்திரிகையைத்‌ தங்கள்‌ ஆயுதமாகக்‌ கொண்டிருந்தனர்‌. பாரதி. தமது 
“இந்தியா பத்திரிகையில்தான்‌. கார்ட்டூன்கள்‌ போடும்‌ பழக்கத்தை 
ஆரம்பித்தார்‌. அந்தப்‌ ப ARRS தான்‌ சிரஞ்சீவியான பல: 
கவிதைகளையும்‌ எழுதினார்‌. பிவேசமூட்டத்தக்க சொ fe i 
டப து எழுதுவதில்‌ பாரதியாருக்கு ட்ட ட்‌ தான்‌... 
பொரி “இந்தியா? eae ஆயிரம்‌ டா 
வாரந்தோறும்‌ வெளியிடப்பட்ட தில்லை. . ஆனால்‌ ஒவ்வொரு பத்திரிகை. 
மையும்‌ குறைந்தது ஐம்பது பேராவது படித்து வந்தார்கள்‌... 
. அவருடைய  பத்திரிகைக்குப்‌ *பழமையே” கிடையாது, எப்போதும்‌ 
புதுமைதான்‌. போனமாதம்‌ வெளியான “இந்தியா” பத்திரிகையை இந்த 
மாதம்‌ வைத்துக்கொண்டு படித்து ஒருவர்‌: ரஸிப்பார்‌. இன்னொருவர்‌) 
அதன்‌ வரிகளை அப்படியே எழுதி வைத்துக்‌ கொள்வார்‌. பாரதியார்‌. 
வாரா வாரம்‌ எழுதிய கட்டுரைகளை அப்படியே பெரிய நோட்டுப்‌ 
புத்தகங்களில்‌ எழுதி வைத்துக்கொண்டவர்களுமுண்டு. இப்போது 
அம மி ட. ட. நாம்‌ பப ட ப ge | 








: “தேசபக்தன்‌”. பத்த சிரிகையின்‌ ALEAREN வனம்‌ : நவசக்தி * 
பத்திரிகையின்‌ 'தலையங்கங்களாகவும்‌ திரு. வி. கலியாண சுந்தரனார்‌. 
எழுதிய தலையங்கங்கள்‌ பல இன்று “தமிழ்த்தென்றல்‌ என்ற பெருமை 
பெற்று சர்வகலாசாலை பா டப்புத்தகங்களில்‌ ஏ றியிருக்கிறது. | 





: 'வாதப்பிரதிவாதம்‌! என்பதே ஒரு கலை. அந்தக்‌ காலத்தில்‌: 
பத்திரிகைகள்‌ ஒன்றோடொன்று போரிடுவதுமுண்டு. குறிப்பிட்ட 
தலைவர்களின்‌ தவற்றை எடுத்துக்கூறி வாதம்‌ நடத்துவதுண்டு. 
இப்போதும்‌ ‘our sug Hour தங்கள்‌” நிகழ்கின்‌ றன. அப்போ து நிறைம்‌- 
திருந்த “பண்பு?” மட்டும்‌ இப்போ து மருந்துக்குக்கூடக்‌ காணோம்‌. 


காலஞ்சென்ற ரா. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்‌ ஆசிரியராக இருந்து: 
நடத்திய காலத்தில்‌ “ஆனந்த விகடனில்‌ அநேக “வாதப்‌ பிரதி 
வாதங்கள்‌” நிகழ்த்தியிருக்கிறார்‌. டாக்டர்‌ வரதராஜலு நாயுடு அவர்கள்‌ 
நடத்தி வந்த *தமிழ்நாடு' பத்திரிகையும்‌ Noe es மேடையாகப்‌' 
பல தடவை திகழ்ந்‌ ததுண்டு. ie 


(ஒரு விஷயம்‌ பத்திரிகைகளில்‌ . வெள « வந்‌ தன்ட aoe அதை. 
வேதவாக்காகவும்‌, சத்தியமாகவும்‌ மக்கள்‌ அக்காலத்தில்‌ மதித்தனர்‌. 
அப்படி. ஜனங்கள்‌ மதிக்கிறார்களென்பதை அறிந்து பத்திரிகாசிரி. 
யர்களும்‌.. ஜாக்கிரதையாகப்‌ பிரசுரித்து வந்தனர்‌. பத்திரிகைகளில்‌. 
வந்த , படவ ஜனங்கள்‌ . ,மதித்தது டன்‌ பகத்‌ 





பம்‌ iy : 


சர்க்காரும்‌ ஒவ்வொரு சிறிய பத்திரிகையின்‌ கருத்தையும்‌ மதித்தூ . 
வந்தனர்‌: அரசாங்கக்‌ காரியாலயங்களிலும்‌ பத்திரிகாசிரியன்‌ என்றால்‌ : 
ஒரு கெளரவம்‌ இருந்து சத்‌ து. வ்‌ ட வர ர 
மா saris து. 


ஆந்திரகேசரி ஸ்ரீ டி. பிரகாசம்‌ ஆங்கிலத்தில்‌ ££ ஸ்வராஜ்யா ?? — 

பத்திரிகை வெளியிட்டதுபோல_ தமிழிலும்‌ “ஸ்வராஜ்யா? என்ற 
தினசரிப்‌ பத்திரிகையை நடத்தி வந்தார்‌, அதில்‌ சேவை செய்தவர்கள்‌ 
அனைவரும்‌ பழுத்த தேசபக்தர்கள்‌. ஸ்வாமி சுத்தானந்த பாரதியார்‌, 
வ. ராமஸ்வாமி அய்யங்கார்‌ (வ.ரா.) எம்‌. எஸ்‌. சுப்பிரமணிய ஆய்யர்‌ 
முதலியவர்கள்‌. சுத்தானந்த பாரதியாரின்‌ தமிழ்ச்‌ சேவை தமிழ்நாடு 
அறிந்ததே. வ. ரா. அவர்கள்‌ பாரதியாரின்‌ அத்யந்த சீடராக இருந்த . 
சமூக சீர்திருத்தவாதி. எம்‌, எஸ்‌. சுப்பிரமணிய அய்யர்‌ ஒரு சிறந்த 
ஆசிரியர்‌. அவர்‌ எழுதிய சரித்திரக்‌ கதைகளும்‌, தேச பக்தர்களின்‌ — 
. வாழ்க்கை வரலாறுகளும்‌ அக்காலத்தில்‌ சுதந்திர இயக்கத்‌ தொண்டர்க . 
(HAG உணர்ச்சி ஊட்டின. எத்தகைய தியாகத்துக்கும்‌ தயாராக 
யிருக்கும்படியான துணிவு ஏற்படுமாறு செய்து ல 


பத்திரிகை உலகுக்குத்‌ தொண்டு செய்த அ ம ஸ்ரீ 
கிருஷ்ணசாமி சர்மா, சுரேந்திர நாத்‌ ஆர்யா முதலியவர்களின்‌ 
பெயர்களையும்‌ தமிழகம்‌ மறந்துவிட்டது. ஆனால்‌ வ. வே. ௬. அய்யரின்‌ 
சேவையை அவ்வளவு எளிதில்‌ , மறந்துவிட முடியாது. அவர்‌ 
“தேச பக்தன்‌” தினசரிப்‌ பத்திரிகையின்‌ ஆசிரியராக இருந்தபோது . 
நாட்டின்‌ அரசியல்‌ திருப்பத்‌ துக்குக்‌ காரணமாயிருந்தார்‌. அனிபெசண்டு 
அம்மையார்‌ அப்போது “ஹோம்‌ ரூல்‌” இயக்க த்தோடு “நியூ இந்தியா? 
பத்திரிகையையும்‌ நடத்தி வந்தார்‌. காங்கிரஸ்‌ கிளர்ச்சி அதிகரித்து 
வந்த வேகத்தில்‌ அனிபெஸண்டின்‌ தலைமையை அகற்ற வேண்டிய 
தருணம்‌ வந்தது. அப்போது அந்தக்‌ கைங்கர்யத்தைச்‌ செய்தவர்‌ 
“CBE பக்தன்‌? ஆசிரியர்‌ வ, வே. ௬. அய்யர்‌. பிற்காலத்தில்‌ சேரன்‌. 
_ மாதேவி குருகுல ஆசிரியராக இருந்த காலத்தில்‌ அவர்‌ நடத்திய 
“பால பாரதி: என்ற மாதப்‌ பத்திரிகையும்‌ சிறப்பு மிக்க இலக்கிய 
ஏடாகும்‌. அதில்‌ வெளிவந்த பல சிறு கதைகள்தான்‌ தொகுக்கப்பட்டு . 
இன்று “மங்கையர்க்கரசியின்‌ காதல்‌ முதலிய கதைகள்‌” என்ற நூலாக - 
விளங்குகிறது... முதன்‌ முதலிலே நவரஸம்‌ ததும்பத்‌ தமிழில்‌ சிறு 
கதைகள்‌ எழுதிக்‌ காட்டியவர்‌ வ. வே, சு. அய்யர்தான்‌. வீரக்‌ கதைகள்‌, 
வீழ்ச்சிக்‌ சதைகள்‌, காதல்‌ கதைகள்‌ எல்லாவிதக்‌ கதைகளும்‌ அவர்‌ 
எழுதித்‌ தமிழ்‌ மொழியை அலங்கரித்தவர்‌, கம்ப ராமாயண ஆராய்ச்சிக்‌ 
கட்டுரைகள்‌ ஆங்கிலத்தில்‌ “ஜென்ம பூமி” என்ற வாரப்‌ பத்திரிகையில்‌ 
தான்‌ முதலில்‌ பிரசுரமாயிற்று. கம்பனைப்‌ பற்றிய ஆராய்ச்சிகளே 
_ முதன்‌ முதலில்‌ தொடங்கியவரும்‌ அந்தப்‌ பத்திரிகாசிரியரே! ஆனால்‌. 
| அிமைக்குச்‌ சென்று அங்கு தேச வெறி பிடித்துப்‌ புரட்சி இயக்கங்‌ 
ம்‌ களுக்குத்‌ தலைமை வகித்த அந்தப்‌ பேரறிஞர்‌ ஐரோப்பாவில்‌ சுற்றிக்‌ 
. கொண்டிருந்த காலத்திலும்‌ கம்பராமாயண த்தையும்‌, குறளையும்‌ தம்‌ 
உடனேயே வைத்துக்‌ கொண்டிருந்தவர்‌. தேசபக்தியோடு மொழிட்‌' 





A KEAN. 


பற்றும்‌ அவரைப்‌ ea அ, உ, Bly Fr என்ற கமி 
இலக்கங்களையே தமிழில்‌ உபயோகிக்க வேண்டுமென்ற .. திடமான 
அபிப்ராயம்‌ கொண்டிருந்தார்‌. . பத்திரிகை முலம்‌ சிறந்த. இலக்கியத்‌ 
தொண்டு செய்தவர்களில்‌ ௮. .மாதவையாவும்‌ ஒருவர்‌. சர்க்கார்‌ .. 
உத்தியோகஸ்தராக இருந்த அவர்‌. தமிழுக்காக உழைக்க விரும்பி 
“பஞ்சாமிர்தம்‌ என்ற ஒரு சிறந்த பத்திரிகையை நடத்திவந்தார்‌. 
விஞ்ஞானச்‌ சொற்களடங்கிய கட்டுரைகளைத்‌ தமிழில்‌ எழுத முடியும்‌ 
என நிரூபித்தவர்‌ மாதவையா. பேராசிரியர்‌ A. ஸ்ரீநிவாச ராகவன்‌ தும்‌ . 
சஞ்சிகை. மூலம்‌ செய்த | இ தொண்டை இங்கு கு ட 
. வேண்டும்‌. 


be supe பத்திரிகைகள்‌ மூலம்‌ வேதாந்தக்‌ கருத்துக்கள்‌ பரிமாறிக்‌ 
.. கொண்டிருந்தவர்‌ ' பி, ராஜம்‌ அய்யரும்‌, : சுப்பிரமணிய சிவாவும்‌. 
சுப்பிரமணிய சிவா என்பவர்‌ தேசத்துக்குச்‌ செய்த அரிய சேவையையும்‌ 
தொண்டையும்‌ தமிழகம்‌ எப்படி மறந்தது என்பதுதான்‌ புரியவில்லை. 
gor கால்நடையாகவே தமிழ்நாடு முழுவதும்‌ தன்‌ சீடர்களோடு 
பிரயாணம்‌ வம்‌ emr LED aaa அவர்‌ நடத்திய பத்திரிகையின்‌ 
பெயர்‌ “ஞான பானு”. அந்தப்‌ பத்திரிகையில்தான்‌ கவி சுப்பிரமணிய 
பாரதியாரின்‌ 'சின்னச்சங்கரன்‌” கதையின்‌ பாகங்கள்‌ வெளியாயிற்று. 
அந்தப்‌ பத்திரிகை மறைந்த வேகத்தில்‌ மகாகவியின்‌ ய கதை 
டர பல்‌ மறைந்து போ ட. 








| ஸ்ரீரங்கம்‌ aie ui என்பவர்‌ ப. ndr என்ற 
- பத்திரிகையின்‌ மூலம்‌ அக்காலத்தில்‌ நல்ல கருத்துக்களைப்‌ பரப்பிக்‌ 
கொண்டிருந்தார்‌. அந்த அடிச்சுவட்டில்‌ “கற்பகம்‌ *விவேகானந்தம்‌' 
“ஆனந்த போதினி” என்ற . ட. தொண்டு 
ஆற்றி வந்தன. 








தமிழ்‌ மொழியுள்ளளவும்‌ மறக்க முடியாத பத்திரிகை பரலி 
சு. நெல்லையப்பர்‌ நடத்திவந்த ' லோகோபகாரி ? பத்திரிகை, அந்தப்‌ 
-பத்திரிகையில்தான்‌ பாரதியாரின்‌ மிகச்‌ ட கடிதங்களும்‌, எழுத்‌ 
துக்களும்‌ வெளியாயின. 


சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார்‌. ந்திய த்‌ திருப்பணியில்‌ 
ஆக்க வேலைகள்‌ பல ஆற்றியவர்‌. அதற்கென வே திருச்செங்கோடு - 
காந்தி ஆசிரமத்தை நிறுவியவர்‌. அங்கிருந்து வெளியான விமோசனம்‌! 
என்ற படப்‌ மதுவிலக்கு இயக்கம்‌ தமிழக த்தில்‌ பிரசாரம்‌: 
செய்யப்பட்டது. “கள்‌? என்ற அரக்கன்‌ ௩ம்‌ நாட்டினின்று நீங்குவதற்கு, 
வ கொண்டு செய்த ர “விமோசனம்‌? ஆகும்‌. 


தமிழ்‌ வாட்டில்‌ நடந்த சுதந்திரப்‌ போராட்டத்தில்‌ பெரும்‌ பங்கு. 
எடுத்துக்கொண்டது “சுதந்திரச்‌ சங்கு. சுதந்திர வேள்வியில்‌ 
. அக்கினிக்‌ குஞ்சாக விளங்கியது. தன்‌ எழுத்தின்‌ மூலம்‌ தேசீயக்கனலை 

முட்டிக்‌ கொழுந்து விட்‌ டெரியும்படிச்‌ செய்தது. பத்திரிகை எட்டுப்‌ 





XXXVİ 





பக்கம்தான்‌. விலையோ காலணாதான்‌. ' அதற்கிருந்த செல்வாக்கை. 
அள்விடவே முடியாது. “சங்கின்‌? பிரசாரயந்தீரத்தின்‌ சக்தியைக்‌ கண்டு. 
வெள்ளை அரசாங்கமே நடுங்கியது. “சங்குக்கு' சத்தியாக்கிரகமே உயிர்‌. 
தர்மமே: அகன்‌ முச்சு. காந்தியடிகளே : அதன்‌ தெய்வம்‌. அது 
வெள்ளையரசாங்கத்தின்‌ அடக்குமுறைப்‌ .பாணத்திற்குக்‌ லு 
பணியாமல்‌ தலை நிமிர்ந்து செயலாற்றி வந்தது. “சுதந்திரச்‌ சங்கை?த்‌. 
“துவக்கிய சங்கு கணேசனும்‌, அதன்‌. ஆசிரியராக இருந்த சங்கு. 
ம ட பல்‌ இவ்வளவு பெருமைக்கும்‌ உரியவர்கள்‌ 


பழமையான தேசபக்தர்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த ஸ்ரீ டி. எஸ்‌. : 
சொக்கலிங்கம்‌ பல்வேறு பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்து 
சிறப்பாகத்‌ தொண்டாற்றினார்‌. அன்னாருக்குப்‌ பீறகு ஸ்ரீ ஏ. என்‌. 
சிவராமன்‌ அவர்கள்‌ “தினமணியின்‌ ஆசிரியர்‌ oen ஏற்றுச்‌ சிறப்புற: 
நடத்தி வருகிறார்‌. துணை ஆசிரியரான ஸ்ரீ ஏ. ஜி. வெங்கடாச்சாரி 
யாரும்‌ வ்‌ பர்கர்‌ முலம்‌ சிறந்த முறைல த 
வரு ர்‌. 


“ஆனந்த விகடன்‌? ஆசிரியர்‌ எஸ்‌. எஸ்‌. வாசனும்‌ “கல்கி? மூலம்‌ 
டி. சதாசிவமும்‌' தங்கள்‌ பங்கைச்‌ செலுத்தி வருகின்றனர்‌. சிறந்த தேச 
பக்தரான ரா. நாராயண அய்யங்கார்‌ பல்வேறு பத்திரிகைகளின்‌ ' 
சிறப்பாக-—'ஹிந்துஸ்தான்‌” ஆசிரியராக. இருந்து. ஆற்றிய தொண்டு 

பட ரகவ முடியாது. இன்னும்‌ திருச்சி தேசபக்தரான டி.வி, 
சுவாமிநாத சாஸ்திரியார்‌. *களிராட்டை' மூலம்‌ செய்த சேவையும்‌ 
சாதாரணமானதன்று. தமிழ்மணி, தினசரி, ஜெயபாரதி, ஹனுமான்‌, 
சிவாஜி, குடி நூல்‌, மணிக்கொடி, பிரசண்ட விகடன்‌, காந்தி முதலிய பல 
பத்திரிகைகளும்‌ நாட்டின்‌ கதந்திரத்துக்கு உழைத்திருக்கின்‌ றன. 
இவைகளனைத்துமே தாய்நாட்டுக்கும்‌ தமிழ்‌ மொழிக்கும்‌, தமிழ்‌ இலக்‌ 
. கியத்திற்கும்‌ செய்த சேவை இ ணயற்றது. 











பத்திரிகை தர்மம்‌” காற்‌ றில்‌ பறந்து போய்க்கொண்டிருக்கும்‌ இக்‌ 
காலத்தில்‌ “எழுத்து தெய்வம்‌” - “எழுது கோல்‌ தெய்வம்‌” என்கிற பாரதி 
வாக்கை ஞாபகப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. தெய்வீகம்‌ பொருந்திய 
எழுத்தை கெளரவமான முறையில்‌, நல்ல காரிடத்துக்காக உபயோகிக்க 
வேண்டியது மிகவும்‌ அவசியம்‌. தற்கால எழுத்தாளர்கள்‌ அன்பைப்‌ 
பரப்ப முயலவேண்டும்‌. பாரதியைப்‌ பின்பற்றி, சுயநலமற்ற முறையில்‌ 
“தொண்டாற்றி எழுத்தாளர்களின்‌ கெளரவம்‌ ௮ தபல பணம்‌ செய்ய 
குன்‌ த என TS ட த்‌ தத்து 








தமிழ்ப்‌ பத்திரிகைகள்‌... 
அச்சுக்கலை ? மா. ௬. சம்பந்தன்‌ 


உலகை அறிவுலகு என்றும்‌, பண உலகு என்றும்‌, ஆட்சி உலகு 
என்றும்‌ பாகுபடுத்திச்‌ சொல்வார்கள்‌, அறிவைக்‌ கொடுக்கும்‌ பத்திரி 
கையும்‌ இன்று தனக்கென்று ஒரு தனி இடத்தை இவ்வுலகில்‌ தேடிக்‌ 
'கொண்டு விட்டது. ஆம்‌. வல்லரசுகளுக்கு இருக்கும்‌ செல்வாக்கைவிட்‌ 
போர்க்குணம்‌ படைத்தவர்களுக்கு உள்ள பலத்தை விட, அறிவாளி 
களுக்குத்‌ : தரப்படும்‌ மேன்மையை விடப்‌ பத்திரிகைக்கு அதிக செல்‌ 
வாக்கும்‌ பலமும்‌ மேன்மையும்‌ இன்று கிடைத்திருக்கின்‌ றன. இதனால்‌ 
AS உலகப்‌ போக்கையே மாற்றக்கூடிய வல்லமை பெற்றதாக நனி 
சிறந்து விளங்குகிறது. | 


உலகில்‌ பத்திரிகை. தோன்றியது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு 
என்றாலும்‌, அது தற்கால்‌ வடிவத்தைப்‌ பெற்று, ஏறக்குறைய 350 
ஆண்டுகளே ஆகின்றன ; மேனாடுகளில்‌' அரசியல்‌, : இலக்கியம்‌, 
விஞ்ஞானம்‌, பொழுதுபோக்கு, கலைத்துறை என்னும்‌ பல்வேறு வகை 
யிலும்‌ ஈாளுக்கு நாள்‌ புதுமையைக்‌ கூட்டி எழிலாகவும்‌ ஒயிலாகவும்‌ 
அது நடந்தேறி வருகிறது. தமிழ்‌ காட்டில்‌ பத்திரிகை கால்‌ கொண்டு 
மார்‌ 150 ஆண்டு காலமாகிறது. இந்தக்‌ காலக்‌ கட்டத்திற்குள்‌ அது 
மேனாடுகளைப்போல்‌ . அத்தனை வகையிலும்‌ வளர்ச்சி பெற்றுள்ள தாகச்‌ 
சொல்ல முடியாது./ தமிழ்‌ பேசுவோரின்‌ எண்ணிக்கைக்கு. ஏற்ற 
வகையில்‌ அது பெருகியிருப்பதாகவும்‌ கூறமுடியாது. 


துவக்க காலம்‌ 


தமிழ்மொழியில்‌ உரை நடையை வளர்த்தும்‌, சிறு கதையைப்‌ 
பெருக்கியும்‌, அகராதியை அறிமுகப்படுத்தியும்‌, அச்சையும்‌ அச்சுப்‌ 
பொறியையும்‌ வழக்கிற்கு வரச்செய்த கிறித்தவப்‌ பாதிரிமார்களே, 
தமிழ்ப்‌ பத்திரிகை வெளியிடுவதிலும்‌ துவக்கத்தில்‌ பெரிதும்‌ ஆர்வங்‌ 
காட்டி முன்னின்றுள்ளார்கள்‌. 


முதன்‌ முதல்‌ தமிழ்மொழி இடம்பெற்ற பத்திரிகை “சிலோன்‌ 
கெஜட்‌?” டாகும்‌. இது 1802இல்‌ தொடங்கப்பட்டுத்‌ தமிழ்‌, சிங்களம்‌, 
ஆங்கிலம்‌ என்னும்‌ முப்பகுதிகளைக்‌ கொண்டு வெளிவந்தது. சென்னை 
யிலிருந்த . கிறிஸ்த்தவ சமயப்‌ பிரசாரக்‌ கழகம்‌ 1831இல்‌ s தமிழ்ப்‌ 
பத்திரிகை (Tamil Magazine) என்ற செய்தி இதழை முழுதும்‌. 
தமிழிலேயே முதன்‌ முதல்‌ வெளியிட்டுப்‌. பெருமையடைந்துள்ள து.. 
இதுதான்‌ தமிழில்‌ வெளிவந்த முதல்‌ செய்தி இதழாகும்‌. இதற்குப்‌ 
பின்னர்‌ 1899இல்‌ “ விருத்தாந்தி ” எனும்‌ இதழும்‌, 1835 இல்‌ “ மெட்ராஸ்‌. 
கிரானிக்கல்‌ ” எனும்‌ இதழும்‌ (இதில்‌ தமிழ்‌, தெலுங்கு இடம்‌ பெற்றி 





XXXVI 





. ருந்தன) இதனை யடுத்து 1855இல்‌ * இராஜவர்த்தினி ?” எனும்‌ மாத 
மும்முறை இதழும்‌ (இதில்‌ ஆங்கில இதழ்களில்‌ வெளியான செய்தி 
களின்‌ தமிழ்‌ மொழி பெயர்ப்புகள்‌ மட்டுமே இடம்‌ பெற்றிருந்தன } . 
வெளியிடப்பட்டன. 1852இல்‌ “ தினவர்த்தமானி” எனும்‌ முதல்‌ தமிழ்க்‌. : 
கிழமை இதழை மேதகு i. பெர்சிவல்‌ எனும்‌ பாதிரியார்‌ சென்னையில்‌ 
தொடங்கி வைத்தார்‌. இவருக்கு உதவியாகத்‌ தமிழ்ப்‌ பதிப்புத்‌ துறை 
யின்‌ முன்னோடியான சி. வை. தாமோதரம்‌ பிள்ளை இருந்தார்‌. இதில்‌ 
செய்திகள்‌ மட்டுமின்றி இலக்கியம்‌, விஞ்ஞானம்‌ முதலிய பொருள்‌ ' 
குறித்தும்‌ எழுதப்பட்டு வந்தன. இது தமிழ்‌ மக்களிடையே நல்ல 
செல்வாக்கும்‌ பெற்று வாரந்தோறும்‌ சுமார்‌ 784 படிகளுக்கு மேல்‌ செல ' 
வழிந்தது. இதே காலத்தில்‌ * சுதேசாபிமானி ” என்ற இதழும்‌ நடை 
பெற்று வந்தது. 





1841இல்‌ Gan Au “£உதயதாரகை ” எனும்‌ மாத இருமனம்‌ 
இதழ்தான்‌ யாழ்ப்பாணத்தில்‌ வெளிவந்த முதல்‌ தமிழ்‌ இதழாகும்‌; இது 
பத்தாண்டுகள்‌ வரை நடந்துள்ள து; கல்வி, இலக்கியம்‌, சமயம்‌ ஆகியவை 
பற்றி விளக்கம்‌ செய்தது. 1848இல்‌ கொழும்பு நகரில்‌ “ இலங்கை ... 
நேசன்‌ ?? என்ற மாத இதழ்‌ வெளிவந்தது. : 1859இல்‌ யாழ்ப்பாணத்தி 
லிருந்து “ பாலியர்‌ நேசன்‌ ?” எனும்‌ இதழ்‌ வெளியாயிற்று. “சத்தியவேத 
பா சு 23 Tare பெயரில்‌ e Paaa paut, ct இந்து: 


தில்‌ தோன்‌ ன ண்ட்‌ 1899இல்‌ ££ ஞான தீபம்‌? எனும்‌ பெய்ரிலும்‌ 
(இதன்‌ ஆசிரியர்‌ எம்‌, சி, சித்திலப்பை. இது இஸ்லாமியருக்காக. 
நடத்தப்‌ பெற்றது) யாழ்ப்பாணத்தில்‌ ££ ஞானசித்தி ” எனும்‌ | 
இதழ்கள்‌ வெளியாகியுள்ளன. 


மலேயாவில்‌ பினாங்கு நகரில்‌ 1888இல்‌ *“*இந்துநேசன்‌ ” எனும்‌ 
பெயரில்‌ மாத இருமுறை இதழ்‌ தொடங்கப்பட்டுள்ளது. அதே காலத்‌. | 
தில்‌ ££ பினாங்கு விஜய சேதனம்‌”? என்ற இதழும்‌ வெளிவந்தது? இது 
ஓராண்டு வரை நடைபெற்றது. மேலும்‌ “ பினாங்கு வர்த்தமானி ” 
££ உலகநேசன்‌ ?? எனும்‌ இரு இதழ்கள்‌ 1897இல்‌ வெளிவந்துள்ளன. 
பேராக்கிலிருந்து “ தேசாபிமானி?” என்ற மாத. இருமுறை இதழ்‌ 1896- 97 
வாக்கில்‌ வெளியாகிய து. இதன்‌ ஆசிரியர்‌ அம்பலவாண பிள்ளையாவார்‌ . 
சிங்கப்பூரில்‌ சிங்கைறேசன்‌ எனும்‌ இதழ்‌ 1881இல்‌ துவக்கப்பட்டு 1890 
வரை மூன்றாண்டுகள்‌ ௩டைபெற்றுள்ள து, கோலாலம்பூரில்‌ ** தமிழ்‌ 
Chea” பெயரில்‌ ஒரு கிழமை. இதழ்‌ 1924இல்‌ திரு. சி. நரசிம்மையங்‌ 
காரால்‌ தொடங்கப்பட்டு, பின்னர்‌ காளிதழாக மா றி, தற்போ து 
திரு. முருகு... சுப்பிரமணியத்தை ஆசிரியராகக்‌ கொண்டு மிகச்சிறப்பாக 
நடைபெற்று வருகிறது. . சிங்கப்பூரில்‌ ** தமிழ்முரசு.” எனும்‌ பெயரில்‌ - : 
6-7-1935 Qù வார இதழாக ஒரு காசு விலையில்‌ தொடங்கப்பட்ட இதழ்‌, 
பின்னர்‌, வார மும்முறையாகவும்‌ நாளிதழாகவும்‌ nee 15 காசு விலையில்‌ 
வி ற்கப்பட்டுப்‌ foe உள்ள 5. 





XXXIX 





இங்குச்‌ சில முக்கிய செய்திநளை இடைமறுத்‌ துக்கூற வேண்டி 
யுள்ளது: சமயப்‌ பரப்புதலுக்குப்‌ பத்திரிகை மிகவும்‌ பயன்படும்‌ என்று 
கருதியே கிறித்தவ பாதிரிமார்‌ தமிழில்‌ இதழைத்‌ தொடங்கி நடத்தினர்‌. 
இதனைக்‌ கண்ட ஏனைய சமய த்தினரும்‌ தத்தம்‌ சமயப்‌ பெருமையை நிலை 
நாட்டவேண்டிம்‌ புதுப்புது இதழ்களைக்கொண்டு வந்தனர்‌. இப்படி 
யாகச்‌ சமயப்‌ போட்டிகளிடையே தமிழ்நாட்டில்‌ பத்திரிகையைக்‌ கருவி 
யாகக்‌ கொள்ளும்‌ வழக்கமும்‌ பத்திரிகை படிக்க வேண்டிய ஆர்வமும்‌ 
இயல்பும்‌ ஒருங்கே வளரத்‌ goer a இதற்குச்‌ சான்‌ று. சிலவற்‌ை றக்‌ 
கீழே தருகிறேன்‌. 


கிறித்தவம்‌:  சிநேகபோதன்‌ (1875) ஆர்‌. ஆர்‌. எமடோஸ்‌, 
பாளையங்கோட்டை; வேதவிளக்கன்‌ (1890) டி. வேதனாயகம்‌, சென்னை, 
வேதபோதமாத தோழி (1929) ஹார்வுட்‌, சென்னை; புத்துயிர்‌ (1950) 
எஸ்‌, தேவஇரக்கம்‌, பாளையங்கோட்டை. இந்துமதம்‌: இந்துமத சீர்‌ 
திருத்தி (1889) கே. ஆறுமுகம்‌ பிள்ளை, பாளையங்கோட்டை ; ; சித்தாந்தம்‌ 
(1912) பூவை கலியாணசுந்தர ர ரல. சென்னை; Arie பாகவதன்‌. 
(1914) டி. கே. சீனிவாச அய்யங்கார்‌, சென்னை) இராமா நுஜன்‌ (1916) 
ஸ்ரீரங்காச்சாரி, உடையார்ப்ட்டி; சமரசமார்க்கம்‌ (1927) எஸ்‌. சாமி 
றா தய்யர்‌, - சென்னை; மாதவமித்திரன்‌ ( 1929) பி. ரங்காச்சாரியார்‌, 
கும்பகோணம்‌, இஸ்லாம்‌: இஸ்லாம்‌ நேசன்‌ (1909), சுல்தான்‌ சையத்‌. 
அஹமத்‌ ராவுத்தர்‌, மதுரை; தத்துவ இஸ்லாம்‌ (1921). நாச்சியார்‌ 
கோயில்‌ முஸ்லீம்‌ சங்கம்‌; தாருல்‌ இஸ்லாம்‌ (1922) ப, தாவுத்ஷா, 
நாச்சியார்‌ கோயில்‌ & சென்னை. டல்‌ தருமசீலன்‌ (1918) தி. ஆகி 
met, சென்னை. | 


இச்‌ சமயப்‌ ee அடுத்தபடியாக விரைர்‌, து. வளர த்‌ 
Ber AAL பத்திரிகைகள்‌ சமூகப்‌ பத்திரிகைகளே யாகும்‌, வேறு 
சமுகங்கள்‌ அரசாங்கத்தில்‌ உத்தியோகம்‌, மரியாதை முதலிய சலுகைகள்‌ 
பெற முந்தத்‌ தொடங்கின. வெள்ளை ஆட்சியினரும்‌. பிரித்தாள்வதில்‌ 
தான்‌ தங்கள்‌ ஆட்சி நிலைத்து. நிற்கும்‌ என்று கருதி, சில சமூகங்‌: 
களுக்குத்‌ தனிச்‌ சலுகைகள்‌ காட்டத்‌ தொடங்கினர்‌. இதனால்‌ ஒவ்வொரு. 
சமூகமும்‌ பிற ர காட்டிலும்‌ தமது சமூகமே . உயர்ந்தது 
என்பதைச்‌ சுட்டிக்காட்டப்‌ ப்லவித ஆதாரங்களைத்‌ திரட்டிச்‌ சொல்ல 
முற்பட்டன. அவைகளுக்குப்‌ பத்திரிகைகளே ஏற்ற கருவிகளாகத்‌. 
தோன்றின. என்வே. புதிய புதிய சமூகப்‌ பத்திரிகைகள்‌ தோற்று. 
ர அவற்றில்‌ றபப தத 

= டட விகே போதினி. (1909) ௭. டி. “கோவிந்தசாமி” 
நாடார்‌; கேளிரியம்‌ (தஞ்சை); “வன்னியகுல க்ஷத்திரிய தீபம்‌ (1912) 
கே.” ஆலால: சுந்தரம்‌ பிள்ளை, . காஞ்சீபுரம்‌ ; விஸ்வகாமன்‌ ( 1913}. 


I. கலியாண்சுந்த்ர ஆசாரி, சென்னை; நாட்டுக்கோட்டை வைசியம்‌. 

(19 [4):பி. எஸ்‌. ஆண்டியப்ப பிள்ளை. நாட்டுக்கோட்டை சமூகத்தினரின்‌ 

' இமன்மைக்காக வேண்டி பாளையங்கோட்டையிலிருந்‌ து 12-2-1914 முதல்‌: 

நடத்தப்பட்ட மாத இதழ்‌; பா்‌ ( a பவுல்‌. “வி, ராயர்‌, 
a— 18 Dii 








“தூத்துக்குடி, பரத சமூக ததன்‌ வெளியீடு ; செங்குந்தன்‌. a 

சி. எஸ்‌. நாகலிங்க முதலியார்‌, சென்னை ; குகவேளாளர்‌ (1922) டி டி. பீ. 

பரிமணப்‌ பல்லவராயர்‌, உத்தமச்சேரி (திருச்சி); ம்றவர்குல தல தூதன்‌ : 
(1928) ஏ. துரைசிங்க ராஜபாண்டியன்‌, தூத்துக்குடி; வைசியன்‌ (1923) 
எஸ்‌. வி, கே. வீரபத்திர செட்டி, அருப்புக்கோட்டை; இந்திரகுல . 
போதினி (1924) ஏ. ஜி. சீனிவாசகம்‌ பிள்ளை. தேவேந்திரகுல வேளாள: 
சமுக முன்னேற்றத்திற்காக வேண்டி ஆம்பூரிலிருக்து வெளிவந்த மாத. 
இதழ்‌; தீனபந்து (1224) eT. இ. பெட்போர்டு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்‌ 
காக வேலூரிலிருந்து நடத்தப்பட்ட வார இதழ்‌; வணிகமித்திரன்‌ (1924) 
கே. ஏ. டி. ஞானசம்பந்தம்‌ செட்டியார்‌ வணிக: சமூகத்தின்‌ மேன்மைக்‌ ` 
காகச்‌ சென்னையிலிருந்து வெளிவந்த மாத இதம்‌; ப்ராம்மணன்‌ : (1925) 
டி. கே. ஜகன்னாதாச்சாரியார்‌, சென்னை ; கருணீக மித்திரன்‌ (1926)... 
மடி. துரைசாமிப்‌ பிள்ளை, சென்னை; ரெட்டிகுலராணி (1 1929) 19. பாலசுந்தர ; 
ரெட்டி, விழுப்புரம்‌; யாதவமித்திரன்‌ (1929) இ. மா. கோபாலகிருஷ்ண . 
கோனார்‌, மதுரை; அகம்படியார்‌ குலசேகரன்‌ (1930) ஆர்‌. செல்லம்பிள் ளை, _ 
மதுரை; செளராஸ்டிரமணி (8/52)- பீ பி. ஆர்‌. கோவிந்தசாமி, . கும்ப. 

கோணம்‌ ; ஆயீரவைசியன்‌ ( 1955) பி. பி. எஸ்‌. செட்டியார்‌, சென்னை. 

இப்படிச்‌ சமய, சமூக பத்திரிகைகளைத்‌ தொடங்கி ௩டத்தியவர்களில்‌ . 

பலர்‌ நல்ல .அறிவாளிகளாகவும்‌ தத்தம்‌ கொள்கைகளை ': அழுத்தம்‌ 

கூட -= தை க ச இருந்‌, துள்ளனர்‌. | 









பொதுவாக Ge திய னன்‌ Gan gene பத்‌ கைகள்‌ யாவும்‌. 
1867 ஆம்‌ ஆண்டு வரையில்‌ பெரும்பாலும்‌ இலக்கியம்‌, சமயம்‌, சமூகம்‌ 
போன்ற எல்லைக்கோட்டுக்குள்ளேதான்‌ . சுறறிச்‌ சுற்றி வலம்‌. 
வந்துள்ளன. அவை அரசியலிலோ, நிர்வாகத்‌ துறையிலோ அதிகக்‌ . 

கவனம்‌ செலுத்தியதில்லை. அன்றியும்‌ அக்காலத்தில்‌ பத்திரிகைக்‌. 

| கட்டுப்பாட்டுச்‌ சட்டம்‌ கடுமையாக அமுலில்‌ இருந்த து. SOAS | 
- செய்திகள்‌ அதிகமாக இங்கு வழக்கிற்கு வரவில்லை. ஆகவே, தமிழ்‌: 
நாட்டு. இ அம்‌ இப்பொ துவிதிக்குப்‌ புறம்பாகப்‌ போக தக்கன. 


1857இல்‌ ஏற்பட்ட Juris Aarts Ades” பின்னர்த த்தான்‌ | 
இந்தியாவில்‌ அரசியல்‌ ஆர்வமும்‌, எழுச்சியும்‌ நாடு முழுவ தும்‌ பரவ 
லாயிற்று. இதன்‌ பின்னர்‌ ஏற்பட்ட நாட்டுணர்ச்சியும்‌, அயல்‌ ஆட்சியை 
நீக்கி நல்லாட்சியைக்‌ காண வேண்டும்‌ என்ற வேணவாவும்‌ ஒரு சில 
முன்னா 3 தலைவர்களுக்குள்‌ ஏ ற்படத்‌ தொடங்கிய து. கட்சி அமைப்பு : 
ஏற்படாததற்கு முன்பு அவர்கள்‌ பத்திரிகைகள்‌ மூலம்‌ மக்களைத்‌ தட்டி 
| யெழுப்ப முடியும்‌ என்று உறுதியாக நம்பி, துணிந்து . பத்திரிகைத்‌ 
துறையில்‌ காலெடுத்து வைத்தனர்‌. அவர்கள்‌. தொடக்கத்தில்‌. ஆங்கில 
ஏடுகளையும்‌, பிறகு காய்மொழி ஏடுகளையும்‌ துவக்கி மிகவும்‌ போராட்டத்‌. 
துடன்‌ நடத்தி வந்தனர்‌. பின்னர்‌ அரசியல்‌ இயக்கம்‌, சமூக இயக்கம்‌. 
பகுத்தறிவு இயக்கம்‌, ம றுமலர்ச்சி ae ae ச, ப, பல 
_ இதழ்கள்‌ கத்த ப R i : 





xli 
தேசிய இதழ்கள்‌ 


திரு. ஜி. சுப்பிரமணிய ஐயர்‌, “ சுதேசமித்திரன்‌ ' என்ற கிழமை 
இதழை. 1882இல்‌ தொடங்கி வைத்தார்‌. இது படிப்படியாகச்‌ செல்‌ — 
வாக்குப்பெற்று வளர்ந்து தினசரியாகியது. இது அக்காலத்தில்‌ நாள்‌ 
தோறும்‌ 1500 படிகள்‌ செலவான து மிகவும்‌ அரிய சாதனையாக இருந்த து e 
நாட்டுணர்வை ஏற்படுத்தி, எழுச்சியை யுண்டாக்கி, தமிழ்மக்களின்‌ 
உள்ளக்கிடக்கைகளை வெளிட்படுத்திச்‌ சக்தி மிக்க நாளிதழாகச்‌ சுதேச 
மித்திரன்‌ முற்காலத்தில்‌ விளங்கியது. அன்று முதல்‌ இன்று வரை 
அண்மையில்‌ சிறிது நின்றிருந்தாலும்‌ தொடர்ந்து வெளிவரும்‌ மிகப்‌ 
பழைய நாளிதழ்‌ மித்திரனாகும்‌. இதில்தான்‌ சுப்பிரமணிய பாரதியார்‌ 
துணையாசிரியராக இருந்தார்‌; திரு. சி. ஆர்‌. சீனிவாசன்‌ நீண்டகாலம்‌: 
ஆசிரியப்‌ பொறுப்பேற்றிருந்தார்‌. மித்திரன்‌ நிதானப்‌ போக்கிற்கும்‌ 
வைதீகக்‌ கருத்துக்கும்‌ என்றும்‌ பேர்போனதாகும்‌. 





| விடுதலை. வேட்கை மிக்க சுப்பிரமணிய பாரதியாரால்‌ 1907இல்‌: | 
“இந்தியா?” என்னும்‌ பெயரில்‌ ஒரு கிழமை இதழ்‌ தோற்றுவிக்கப்‌. 
பட்டது. பின்னர்‌. இது நாளிதழாக மாறி மூன்றாண்டுகள்‌ வரை 
- தொல்லைகளுக்கிடையே சென்னையிலும்‌ புதுவையிலுமாக நடைபெற்று 
நின்று விட்டது. இது முன்னிலும்‌ விடுதலையார்வத்தைப்‌ பெருக்கிய து... 
தமிழ்ச்‌ செய்தித்‌ தாள்களில்‌ முதன்‌ முதல்‌ அரசியல்‌ கருத்துப்பட த்தை. 
(கார்ட்டூன்‌) வெளியிட்ட பெருமை இதனையே சாரும்‌.) உயர்திரு... 
டாக்டர்‌ தெ. பொ. மீனாட்சிசுந்தரனாரின்‌ தமையனார்‌ பெயர்‌ அஷ்டாவ: 
தானம்‌ தெ. பொ, கிருஷ்ணசாமிப்‌ பாவலர்‌ என்பதாகும்‌. இவர்‌ 
“ இன்றைய சமாசாரம்‌? என்ற பெயரில்‌ காலணா விலையில்‌ நாளிதழைத்‌ 
துவக்கி நடத்தினார்‌. இதில்‌ முழுக்க செய்திகளே நிறைந்திருக்கும்‌, 
ஆனால்‌ தலையங்கம்‌ இராது, இவ்விதழ்‌ ஒன்றரை ஆண்டு வரை ஓடி 
நின்றுவிட்டது. இதே ஆசிரியரால்‌ “ பாரதி ”, “ தேசபந்து ” என்னும்‌ 
இதழ்களும்‌ தோ AE aan e; என்றாலும்‌ அவையும்‌ நிலைக்க. 
த. 


தமிழ்த்தென்றல்‌ திரு. வி. கலியாணசுந்தரனார்‌ * தேசபக்தன்‌ ?* 
காளிதழை 7-12-1917 முதல்‌ 2; ஆண்டுக்காலம்‌ வரை ஆசிரியராக. | 
இருந்து விறுவிறுப்பாக நடத்தினார்‌. நவசக்தி” என்பது திரு, வி. ௧. 
வினால்‌ - 99-10-1920 முதல்‌ 1940 வரை சொந்தமாக நடத்தப்பெற்ற: 
கிழமை இதழாகும்‌, இது வார இதழாகவும்‌, வார மும்முறை இதழாகவும்‌. — 
சில காலம்‌ வெளிவந்தது. தமிழை முறையாகப்‌ படித்து, தமிழாசிரிய: 
ராகத்‌ தொண்டாற்றி, உலகியலறிவு மிகுந்து, அரசியலில்‌ மிகத தீவிரம்‌. 
காட்டி, சிறந்த பேச்சாளராகவும்‌, தொழிலாளர்‌ தலைவராகவும்‌ விளங்கிய 
திரு. வி... க. தமிழ்ப்பத்திரிகை உலகில்‌ நுழைந்ததற்குப்‌ பிறகு. 
தான்‌, அரசியல்‌ உலகும்‌ பத்திரிகையுலகும்‌ தூய தமிழ்மயமாயின. 
தமிழறிந்தவர்‌ ஓர்‌ இதழ்‌ ஈடத்தினால்‌ எவ்வளவு வீரத்தையும்‌ ஆற்றலை: 











xlii ` 


யும்‌ மாறுதலையும்‌ உண்டாக்க! முடியும்‌ என்பதற்குத்‌ திரு: வி.க, - 
நடத்திய * தேசபக்தனை * விட வேறு எத்த பல்‌ ee: 


| இவ்விரண்டு இதழ்களால்‌ அம்‌ மக்கள்‌ ர. விடுதலை: | 
யார்வமும்‌. மிக்குற்று ஏற்றமும்‌ எழுச்சியும்‌ பெற்றனர்‌. திரு. வி, ௧. 
விடம்‌ பத்திரிகைப்‌ பயிற்சி பெற்றவர்களே, வெ. சாமி நா தசர்மாவும்‌, 
ரா. கிருஷ்ணமூர்த்தி ( கல்கி)யும்‌ ஆவர்‌, ஒவ்வொருவரும்‌ தனித்தனியே. — 
பின்னர்‌ இதழ்கள்‌ நடத்திப்‌ பெருமை. பெற்றனர்‌. பிற 2o o 
திரு, வி. & செய்த திருந்திய நடையிலே செயலாற்‌ நின... ல 


“சுயராஜ்யா ? என்னும்‌ இதழ்‌ தமிழிலும்‌, தெலுங்கிலும்‌, . ஆங்கிலத்‌ F 
திலுமாக தங்கட்டுர்‌ பிரகாசத்தினால்‌ 1922இல்‌. காளிதழாக நடத்தப்‌ 
பெற்றது, திருவாளர்கள்‌ பி. எஸ்‌. செட்டியார்‌, எம்‌. எஸ்‌. செட்டியார்‌, — 
எம்‌ எஸ்‌. சுப்பிரமணிய ஐயர்‌, வ.ரா. போன்றவர்‌. தமிழ்‌ இதழிற்குத்‌ 
துணையாசிரியராக இருந்து, நாட்டு விடுதலையார்வத்தால்‌, மாதக்‌ 
கணக்கில்‌ சம்பளம்‌ தராதபோ தும்‌. அதனைத்‌' தாங்கிக்கொண்டு பணி — 
செய்தனர்‌. தமிழ்‌ நாட்டுக்‌ காங்கிரஸ்‌ இதற்குப்‌ பண உதவி ட்‌ 
கூடத்‌ தொடர்ந்து நடைபெறாது நின்றுவிட்டது. | 


, டாக்டர்‌. பி, வரதராஜுலு நாயுடுவால்‌. சேலத்திலிருந்து. வார 
இதழாக 1922இல்‌ தொடங்கிய “sip நாடு”? பின்னர்‌, சென்னையில்‌ . 

்‌ நாளிதழாகிச்‌ சிறப்பாக நடத்தப்பட்டது. இதில்‌ திருவாளர்கள்‌ டி. எஸ்‌. 
சொக்கலிங்கம்‌, ரா. வெங்கட்டராஜலு, பி. எஸ்‌. செட்டியார்‌ போன்றோர்‌ 
துணையாசிரியராக இருந்து திறம்படச்‌ செயல்பட்டு இதழை வெற்றிகர 
மாக நடத்தினர்‌. எழுதுவதில்‌ தமிழ்‌ நாடு ஒரு புதிய நடையைத்‌. 
தோற்றுவித்தது. பேசும்‌ முறையையே ஓரளவு. இலக்கணத்துடன்‌ : 
அமைத்து, நடையில்‌ உயிரும்‌ வேகமும்‌ ததும்பி நிற்கும்படி செய்தது. 
அது மக்களுக்குப்‌ பெரிதும்‌ பிடித்துப்‌ - புகழ்பெற்று. “மித்திர”னுக்குப்‌ 

போட்டியாக நல்ல இதழாக நடைபெற்றது” என்று திரு. துமிலன்‌ 
எழுதியுள்ளதை நாம்‌ அறிந்து போற்றவேண்டி ஒன்றாகும்‌. திரு. நாயுடு 
வின்‌ அரசியல்‌ கொள்கை காரணமா ‘BaD நா oe oe எட்ட 
நின்றுபோக ம கடட 


1990இல்‌ திரு. சங்கு கணேசனால்‌. ae நடத்தப்பெற்ற வார: 
இதழ்‌ “சுதந்திரச்‌ சங்கு. பிறகு வாரம்மும்முறையாகித்‌ தீவிரமான: 
அரசியல்‌ போராட்ட இதழாகத்‌ திகழ்ந்தது. அடுத்து இது நாளி . 
தழாகவும்‌ மாறியது. இதற்குத்‌. திருவாளர்கள்‌ சங்கு சுப்பிரமணியம்‌, ' 
கே. சடகோபன்‌ ஆகியோர்‌ அணயாசிரிமர்களாக இருந்து இணைந்து 
பணிபுரிந்தனர்‌. இதன்‌ முதல்‌ பக்கத்தில்‌ தீவிரமான கருத்துப்படம்‌ 
இருக்கும்‌. இது சூடான நடையைக்‌ கையாண்டதால்‌, மக்கள்‌. இதன்‌ 
விரும்பி வாங்கிப்‌ படித்தனர்‌. இதனால்‌ பதினாயிரக்‌ கணக்கில்‌ சங்கு 
செலவாயிற்று. . தமிழ்‌ நாட்டில்‌ முதன்‌ முதல்‌ அந்த அளவிற்கு 
சகலை எட்டிய இதழ்‌ சுதந்திரச்‌ சங்குதான்‌. ச.” ற்குப்‌ ட்‌ | 





xliii 





S “ஏஜென்சி முறை என்ற்‌ ஒன்று ஏற்பட்டு நாளடைவில்‌ அது 
பினால்‌ ட ன்‌ ப்‌ | 


“தினமணி? 1984இல்‌ பத்திரிகையுலகில்‌ அனுபவமிக்க 
திரு, சதானந்தத்தால்‌ துவக்கி வைக்கப்பட்ட நாளிதழாகும்‌. இத்துடன்‌ 
“ இந்தியா? இணைக்கப்பட்டது என்று தொடக்கத்தில்‌ தலைப்பில்‌ போடப்‌ 
பட்டிருக்கும்‌. இதன்‌ ஆசிரியராகத்‌ திரு. டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌ எட்டு 
ஆண்டுகள்‌ வரை நிலைத்து நின்றார்‌ ; விறு வி றுப்பான தும்‌ காரசார 
மிக்கதுமான நடையில்‌ தலையங்கங்கள்‌ வரைந்தார்‌. இவருக்குத்‌ துணை 
யாகத்‌ திருவாளர்கள்‌ ஏ.என்‌. சிவராமன்‌, ஏ. ஜி. வேங்கடாச்சாரி, 
ரா, வேங்கடராஜாலு, புதுமைப்பித்தன்‌ போன்றோர்‌ இருந்தனர்‌. இவர்‌ 
களது ஒத்துழைப்புடன்‌ புது மிடுக்குடன்‌ எடுப்பான தோற்றத்துடன்‌ 
நல்ல அமைப்புடன்‌ செய்திகளைத்‌ திரட்டி அவற்றிற்குரிய தலைப்பிட்டு, 
விளக்கமாகவும்‌ அதே சமயத்தில்‌ சுருக்கமாகவும்‌ தலையங்கங்கள்‌ தீட்டி 
நல்லதோர்‌ நாளிதழாகத்‌ “தினமணி? வளர்ந்து புகழ்‌ பெற்றது. இப்‌ 
பொழுது தினமணி? சென்னையிலும்‌ மதுரையிலுமாக வெளியிடப்பட்டு 
வருகிறது. திரு. டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌ “தினசரி*யை 1944இல்‌ நாளித 
மாகத்‌ தொடங்கிச்‌ சில ஆண்டுகள்‌ வரை தமது எழுத்தாற்றலாலும்‌ 
தமது கட்சி பலத்தாலும்‌ அதை நடத்தி வந்தார்‌. என்றாலும்‌ திறம்பட்ட 
நிர்வாக வலு இல்லாததால்‌ இதனை அவர்‌ தொடர்ந்து நடத்த முடிய 
வில்லை. . டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌ எழுதிய பல தலையங்கங்கள்‌ இன்றும்‌ 
நல்ல எடுத்துக்‌ காட்டாகத்‌ திகழ்கின்றன, . “ஜாமின்‌ கெடுபிடி” போன்ற 
வற்றை இன்று படித்தாலும்‌ அவை உயிர்‌ துடிப்புடன்‌ மிளிர்வதைக்‌ . 
காணலாம்‌, * ஊழியன்‌ ”” திரு. ராய. சொக்கலிங்கத்தை ஆசிரியராகவும்‌ 
புதுமைப்பித்தன்‌, தி. ஐ, ர, ஆகியோரைத்‌ . துணையாசிரியராகவும்‌ 
கொண்டு சென்னையில்‌ ௩டத்தப்பெற்ற நாளிதழாகும்‌. ராய. சொ 
திரு. வி.க. வின்‌ இலக்கிய மரபு நடையைப்‌ பின்பற்றி oe துவும்‌ சில 
ஆண்டுகளுக்குப்‌ E நின்று விட்டது. 


திரு. எஸ்‌.வி. சாமியால்‌ துவக்கப்பட்ட மாத இதழ்‌ “பாரததேவி? 
நாளடைவில்‌. காளிதழாகவும்‌ மாறியது. திருவாளர்கள்‌. வா. ரா. ௩, 
ராமரத்தினம்‌ போன்றோர்‌ இதன்‌ ஆசிரியர்களாக இருந்தனர்‌. . இது கார 
சாரமாக எழுதி காங்கிரஸ்‌ கட்சியைப்‌ பின்பற்றி வந்த நாளிதழாகும்‌. 
பின்னர்‌ இது திரு. மீ. பக்தவத்சலத்தின்‌ நிர்வாகத்தின்‌ கீழ்ச்‌ சில காலம்‌, 
நடைபெற்று நின்று போன து. அன்மையில்‌ “masses”, “£ஜயபேரிகை?” 
*ஐயக்கொடி”?, “தினச்செய்தி?, “நாத்திகம்‌”, மணிக்கொடி”? போன்ற 
நாளேடுகள்‌ தோன்றிக்‌ காங்கிரசைப்‌ பின்‌ பற்றுவனவாக உள்ளன. 


பிற இயக்க இதழ்கள்‌ 


eG grafic” என்பது 1917இல்‌ நீதிக்கட்சியினரால்‌ தொடங்கி . 
நடத்தப்பெற்ற நாளிதழாகும்‌, இதன்‌ ஆசிரியராக முதலில்‌ திரு. 
பக்தவத்சலம்‌ என்பவர்‌ இருந்து, அடுக்குத்தொடர்‌ உத்தியைக்‌ 





xliv 





கையாண்டு எதிரிகளும்‌ திராவிடனைப்‌ : படிக்கும்படி . செய்தார்‌... 

“திராவிடன்‌ (தேசபக்த?னுடனும்‌ “சுதேசமித்தீர”னுடனும்‌ அடிக்கடி 
கருத்துப்‌ போர்‌ தொடுப்பதுண்டு, இவை சூடும்‌ சுவையும்‌ நிரம்பி . 
யிருக்கும்‌. திரு. மணி. திருநாவுக்கரசு முதலியார்‌ என்னும்‌ மறைமலை 
யடிகளின்‌ முதல்‌ மாணவர்‌ இதற்கு ஆசிரியராகவும்‌ இருந்துள்ளார்‌. 
நீதிக்‌ கட்சியின்‌ ஆட்சிக்குப்‌ பின்‌ இது நிலைத்து நிற்க முடியவில்லை: 
“திராவிட”னுக்குப்‌ பிறகு நீதிக்‌ கட்சிக்‌ கொள்கையை ஆதரித்த நாளிதழ்‌: 
“விடுதலை”. முதலில்‌ சென்னையிலும்‌ பிறகு ஈரோட்டிலும்‌ மறுபடியும்‌. 
சென்னையிலுமாக மாறிமாறி இது நடைபெற்று வந்துள்ளது. இதற்குத்‌. 
திருவாளர்கள்‌ பண்டித முத்துச்சாமி பிள்ளையும்‌, சாமி சிதம்பரனாரும்‌,. 
சி. என்‌. அண்ணாதுரையும்‌, எஸ்‌. குருசாமியும்‌ ஆசிரியர்களாக இரும்‌. . 
துள்ளனர்‌. திரு. சி. என்‌. ஏ இதற்கு ஆசிரியராக இருந்த. காலத்தில்‌ 
தான்‌, அவரது எழுத்தாற்றலைப்‌ பல்வேறு துறைகளில்‌ எடுத்‌ துக்காட்ட 

நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. அவரது விறு விறுப்பான தும்‌ எழுச்சியும்‌. 
உணர்ச்சியும்‌ ஊட்டக்‌ கூடியதுமான வீரநடை. பல்லோரை 
*விடுதலை'யைப்‌ படிக்கத்‌ தூண்டியது; அதைப்‌ படிப்போர்‌ எண்ணிக்கை. 
யைப்‌ பெருக்கியது; காங்கிரஸ்‌ கட்சி ஏடுகளுக்குச்‌ சுடச்சுடப்‌ 

பதிலளிக்கக்கூடி ய நாளிதழாகச்‌ செய்தது, * மறைந்தாயோ செல்வமே ie 
என்ற தலைப்பில்‌ மறைந்த பன்னீர்ச்செல்வத்தைப்பற்றி அவர்‌ எழுதிய: 
இரங்கல்‌ தலையங்கம்‌, இன்று .படித்தாலும்‌. எவரையும்‌ இரக்கத்தில்‌: 
ஆழ்த்தும்‌ வன்மையுடையதாகும்‌. “கல்கத்தா காய்ச்சல்‌? “அதிர்ச்சி. 
வைத்தியம்‌” போன்ற தலையங்கங்கள்‌ புகழ்பெற்றவையாகும்‌. இவருக்குப்‌ 
பின்‌ திரு. எஸ்‌. குருசாமியால்‌ உணர்ச்சியும்‌ கிளர்ச்சியும்‌ உண்டாக்கக்‌ 

கூடிய தலையங்கங்களுட்‌, “குத்‌ தூசி£ப்‌ பகுதிகளும்‌,  “விடுதலை'க்குச்‌ 
செல்வாக்கைத்‌ தேடித்‌ தந்தன. தற்போது திரு. கே. வீரமணி இதன்‌ 

ஆசிரியராக உள்ளார்‌. திராவிடக்‌ கழகத்‌ தலைவர்‌ பெரியார்‌ ஈ.வே, ரா. 
வின்‌ கொள்கையை எடுத்துக்‌ கூறும்‌ நாளிதழாக இது உள்ளது. 


சென்னையிலிருந்து சில ஆண்டுகளாக நடத்தப்‌ பெற்ற நாளிதழ்‌: 

௪௬ தந்திரன்‌ இதில்‌ திருவாளர்கள்‌ இரா. நெடுஞ்செழியன்‌, இராதா 

மணாளன்‌ போன்றோர்‌ துணையாசிரியர்களாக இருந்து மரபு குன்றாத்‌. 

- தமிழில்‌ செய்திகளைத்‌ தந்துவந்தனர்‌ ; மாற்றாரும்‌ போற்றும்‌ ஈடுநிலைப்‌ 
போக்குடைய நாளிதழாக இது விளங்கியது. 


திரு, பா. தாவுத்ஷா அவர்களால்‌ நடத்தப்பெற்ற கிழமை இதம்‌. : 
“தாருல்‌ இஸ்லாம்‌”. பின்னர்‌ நாளிதழாக மாறியது. ஈன்றாகத்‌ தமிழை 
எழுதவும்‌ பேசவும்‌ வல்ல திரு. தாவுத்ஷாவால்‌ இது திறம்பட நடத்தப்‌ 
பெற்றது. இஸ்லாமிய சமூக ஆதரவு இருந்தும்‌ இது நீடித்து நடைபெற. 
வில்லை, இஸ்லாமிய சமுதாயத்திற்காக நடத்தப்பெற்ற மற்றொரு. 
நாளிதழ்‌ és முஸ்லீம்‌”, இதுவும்‌. சென்னையில்‌ சில காலம்‌ நடைபெற்று. 
கின்றுபோனது. 





xlv 





“அறுமுரசு என்பதும்‌ இஸ்லாமிய சமுதாய நாளிதழாகும்‌. இதன்‌ 
ஆசிரியர்‌ வி. நூர்முகம்மது. வெளியிடுவோர்‌: மெளல்வி எச்‌. முகம்மது 
இக்லீஸ்‌. சென்னையிலிருந்து மே 1971 முதல்‌ வெளிவந்து கொண் 
டிருக்கிறது. 


சென்னையில்‌ இருந்த £லிபரேட்டர்‌” நிறுவனத்தாரால்‌ . நடத்தப்‌ 
பட்ட நாளிதழ்‌ “எங்கள்‌ நாடு?” திரு. வி. க. வினால்‌ தொடங்கி வைக்கப்‌ 
பட்டது. ஆங்கில நாளிதழ்களைப்‌ போல்‌ செய்திகளை அழகாகத்‌ தருவது, 
நல்ல தலைப்புகள்‌ போடுவது, கவர்ச்சியான தோற்றத்துடன்‌ ஏற்றமுடன்‌ 
“எங்கள்‌ நாடு? வெளிவந்துகொண்டிருந்தது. இதில்‌ திருவாளர்கள்‌ 
பூங்காவனம்‌, அஜீஸ்‌, சடகோபன்‌, மா. சு. ச. ஆகியோர்‌ துணையாசிரிய 
ராக இருந்தனர்‌. . நிர்வாகத்தினரின்‌ விருப்பு வெறுப்புக்‌ காரணமாகத்‌. 
தொடர்ந்து நடைபெறாது துவண்டு விட்டது. 


ஐனசக்தி?' 1987இல்‌ ப. ஜீவானந்தத்தை ஆசிரியராகக்‌ கொண்டு 
துவக்கப்பட்ட கிழமை இதழாகும்‌. சமதர்மக்‌ கொள்கை கொண்டு 
தொழிலாளர்‌ நலத்தை நாடும்‌ இதழாக நடத்தப்பெற்று வருகிறது. 
நாளிதழாகவும்‌ சில காலம்‌ நடத்தப்பெற்றுள்ளது, இப்பொழுது. 
மீண்டும்‌ கிழமை இதழாகச்‌ சுருங்கியுள்ள து.- இதற்குத்‌ தோழர்கள்‌ 
கே. முத்தையா, மாயாண்டி பாரதி முதலியோர்‌ துணையாசிரியர்களாக 
இருந்துள்ளார்கள்‌. தற்போது திரு, மணலி கந்தசாமியை ஆசிரியராகக்‌” 
கொண்டு வெளிவருகிறது. *மாலைமணி?' நாளிதழ்‌ திரு. சி. என்‌. 


அண்ணாத்துரையை ஆசிரியராகக்கொண்டு. திராவிட முன்னேற்றக்‌ | 


கழகக்‌ கொள்கைகளைப்‌ . பரப்ப 10-8-1949இல்‌ தொடங்கப்பட்டது, 
திருவாளர்கள்‌ இரா. நெடுஞ்செழியன்‌, காஞ்சி கலியாணசுந்தரம்‌ 
ஆகியோர்‌ இதற்குத்‌ துணையாசிரியராக இருந்துள்ளனர்‌. கழகக்‌ 
கருத்து இதழாக முதலில்‌ வெளிவந்த நாளிதழ்‌ இதுதான்‌, இதில்‌ 
தலைப்புக்ளும்‌ தலையங்கங்களும்‌ கவர்ச்சிகரமாக இருக்கும்‌. சிலகாலம்‌ 
நடைபெற்று இது நின்றுவிட்டது. பின்னர்‌ இதே பெயரில்‌ 
திரு. பி. எஸ்‌. இளங்கோவை ஆசிரியராகக்‌ கொண்டு சென்னையில்‌ 
கிழமை இதழாக வெளிவந்தது. அடுத்து காளிதழாக மாறித்‌ தொடர்ந்து 
நடைபெற்றது. இது காங்கிரஸ்‌ நாளிதழ்களுக்குத்‌ தகுந்த முறையில்‌ 
பதிலடி. தரும்‌ ஏடாக விளங்கியது. ட்‌ 


“தினத்தந்தி” “தந்தியை திரு. சி பா. ஆதித்தனார்‌ 1942-இல்‌ 
மதுரையில்‌. துவக்கினார்‌. அப்போது 1000 படிகள்தாம்‌ அச்சடிக்கப்‌ 
பட்டன. தற்போது சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, திருநெல்வேலி 
ஆகிய நகரங்களில்‌ “தினத்‌ தந்தி?” ஒரே நேரத்தில்‌ சுமார்‌ 8 லட்சம்‌. 
படிகள்‌ அச்சிடப்பட்டு வெளியாகின்றது. தமிழறியா தாரையும்‌ : தமிழ்‌ 
படிக்கச்‌ செய்துவிடுகின்றது '' தந்தி?! 


... தமிழ்நாட்டில்‌ கூட்டுறவு முறையில்‌ BL த்தப்பட்டுவரும்‌ . ஒரு 
நாளிதழ்‌ “நவமணி”. . சென்னையிலிருந்து பல ஆண்டுகளாகக்‌ கட்சிப்‌ 
-பற்றற்றமுறையில்‌ - செய்திகளை விரிவாகக்‌ கொடுத்து வருகிறது, 
maws, . ““எரியீட்டி” என்பது திரு, கலைமணியை ஆசிரியராகக்‌ 





xvi 





கொண்டு சென்னையில்‌ கிழமை: இதழாகச்‌ சில: காலம்‌ . ‘mei Guile 
பின்னர்‌ நாளேடாக ஆகியுள்ளது. அறிஞர்‌ A. என்‌. அண்ணாத்துரை 
யின்‌ ஆசிரியப்‌ பொறுப்பில்‌ தொடங்கிய து “நம்‌ நாடு”, பின்னர்‌ இரா, 
நெடுஞ்செழியன்‌, சி. பி. சிற்றரசு, இரா. செழியன்‌ ஆகியோர்‌ ஆசிரிய 
ராக இருந்தனர்‌. இதன்‌ நிர்வாக ஆசிரியராக காஞ்சி கல்யாணசுந்தரம்‌: 
தொடக்க முதல்‌ இருநது வருகிறார்‌. திராவிட முன்னேற்றக்‌ கழகத்தின்‌ 
அதிகாரபூர்வமான நாளிதழாகிய இது கொள்கை விளக்கமும்‌ கருத்து- 
விளக்கமும்‌ செய்துவரும்‌. நாளிதழாகும்‌ ; சென்னையிலிருந்து வெளியா 
ன்‌, - இது பொறுப்புமிக்க தலையங்கங்களைத்‌ தாங்கிவருகிறது. 
சவி? திரு. மு. கருணாநிதியை முதல்‌ ஆசிரியராகக்‌. தொனா 
துவக்கப்பட்ட வார இதழ்‌. பின்னர்‌ நாளிதழாக மாறி, தி.மு க.வின்‌. 
கொள்கையை  விறுவிறுப்புடனும்‌ கவர்ச்சியாகவும்‌ . உணர்ச்சியும்‌. 
எழுச்சியும்‌ கொள்ளும்‌ வண்ணம்‌ எழுதிப்‌ புகழ்பெற்று வருகிறது. 
இதன்‌ தற்போதைய ஆசிரியர்‌ முரசொலி மாறன்‌ ஆவர்‌. “சுழல்விளக்கு",. 
“மறவன்‌ மடல்‌? போன்ற பகுதிகள்‌ படிப்பவர்கள்‌ மனத்தில்‌ பசுமரத்‌ 
தாணிபோல பதியக்கூடியனவாக. உள்ளன. . “மறவன்‌ மடல்‌” என்ற 
பெயரில்‌ தனிக்கிழமை இதழும்‌ இப்போது வெளியாகிறது. திரு கே... 
முத்தையாவின்‌ ஆசிரியப்‌ பொறுப்பில்‌ மதுரையிலிருந்து இந்தியக்‌ 
[ட கட்சி (மார்க்சிஸ்ட்‌)யின்‌ சார்பில்‌ வெளியாகும்‌ நாளிதம்‌- 
தீக்கதிர்‌”, (செம்மலர்‌? இதே கட்சியின்‌ Sees gts fee 


விருந்‌ து cae? மாத இதழ்‌. 


மற்ற இதழ்கள்‌ 


(1880இல்‌ முழுவதும்‌ தமிழாக வெளிவந்த மாத இதழ்‌ **தமிழ்ப்‌ 
பத்திரிகை” ஆகும்‌. இதற்குப்‌. பின்‌ 1852இல்‌ வெளியான . “தின. 
_ வர்த்தமானி”க்குத்‌ தனித்த சிறப்புண்டு. இது செய்திகளை த்‌ தந்ததோடு,. 
இலக்கியம்‌, விஞ்ஞானம்‌ முதலிய துறைகளில்‌ கவனம்‌ செலுத்திப்‌ 
புகழோடு விளங்கியது! சுதேசமித்திரன்‌ ( 1882) துவங்குவதற்குமுன்‌ 
வரை “தின வர்த்தமானியே” தமிழ்‌ மக்களிடம்‌ நிரம்பச்‌ செல்வாக்குப்‌ 
பெற்றிருந்த முதல்‌ கிழமை இதழாகும்‌. 1840இல்‌ நாகர்கோயிலிலிருந்து 
தமிழில்‌ வெளியிடப்பட்ட “பாலதீபிகை”” எனும்‌ இதழ்தான்‌, இந்தியாவி: 
லேயே சிறுவர்களுக்காகத்‌ தொடங்கப்பட்ட முதல்‌ இதழாகக்‌ கூறப்‌ 
படுகிறது, (தமிழில்‌ வெளிவந்த பெண்களுக்கான. “அமிர்தவசனி?யின்‌ : 
முதல்‌ இதழ்‌ 1860இல்‌ வெளிவந்தது, இது இந்துப்‌ பெண்களின்‌ 
மேன்மைக்காக வேண்டிப்‌ பாடுபட்டது; இதில்‌ கிறித்தவப்‌ பெண்‌: 
மணிகளும்‌ ஈடுபாடு காட்டினர்‌ இதனைச்‌ த தொடர்ந்து, ஜன: விநோதினி: 

1970இல்‌ தொடங்கப்பட்ட து. இதில தாய்மார்களுக்குப்‌ 'பயன்படும்‌ 
குறிப்புக்களும்‌, நல்வழிக்குரிய திடடங்களும்‌ இந்திய வரலாற்றிலிருந்து 
எடுக்கப்பட்ட உண்மைக்‌ கதைகளும்‌, முழுப்பக்க வண்ணப்‌ படங்களும்‌, 
வழிப்பயணம்‌, துணிச்சலான செயல்கள்‌. ஆகியவைபற்றிய விவரங்‌ 
களும்‌ ஒருங்கே அடங்கி யிருக்கும்‌, இது 1870 “முதல்‌ 20 ஆண்டு 
rules துரைத்தனக்‌ கல்விச்‌ சங்கத்தாரால்‌ வெளியிடப்பட்டு, 


t 





xlvii 





முன்னாளில்‌. பழட இதழாகத்‌ திகழ்ந்தது. இதில்‌ : வெளிவந்த. | 
கட்டுரைகளைத்‌ தேர்ந்தெடுத்து இதே பெயரில்‌ பல தொகுதிகளாகப்‌ 
பேராசிரியர்‌ கா. நமச்சிவாய முதலியார்‌ பின்னாளில்‌ வெளியிட்டுள்ளார்‌ 
என்பது இங்குக்‌ குறிப்பிடத்‌ தகுந்ததாகும்‌. படங்கள்‌ நிறைந்தும்‌, 
அறிவு விளக்கங்கள்‌ மிகுந்தும்‌, சிறுகதைகள்‌ கொண்டும்‌ 1887இல்‌ 
வெளியான “ மகாராணி?யும்‌ அக்காலத்தில்‌ புகழ்‌ பெற்றிருந்த. 
(இதழ்களில்‌ ஒன்றாகும்‌, மற்ற இதழ்களில்‌ “விவேகபோதினி * ( 1887), 
விநோத ரசமஞ்சரி'” (1891), “விவேக சிந்தாமணி” (1892), “மாதர்‌ 
“போதினி?”, (1911), “சக்கரவர்த்தினி?” (1905), ““ஜனாபிமானி?', “ஞான 
சாகரம்‌? (1902), “ஞானபோதினி” (1900) முதலியவை குறிப்பிடத்‌ 
தக்கனவாகும்‌. இதில்‌ “மாதர்‌ போதினி' தொகுதி முப்பதில்‌ அதாவது 
22.9-1914இல்‌ வெளியான இதழிலே *சந்திரட்லாக யாத்திரை” என்று 
par பயணம்‌ குறித்து வெளிவந்த கட்டுரை இடம்‌ பெற்றிருக்கிறது. 





பழங்கால இலக்‌ கைகளிலே முதல்‌ இடம்‌ பெற்‌ 
துள்ளது பந்தப்‌? பிமல்‌ எனும்‌ மாத இதழாகும்‌. இது சேதுபதி 
மன்னரால்‌ தொடங்கி வைக்கப்பட்டு மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தால்‌. 
இன்றுவரை ௩டத்தப்பட்டு வருகிறது, இதன்‌ தொடக்ககால ஆசிரியராக 
திரு. ரா. இராகவ ஐயங்கார்‌ இருந்தார்‌; தமிழ்ப்‌ புலமை பெற்ற 
ஆசிரியர்களால்‌ ஆராய்ச்சி நிரம்பிய கட்டுரைகள்‌ எழுதப்பட்டு, 
இலக்கியப்‌ பெட்டகம்‌ எனக்‌ கருதப்பட்டு வரும்‌ திங்கள்‌ இதழாகும்‌. 
எல்லா மொழிகளையும்‌ இடரின்றி எழுதவல்ல ஏகலிபி என்னும்‌ 
ஒன்றிற்குப்‌ பாண்டியன்‌ எனப்‌ பெயரிட்டுத்‌ திரு, நாராயணையங்கார்‌ 
இதில்‌ ஒரு தொடர்கட்டுரை : வரைந்துள்ளார்‌. இது வரலாற்று 
மாணவர்களுக்குப்‌ பெரிதும்‌ பயன்படக்‌ கூடியதாகும்‌. “ஞானசாகரம்‌” 
(1902) எனும்‌ இதழுக்கு மறைமலையடிகள்‌ ஆசிரியராக இருந்து 
இலக்கியம்‌, ஆராய்ச்சி, திறனாய்வு போன்ற பல துறைகளில்‌ தொடர்ந்து 
எழுதி வெளியிட்டு அறிவுக்‌ கடல்‌ எனப்‌ புகழ்‌ பெற்றுள்ளார்‌. 
“ஆனந்த போதினி” எனும்‌ மாத இதழ்‌ 1915இல்‌ தொடங்கப்பட்டு, 
ஆரணி குப்புசாமி முதலியார்‌ முதல்‌ காரண துரைக்கண்ணன்‌ வரை 
பல ஆசிரியர்களைக்‌ கொண்டு, முற்காலத்தில்‌ புகழ்பெற்றிருந்த 
அறிவாளிகளின்‌ எழுத்தோவியங்களை . நிரம்பப்பெற்று, வெள்ளி 
விழாவைக்‌ கொண்டாடி, பொன்‌ விழாவைக்‌ காணவேண்டிய நேர த்தில்‌ 
நின்றுபோனது வருந்தத்தக்கது. 


* செந்தமிழ்ச்‌ செல்வி *’ எனும்‌ திங்கள்‌ இதழ்‌ 1923 முதல்‌: 
சென்னையிலிருந்து சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தினரால்‌: 
தொடர்ர்‌ ந்து வெளியிடப்பட்டு வருகிறது. இதில்‌ அ றிவுக்கும்‌ ஆராய்ச்‌ 
சிக்கும்‌ வரலாற்றுக்கும்‌ பயன்படும்‌ - அரிய .கட்டுரைகள்‌ வனம்‌ 
கின்றன. இதன்‌ சிலம்புகளுக்கு என்றுமே ஏ ற்றமுண்டு. “ தமிழ்ப்‌ 
பொழில்‌” 1925 முதல்‌ தஞ்சையிலுள்ள கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்‌. 
தினரால்‌ வெளியிடப்பட்டுவரும்‌ மாத இதழாகும்‌. இது தமிழின்‌ பழைய 
இலக்கியத்தைப்‌ பேணிக்‌ காத்து வருகிறது. இதிலும்‌ பல an 


K த—19 





xlviii 





கருத்துக்கள்‌ தொடர்நது வெளிவருகின்‌ றன. இது இலக்கிய மாணவர்க 
ளுக்கு இன்பம்‌ பயக்கக்கூடிய ௩ல்லிதழாக உள்ளது. 


“கலைமகள்‌?” இது “திரிவேணி” எனும்‌ ஆங்கில. இலக்கிய 
இதழைப்‌ போலச்‌ சிறந்து ௩டத்தவேண்டி 1932இல்‌ தொடங்கப்பட்ட 
மாத இதழாகும்‌. இது நான்காண்டுகள்வரை கெளரவ ஆசிரியர்கள்‌ 
மேற்பார்வையிலும்‌ 1936 முதல்‌ திரு. கி. வா. ஜகன்னாதன்‌ ஆசிரியப்‌ 
பொறுப்பிலும்‌ நடைபெற்று வருகிறது. இகன்‌ பழந்தொகுதிகளில்‌ 
விஞ்ஞானம்‌, இலக்கியம்‌ முதலிய பொருளாழமிக்க 22 £விஷயங்கள்‌” 
வெளியிடப்பட்டுள்ளன. பின்னர்ப்‌ பொதுமக்கள்‌ எல்லோரும்‌ வாங்கிப்‌ 
படிக்கும்‌ வண்ணம்‌ அதன்‌ உள்ளுறை! சுருங்கி எளிமையாகி விட்டது. 


திருவாளர்‌ எஸ்‌. ஜி, இராமானுஜுலு நாயுடுவை ஆசிரியராகக்‌ 
கொண்டு 1904இல்‌ திருச்சியிலிருந்து “பிரஜா நுகூலனும்‌”” சென்னையி 
லிருந்து “*அமிர்தகுணபோதினி?: யும்‌, “ஆனந்தகுண போதினி”யும்‌ 
வெளியாகியுள்ளன. சீர்திருத்தக்‌ கருத்துக்‌ கொண்டவரான திரு. 
அ. ne eae ஆசிரியராகக்‌ கொண்டு “தமிழர்‌ நேசன்‌?” எனும்‌ 
மாத இதழ்‌ 12 ஆண்டுகள்‌ நடைபெற்றுச்‌ சிறப்படைந்துள்ளது. இதே 
ஆசிரியரால்‌ “பஞ்சாமிர்தம்‌?” எனும்‌ திங்கள்‌ இதழ்‌ பலபொருள்‌ பற்றிப்‌ 
oo கூடு 1924 முதல்‌ வெளியிடப்பட்ட து, 


மாத இதழ்களில்‌ “sid io அழியா இடம்‌ உண்டு, 1940இல்‌ 
சென்னையில்‌ பெரிய அளவில்‌ தொடங்கிய இவ்விதழ்‌ பின்னர்‌ சுருங்கிய 
'தென்ருலும்‌, புதிய முறையில்‌ எடுப்பிலும்‌ தொடுப்பிலும்‌ முடிப்பிலும்‌ 
மிகவும்‌ எழில்‌ நிரம்பியதாக வெளிவந்தது. இது திரு. வை. கோவிந்தனை 
நிர்வாகியாகவும்‌ தி. ஐ. ர., சுப. நாராயணன்‌, ரகுநாதன்‌ ஆகியோரை 
ஆசிரியர்களாகவும்‌ கொண்டு பல ஆண்டுகள்‌ நடைபெற்றது. முகப்பில்‌ 
தமிழ்ப்‌ பெருமக்களின்‌ உருவப்‌ படங்களைத்‌ தாங்கி, புதுமை நோக்குடன்‌ 
விரிந்த மனப்பான்மையுடன்‌ நடைபெற்ற அருமையான திங்கள்‌ இதழ்‌ — 
இதுவாகும்‌. | 


\ 

| * ஆனந்த விகடன்‌?” 9-3-1926இல்‌ சென்னையிலிருந்து மாத 
இதழாகத்‌ தொடங்கிப்‌ பிறகு 1928 முதல்‌ திரு. எஸ்‌. எஸ்‌, வாசனை 
நிர்வாக ஆசிரியராகக்‌ கொண்டு மாத இருமுறையாகிப்‌ பின்னர்க்‌ கிழமை 
இதழாக மாறி, சிரிப்பூட்டுதலும்‌, சிந்திக்கவைத்தலும்‌, கருத்துப்படம்‌ 
போடுவதிலும்‌, ஆடல்‌ பாடல்களைத்‌ துய்க்கச்‌ செய்வதிலும்‌ கருத்தைச்‌ 
செலுத்தி வளர்ந்து தமிழர்‌ வாழும்‌ இடங்களிலெல்லாம்‌ சிறந்து 
மிளிர்கிறது) 


திரு. ரா. கிருஷ்ணமூர்த்தியை ஆசிரியராகக்‌ கொண்ட * கல்சீ 
சென்னையிலிருந்து 1-8-1941 முதல்‌ பிறை இதழாகத்‌ ee a 
பின்னர்‌ இவ்விதழ்‌ மாத மும்‌ ம்‌ ழுறையாகி, அடுத்து வார இதழாக மாறியது 
“குமுதம்‌” இகழ்‌ முதலில்‌ மாத இதழாகத்‌ தொடங்கிப்‌ பிறகு பிறை. 
இதழாகவும்‌, அடுத்து மாத மும்முறை இதழாகவும்‌, கிழமை இதழாகவும்‌ 





xlix 





வளர்ச்சியடைந்துள்ளது. திரு. எஸ்‌. பி. அண்ணாமலை இதன்‌ அசிரிய: 
ராக உள்ளார்‌, சில சமயம்‌ தலை எது. வால்‌ எது என்று கண்டுபிடிப்பது 
கடினமாக அமைக்கப்படுவதுண்டு, எதாவது மாற்றங்கள்‌ செய்து 
கொண்டிருப்பதே இதன்‌ புதிய உத்திகளாகும்‌. குறைந்த காலத்திற்குள்‌ 
“ஆனந்தவிகடன்‌” “கல்கி'யைப்‌ போன்று எல்லோர்‌ கையிலும்‌ இருக்கக்‌. 
கூடிய பொழுதுபோக்கு இதழாக மாறிவிட்டுள்ள து. 


oe 


துறைதொறும்‌ 


மருத்துவத்‌ துறையில்‌ ஆயுர்வேத பாஸ்கரன்‌ (1908), வைத்திய 
போதினி (1910), /சித்தர்‌ திரு உள்ளம்‌ (1920), தமிழ்‌ வைத்தியக்‌. 
களஞ்சியம்‌ (1922), தமிழ்‌ வைத்தியம்‌ (1923) மருத்துவன்‌ (1929), 
மூலிகைமணி முதலான பதினைந்துக்கு மேற்பட்ட இதழ்கள்‌ வெளிவக்‌ 
. துள்ளன. கூட்டுறவு, நாட்டு நிருவாகம்‌ முதலிய துறைகளிலும்‌ 1510 
முதலே பத்திரிகைகள்‌ வந்துள்ளன. “மாதச்‌ சட்டப்பத்திரிகை ?* 
என்னும்‌ சட்டத்‌ தமிழ்‌ இதழ்‌ 1898இல்‌ தொடங்கியுள்ளது. இத்துறை 
யில்‌ வெளிவந்த வக்கீல்‌ குமாஸ்தா ஜர்னல்‌ (1914), பத்திரலேகரி, (1922), 
வக்கீல்‌ (1949) “லாயர்‌” முதலியனவும்‌ குறிப்பிடத்தக்கவை. 


(இவை தவிர, அச்சுத்‌ தொழில்‌, ஆடல்‌ பாடல்‌, விஞ்ஞானம்‌ 
முதலான துறைகளிலும்‌ 1900 முதலே இதழ்கள்‌ வருகின்‌ றன. 1900த்தில்‌ 
தொடங்கிய “விநோத விசித்திப்‌ பத்திரிகை? மருந்துகள்‌, களிம்புகள்‌, 
வாணவேடிக்கை முதலியவைபற்றி எழுதிய து. மஞ்சரி, திங்கள்‌, குமரி 
மலர்‌, காதம்பரி, விருந்து முதலிய திரட்டு இதழ்களோடு கவிதை 
இதழ்கள்‌ பலவற்றையும்‌ பலர்‌ ௩டத்தியுள்ளார்கள்‌. திரட்டு இதழ்களில்‌- 
“மஞ்சரி” செல்வாக்குடன்‌ உள்ள து; கவிதை இ அம்‌ பாரதிதாசனின்‌ . 
“குயில்‌? குறிப்பிடத்தக்க து 


திரு. ௬ரதா, திரு. தெசிணி, திரு. பொன்னடியான்‌, திரு. ப. பரம்‌ 

சிவன்‌ என்பவர்கள்‌ முறையே; “சுரதா?, கவிதை, :முல்லைச்சரம்‌”,. 
“எழிலோவியம்‌” என்னும்‌ பெயர்களில்‌ கவிதை இதழ்களை நடத்தி: 
வருகிறார்கள்‌. 


முடிவு 
தமிழ்ப்‌ பத்திரிகை உலகைக்‌ கூர்ந்து கவனித்து வந்தால்‌ அது: 
பல காலக்‌ கட்டங்களைத்‌ தாண்டி வந்திருப்பது தெரியவரும்‌. அதன்‌: 
தொடக்க காலத்தில்‌ எழுந்த இதழ்கள்‌ ஆழமான, நுட்பமான பொருள்‌ 
களைக்‌ குறித்தெல்லாம்‌ மிகவும்‌ கவனத்துடன்‌ எழுதி, படிப்பவர்களின்‌ 
சிந்தனையை மேலும்‌ மேலும்‌ பெருகச்‌ செய்வதில்‌ முனைப்பாக இருந்த. 


வந்துள்ளன. அக்கால இதழ்களின்‌ ஆசிரியர்கள்‌ ஆழ்ந்த அறிவும்‌: 
மக்களை விழிப்புறச்‌ செய்வதில்‌ வேணவாவும்‌ எது rel 


தமிழ்ப்‌ பத்திரிகை உலகில்‌ இலக்கியம்‌ பவின்துவ னான்‌ செல்‌: 
வாக்கு ஓங்கிய காலமுண்டு; அரசியல்வாதிகளின்‌ செல்வாக்கு. 








l 

முண்டு; பணம்‌ படைத்தவர்களின்‌ பிடிப்புமுண்டு; மரபுவழி நடப்பவர்‌: 
களும்‌ உண்டு; மரபே வேண்டாம்‌ என்பவர்களும்‌ உண்டு. இங்குத்‌; 
தமிழ்மீது உண்மையிலே பற்றுக்கொண்டு அதனை மேம்படுத்த நினைப்‌ 
பவர்களுமுண்டு, பாடுபட்டவர்களுமுண்டு; பாடுபடுபவர்களும்‌ உண்டு. 

குறைகள்‌ பல இருந்தாலும்‌ இந்தியாவிலே அதிகப்படியாகச்‌ செலவழியும்‌ : 
தாய்மொழிப்‌ பத்திரிகையில்‌ தமிழகமே முதலிடம்‌ வகிக்கிறது. 


ஈன்‌ றி: தில்லித்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ வெள்ளி விழா மலர்‌ 1971. 


VII 

கடந்த கால்‌ நூற்றாண்டுக்‌ கால தீதில்‌ 
தமிழ்‌ இலக்கியப்‌ பத்திரிகைகளின்‌ 
தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 






— நா. பார்த்தசாரதி i 
(இரண்டாவது உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டுக்‌ கருத்தரங்கக்‌ கட்டுரை) 
தமிழில்‌ இலக்கியப்‌ பத்திரிகைகள்‌ 


இக்கட்டுரையில்‌ தமிழ்‌ இலக்கியப்‌ பத்திரிகைகளின்‌ வளர்ச்‌ 
சியைப்‌ பற்றிக்‌ கூறுவதற்கு முன்‌ இந்தியாவிலும்‌ தமிழகத்திலும்‌ 
நவீன பத்திரிகைத்‌ துறை (Modern journalism) எப்போது பரவலாக. 
அறிமுகத்துக்கு வந்தது என்பதை ஓரளவு முன்னுரையாகச்‌ சுருக்கித்‌ 
தரவேண்டுவது இன்றியமையாதது, எழுத்து, சொல்‌, பொருள்‌, யாப்பு, 
அணி ஆகிய பிரிவுகளுக்கும்‌, இயல்‌, இசை, நாடகம்‌ ஆகிய பிரிவுக 
ளுக்கும்‌ தமிழில்‌ இலக்கணம்‌ இருந்ததுபோல்‌ பத்திரிகைத்‌ துறைக்கு 
முன்னிலக்கணம்‌ எதுவும்‌ இல்லை. எப்படி நவீன: இலக்கியத்‌ 
துறைகளான சிறுகதை, நாவல்‌, விமர்சனம்‌ முதலியன (Modern: 
Literature) mog ஆங்கில மொழியின்‌ தொடர்பால்‌ கிடைத்தனவோ 
அப்படியே நவீன பத்திரிகைத்‌ துறையும்‌ ஆங்கில மொழியின்‌ 
தொடர்பால்‌ நமக்குக்‌ கிடைத்த ஒன்றாகும்‌. தேசிய விடுதலை இயக்‌ 
கத்தைப்‌ பற்றிய உணர்வு National Movement) தோன்‌ றிய 
காலத்தில்‌-அந்த இயக்கத்துக்கு உறுதுணையாகப்‌ பயன்படும்‌ என்ற 
காரணத்தினால்தான்‌ பத்திரிகைத்‌ துறையைப்பற்றியே இந்தியாவிலும்‌ 
தமிழகத்திலும்‌ முதன்‌ முதலாகச்‌ சிந்திக்க தொடங்கினோம்‌, அந்தச்‌ 
சிந்தனை அப்போது தினப்பத்திரிகை (Daily Newspaper) செய்திப்‌" 
பத்திரிகை (News magazine) அளவில்தான்‌ வளர்ந்தது. பாரதியாரின்‌ - 
“இந்தியா? சுதேசமித்திரன்‌, இந்து, தினமணி, தமிழ்‌ நாடு போன்றவை 
இவ்வாறு தோன்றியவையே. தமிழகத்தைத்‌ தவிரத்‌ தமிழ்‌ வழங்கும்‌ 
பிறநாடுகளான இலங்கை, மலேசியா, பர்மா போன்ற பிற பகுதிகளிலும்‌ 





li 





தொடக்க காலப்‌ பத்திரிகைத்‌ தொழில்‌ இந்த எல்லையில்தான்‌ இருந்தது. 
வாரப்‌ பத்திரிகை, மாதப்‌ பத்திரிகை, இலக்கியப்‌ பத்தீரிகை, நகைச்‌ 
சுவைப்‌ பத்திரிகை, தொழில்‌ துறைப்‌ பத்திரிகை என்றெல்லாம்‌ பிரிந்து 
பின்பு இன்றுள்ள நிலைக்குக்‌ கிளைத்தது இந்த: ஆரம்ப எல்லையி 
லிருந்துதான்‌ என்பதை யாரும்‌ மறுக்க முடியாது, 


இந்தப்‌ பிரிவுகளில்‌ இலக்கியப்‌ பத்திரிகை (Literary journal} 
என்ற பகுதியை மட்டும்‌ எடுத்‌ துக்கொண்டாலும்‌ கடந்த கால்‌: நூற்றாண்‌ 
“டுக்கால அளவில்தான்‌ அது வளர்ச்சியும்‌, வளமும்‌, பல்வேறு வடிவமும்‌ 
பெற்றிருக்கிறது, தொடக்க காலத்‌ தமிழ்‌ இலக்கிய ஏடுகள்‌ யாவும்‌ 
இலக்கண.-இலக்கிய அஆராய்ச்சிகளிலும்‌--புல வர்களின்‌ விவாதங்‌ 
களிலுமே கவனம்‌ செலுத்தின. பாமரத்‌ தமிழ்‌ மகன்‌ அவற்றில்‌ ஈடுபாடு 
கொள்ள அவை வாய்ப்பளிக்கவில்லை. மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்க 
“வெளியீடான “செந்தமிழ்‌?, கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்க வெளியீடான 
“தமிழ்ப்‌ பொழில்‌?, சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தின்‌ 
“செந்தமிழ்ச்‌ செல்வி'- ஆகியவற்றை இந்தத்‌ தொடக்க கால இலக்கிய 
ஏடுகளில்‌ சேர்த்துக்‌ கொள்ளலாம்‌. இவை தமிழ்‌ இலக்கியப்‌ பத்திரிகைக 
ளாயினும்‌, ஈவீன பத்திரிகை உத்திகளை இவை தேடவில்லை. புலமை 
எல்லையிலேயே (Intellectuals rank) இவை இருந்தன. நச்சினார்க்‌ 
கினியன்‌, விவேகபாநு, வ. வே. சு. அய்யரின்‌ பால பாரதி, விவேக 
சிந்தாமணி, பஞ்சாமிர்தம்‌ போன்றவற்றையும்‌ ஏ றத்தாழ இந்தத்‌ 
தொடக்க கால இலக்கிய ஏடுகளில்தான்‌ இணைக்க வேண்டும்‌. நவீன 
இலக்கியப்‌ பத்திரிகைகளின்‌ வளர்ச்சிக்‌ காலம்‌ என்ப து மணிக்கொடி, 
கலைமகள்‌, திரு. வி, க-வின்‌ நவசக்தி, சந்திரோதயம்‌, பொன்னி 
ஆகியவற்றிலிருந்து தொடங்குகிறது: தமிழ்‌ இலக்கியப்‌ பத்திரிகை 
களில்‌ புதுமையும்‌, செழிப்பும்‌ பெருகிய காலம்‌ இதுதான்‌. 


ர ரு ரக ட. 
| மணிக்கொடி, சுதந்திரச்‌ சங்கு, சக்தி, பார தமணி, கலைமகள்‌ 
௮. சீ. ராவின்‌ “சிந்தனை” காலத்துக்கு முந்திய இலக்கியப்‌ பத்திரிகைக. 
ளான செந்தமிழ்‌, தமிழ்ப்‌ பொழில்‌ போன்‌ வற்றில்‌, ஓர்‌ இலக்கண 
முடிவு பற்றிய விவாதமோ, ஒரு பழம்‌ பாடலுக்குப்‌ பொருள்‌ காண்பதில்‌ 
இருபெரும்‌ .புலவர்களுக்கிடையிலுள்ள.. கருத்து வே றுபாடோ,. 


கல்வெட்டு, சாஸன ஆராய்ச்சிகளோதான்‌ இலக்கிய தி பட 
கருதப்பட்டன. 


டம னால்‌, மணிக்கொடி, சுதந்திரச்‌ சங்கு, சக்தி, ‘is aloe, 

கலைமகள்‌, பிரசண்ட விகடன்‌, .குமார விகடன்‌, சுதேசமித்திரன்‌ வாரப்‌. 
பதிப்பு சிய ஏடுகள்‌ அந்த நிலையை மாற்றி, சிறுகதை, நாவல்‌; 
இலக்கியத்‌ திறனாய்வு (Literary Criticism) புத்தக விமர்சனம்‌ (Book 
Review) ஆகிய அம்சங்களையும்‌ இலக்கிய ஏட்டுக்குரியவைகளாக்கி 
வளர்த்தன. தமிழில்‌ ' புனைகதை (Fiction) - அம்சத்துக்கு' இலக்கிய 
ன்‌ (Literary merit) ஏற்பட இந்தப்‌ பத்திரிகைகளே முதன்‌” 





111 





முதலில்‌ பாடுபட்டன என்பது முக்கியமாகக்‌ கவனிக்கப்பட வேண்டியது. 
புதுமைகளையும்‌ சோதனை இலக்கியத்‌ துறைகளையும்‌ ( Experimental 
Ways) வளர்க்க இந்த FORA காலத்துக்குப்‌ பின்பே அதிக வாய்ப்புக்‌. 
கீடைத்தது. இலக்கியப்‌ . போக்குக்கள்‌ (Literary trends) உலக. 
இலக்கியத்‌ தரத்துக்குப்‌ பேசத்தக்க சில நிலைமைகள்‌ இந்த இலக்கியப்‌. 
பத்திரிகைகளால்தான்‌ அறிமுகமாயின. இந்தக்‌ காலகட்டத்தில்‌ மேலை 
நாட்டின்‌ இலக்கியத்‌ துறைகளோடு தமிழ்‌ எழுத்தாளர்களுக்கு ஏற்பட்ட 
பரிச்சயமும்‌ இதற்கு ஒரு காரணம்‌. இந்தப்‌ பத்திரிகைகள்‌ வகுத்த. 
வழியில்‌ பின்னால்‌ இலக்கிய அம்சங்களோடு கவர்ச்சிகரமான பொது: 
மக்கள்‌ அம்சங்களையும்‌ (Features of Mass scale journalism) கலந்து 
தமிழில்‌ சில பத்திரிகைகள்‌ வந்தன. அவை ஹனுமான்‌, இந்துஸ்தான்‌, 
அணிகலம்‌ போன்றவை, இதே காலத்தில்தான்‌ ரங்கூனிலிரு௩து 
வெ. சாமிநாத சர்மாவின்‌ “ஜோதியும்‌ வெளிவந்தது. பின்னாளில்‌ வெளி 
வந்த கிராம ஊழியன்‌, கலா மோகினி, காலச்‌ சக்கரம்‌, காதம்பரி, தேனி, 
சூறாவளி போன்ற பத்திரிகைகளுக்கு எல்லாம்‌ கூட மணிக்கொடி, 
கலைமகள்‌ ஆகியவை தான்‌ தூண்டுதலாக அமைந்தன. (இலக்கியப்‌: 
பத்திரிகை என்ற பெயரின்‌ பொருள்‌ முழுமை அடையத்‌ தாடங்கிய . 
சமயம்‌ இதுதான்‌ என்று கூறவேண்டும்‌. “மணிக்கொடி” நடக்‌ து நின்று. 
விட்டாலும்‌ தமிழில்‌ இலக்கியப்‌ பத்திரிகைகளின்‌ - வரலாற்றை எழுத. 
அதுதான்‌ மைல்‌ கல்லாக இன்னும்‌ இருக்கிற து.) மணிக்கொடியும்‌, 
கலைமகளும்‌, ஒரு கால எல்லையில்‌ தமிழ்‌ இலக்கியத்தின்‌ புதிய கிளைக. 
ரில்‌ பலசோதனைகளும்‌, சாதனைகளும்‌, செய்து பார்த்த ஏடுகள்‌. அந்தச்‌ 
சோதனைகளும்‌ சாதனை களுமே பிற்காலத்தில்‌ பல இலக்கியப்‌ பத்திரிகை 
களுக்கு முன்மாதிரியாக அமைந்தன. பத்திரிகைத்‌ தொழிலின்‌ இலக்கிய 
ரீதியான வளம்‌ இந்த இரண்டு பத்தீரிகைகளாலும்‌ ஒரு காலத்தில்‌ 
துல்லியமாகவும்‌, துலாம்பரமாகவும்‌ நிரூபிக்கப்பட்டன. . தமிழில்‌ உரை 
நடை வளர்ச்சியின்‌ திருப்பு முனைக்காலமாக இந்தப்‌ பத்திரிகைகளின்‌ 
காலம்‌ இருந்ததனால்‌--இவை புதிய புதிய இலக்கிய வகைகளை வாசகர்‌. 
களுக்கு அறிமுகப்படுத்தின. பாரதியின்‌ தூண்டுதல்‌ (Influence of 
Bharathi) இந்தக்‌ காலகட்டத்துத்‌ துணை செய்தது. வசன நடையில்‌ 
கவிதையின்‌ ஈளினமும்‌, கவிதையில்‌ வசன நடையின்‌ எளிமையும்‌: 
விரவுகிற அழகிய தமிழ்‌ அமைப்பைப்‌ பாரதி இந்தப்‌ பத்திரிகைகளுக்கும்‌ 
இவற்றில்‌ எழுதியவர்களுக்கும்‌ உதவியிருந்தார்‌. பாரதியுகத்தின்‌ 
உத்வேகம்‌ தமிழ்ப்‌ பத்திரிகைகளின்‌ இலக்கிய எழுச்சிக்கும்‌ துணை 
புரிந்தன. பிற்காலத்தில்‌ பாரதிதாசனின்‌ “குயிலும்‌” சுரதாவின்‌ 
“காவியமும்‌” கவிதை இலக கய்‌ ஏடுகளாக நடக்கவும்‌ இந்தப்‌ பாரதி: 
யுகத்துத்‌ தூண்டுதலே முன்‌ விளைவாக இருந்திருக்க வேண்டும்‌ என்று 
அநுமானிக்க இடமிருக்கிறது. தமிழ்‌ இலக்கிய ஏடுகளை ஒரு குறிப்பிட்ட 
கம்பிக்கையூட்டும்‌ நிலைக்குக்‌ (Promising Stage) கொணர்ந்த காலம்‌: 
இதுதான்‌. 


: இடைக்காலநிலைகள்‌ 
- அதன்‌ பின்‌ இடைக்கால எல்லையில்‌ ஜனரஞ்சக அம்சமும்‌. 
பத்திரிகைத்‌ தொழிலில்‌ கவனிக்கப்பட்டது. “கல்கியின்‌ எழுத்துப்பணி: 








liii 


யால்‌ விகடன்‌, கல்கி, போன்ற இதழ்கள்‌ சிறப்படையத்‌ தொடங்கின. 
அவை இலக்கிய எல்லையிலிருந்து பெருகித்‌ தம்மை இன்னும்‌ எளிமை 
யாககிக்கொண்டு வியாபாரமாகவும்‌ மாறின. *இலக்கியப்‌ பத்திரிகைகள்‌? 
என்ற பெயர்‌ குன்றிப்‌ “பத்திரிகை இலக்கியம்‌” என்று குறிப்பிடத்தக்க 
சில துணை அம்சங்கள்‌ பத்திரிகைத்‌ தொழிலுக்குக்‌ கிடைத்தன. 


அரசியல்‌ தலையங்கம்‌, நகைச்சுவைத்‌ துணுக்குக்கள்‌, தொடர்‌ 
கதை, போன்ற அம்சங்கள்‌ மிகமிக எளிமையாக்கப்பட்டன. இலக்கிய 
நிலைகளை விடப்‌ பத்திரிகைத்‌ திறன்கள்‌ (journalistic talents) கவனிக்‌ 
கப்பட்டன. எவ்வளவு இலட்சம்‌ பேர்‌ படிக்கிறார்கள்‌ என்பதே பெருமை. 
யாக மாறிய காலம்‌ இதுதான்‌. இலக்கியப்‌ பத்திரிகைகள்‌ தங்கள்‌ 
நிலைக்குப்‌ பயந்து, தயங்கிய காலமும்‌ இதுதான்‌. ஏறக்குறைய மேலை 
நாட்டுப்பத்திரிகைத்‌ துறையின்‌ விளைவு (Impact of Western journa- 
lism) இந்தச்‌ சமயத்தில்‌ தமிழிலும்‌ ஏற்பட்டது. பத்திரிகைத்‌ துறை 
செல்வாக்கான ஒரு தொழிலாக, ஜனநாயக சாதனமாக மாறியது ; 
மாற்றப்பட்டது. இரண்டொரு இலக்கியப்‌ பத்திரிகைகளையும்‌ இந்த 
நிலை நன்கு பாதித்தது. இந்தச்‌ செல்வாக்கின்‌ முழுப்பயனைக்‌ £ குமுதம்‌ ? 
போன்ற வெகு ஜன சஞ்சிகைகள்‌ விளைவுறச்‌ செய்தன, இதே சமயத்‌ 
தில்‌ தென்மொழி, முத்தாரம்‌, போன்ற ஏடுகள்‌ மொழியுணர்ச்சிக்காகப்‌ 
பாடுபடத்‌ தோன்றியபோது தமிழ்ப்பொழில்‌ போன்ற பழைய ஏடுகளின்‌ 
நோக்கத்துக்குப்‌ புதிய விறுவிறுப்புப்‌ பிறந்த து. | 


வெகுஜன சஞ்சிகைகளின்‌ அமோக வளர்ச்சி இலக்கியப்‌ பத்திரி 
கைக்‌ காரர்களுக்குப்‌ பயத்தை அளித்தது. இந்தப்‌ பயம்‌ இரண்டுவித 
விளைவுகளை உண்டாக்கிய து. வெகுஜன சஞ்சிகைகளிலிருந்து வே று 
பட்ட தரமான நல்ல இலக்கியப்‌ பத்திரிகைகளை ௩டத்த வேண்டுமென்ற 
பிடிவாதம்‌ சிலருக்கு உண்டாகவும்‌. வெகுஜன சஞ்சிகைகளை ஆதரிப்‌ 
போர்‌ அந்த வழியிலேயே முற்றிலும்‌ போய்விடவும்‌ கேர்ந்தது. இதனால்‌ 
இலக்கியத்‌ திறனுள்ள பத்திரிகைகளில்‌ கவனம்‌ செலு 5 துவோரும்‌-- 
அத்தகைய வாசகர்களும்‌ - தனித்‌ தனியே தங்கள்‌ துறைகளில்‌ அக்கறை 
செலுத்தத்‌ தொடங்கினர்‌. தமிழ்‌ இலக்கியப்‌ பத்திரிகைகளின்‌ வளர்ச்‌ 
சிக்கு இந்த நிலை ஓரளவு உறுதுணை புரிவதாயிருந்தது--என்பதையும்‌ 
மறந்து விடுவதற்கில்லை. இலக்கியத்‌ தரமான குழு ஒன்று எழுத்துலகி: 
லும்‌ வாசகர்‌ உலகிலும்‌ உண்டாகவும்‌ இந்த வெகுஜன ரஞ்சகமான . 
இதழ்களே மறைமுகமான தூண்டுதல்களாக இருந்தன - என்‌ று அநு 
மானிக்கலாம்‌. 


வெகுஜனப்‌ பத்திரிகைத்‌ துறை ஆதிக்கம்‌ (Influence of Popular 
journalism) இலக்கியரீ தியான தனித்தன்மை, அசல்‌ தன்மை (Indivi- 
duality, Originality) உள்ள பத்திரிகைகளைக்‌ கூடப்‌ பாதிக்க நேர்க்‌ 
தது, இந்தக்‌ காலக்கட்டத்தில்‌ இப்படிச்‌ சோதனையைத்‌ தாங்க முடியா 
மல்‌ நெல்லையிலிருந்து வந்த சாந்தி, சென்னையிலிருந்‌ து வந்த சரஸ்வதி, 
எழுத்து, இலக்கிய வட்டம்‌ ஆகிய இலக்கிய ஏடுகள்‌, பம்பாய்‌ விந்தியா, 
போன்‌ றவை சிரமப்பட்டுப்‌ போராடின. 


S 
P 





‘liv 





_ மலேசியாவில்‌ மலைமகள்‌, ஈழத்தில்‌ £ புதுமை இலக்கியம்‌ ” £மரகதம்‌” 
பொன்ற இதழ்களும்‌ இதே காலகட்டத்தில்‌ இலக்கியத்தரமான செயல்‌ 
களைச்‌ செய்ய முயன்‌ றன. ரங்கோனில்‌ செய்தி இதழாகப்‌ பர்மா நாடு* 
ஒன்று மட்டுமே இந்தச்‌ சமயத்தில்‌ தமிழ்‌ ஏடாக இருந்தது. கலைமகள்‌ 
காரியாலயம்‌ வெளியிட்டு வளர்த்துவரும்‌ மஞ்சரி, கோவைக்‌ கலைக்கதிர்‌, 
தாமரை * தென்‌ மொழி”, போன்றவைகூட வெகுஜனக்‌ கவர்ச்சி இதம்‌ 
களின்‌ அளவு செல்வாக்குப்‌ பெற முடியவில்லை. 


த ற்கால நிலைமை 


சரஸ்வதி, இலக்கிய வட்டம்‌ போன்ற பல இலக்கியா ப்ர 
கள்‌ சோதனையைத்‌ தாங்காது நின்றே விட்டன. எழுத்து, தாமரை 
ஆகிய இதழ்கள்‌, புதுக்கவிதை, விமர்சனம்‌, (Free Verse, Literary 
Criticism) ஆகிய துறைகளில்‌ சோதனை செய்‌ து வருகின்‌ றன. கலைமகள்‌ 
1950-ம்‌ ஆண்டுக்கு முன்‌ சிறுகதைத்‌ துறையில்‌ செய்த சோதனை 
முயற்சிகள்‌ போல்‌ இப்போது செய்வதில்லை. புதிதாகத்‌ தோன்றிய 
தீபம்‌ மாத இதழ்‌--இலக்கிய விவாதங்கள்‌, நாடகம்‌, சிறுகதை பற்றிய 
இலக்கிய ஆராய்ச்சிகள்‌, போன்றவற்றிலும்‌, திறனாய்விலும்‌, தரமான 
சிறுகதைகளை வெளியிடுவதிலும்‌ விறுவிறுப்பாகக்கவனம்‌ செலுத்தி 
வருகிறது. பெரும்பாலான பத்திரிகைகள்‌ கதைகளை மட்டுமே இட்டு: 
நிரப்புவதோடு இலக்கியப்‌ பணி நிறைந்து விடுவதாக நினைக்கும்‌ இந்த 
காளில்‌ புதிய சோதனைகளைச்‌ செய்ய இலக்கியப்‌ பத்திரிகைகள்‌ கூடத்‌. 
தயங்குகின்‌ றன. 


நாட்டின்‌ அரசியல்‌ பொருளாதார, சினிமா வேகங்கள்‌ நிதானமான 
போக்குள்ள பத்திரிகை அம்சங்களை ஊக்குவிக்கத்‌ துணை செய்யவில்லை 
ஒரு சினிமா பத்திரிகை இலக்கிய அம்சங்களில்‌ எதுவுமே இன்றி வெளி 
வர முடியும்‌ என்பதுபோல்‌ ஓர்‌ இலக்கியப்‌ பத்திரிகை சினிமா அம்சங்கள்‌ 
எதுவும்‌ இன்றி வெளிவர முடியாது என்றாகிவிட்டது தற்கால நிலைமை. 
இலக்கியத்தின்‌ . புதிய பழைய துறைகளில்‌ ஆழ்ந்தகன்ற கவனம்‌: 
செலுத்தும்‌ பத்திரிகைகள்‌ சிலவாவது வேண்டும்‌. மொழியின்‌ ஜீவா 
தாரமான பிரச்னைஇது. விதை நெல்‌ சேமித்துவைத்தால்தான்‌ மறுபடி 
பயிரிட முடியும்‌. இத்தகைய இலக்கியப்‌ பத்திரிகைகள்‌ மொழிக்கு. 
விதை கெல்லைப்போன்றவை, நாளைய இலக்கிய முயற்சிகளைப்‌ பயிர்‌ 
செய்ய இவை உதவுவதைப்‌ போல வேறெவையும்‌ உதவமாட்டா என்ற. 
டப நமக்கு இருந்தாலே நல்லது. | I 


இலக்கிய ஏடுகளின்‌ எதிர்காலம்‌ :-— 
SUID இலக்கிய இயக்கம்‌ இப்போ து வளர்முகமாக இருக்கிறது. 


அங்கங்கே எழுத்தாளர்‌ சங்கங்கள்‌, வாசகர்‌ பேரவைகள்‌ தோன்றிப்‌: 
புதுமை இலக்கியம்‌ பற்றி ஆழ்ந்து சிந்திக்க முனைந்துள்ள காலம்‌ இது; 
இந்தக்‌ காலத்திலும்‌ எதிர்காலத்திலும்‌ இலக்கியத்‌ தரமான பத்திரிகைத்‌. 
தாழில்‌ (Literary journalism) கொஞ்சம்‌ காலூன்ற வாய்ப்பிருக்கிறது. 
விமர்சனம்‌, திறனாய்வு, இலக்கியத்தில்‌ சோதனை முயற்சிகள்‌, விவா: 








ly. 


தங்கள்‌, போன்றவற்றை நடத்தும்‌ தீவிரமான இலக்கியக்கொள்கை 
உள்ள பத்திரிகைகளுக்கு எதிர்காலம்‌ இருக்கிறது. எவ்வளவு வெகு 
. ஜனப்‌ பத்திரிகைகள்‌ அழுத்தினாலும்‌ இலக்கியப்‌ பத்திரிகைகள்‌ வளர. 
முடியும்‌ வளர வேண்டும்‌. : ன ae 
— அக்நரனுரற்றிலோ்‌ புறநானூற்றிலோ ஒரு பாடலுக்கு விளக்கமும்‌, 
ஈயமும்‌ கூறிறாலோ படம்‌ வரைந்து விட்டாலோ அதுவே இலக்கியப்‌ 
பத்திரிகையின்‌ இலட்சணம்‌ என்று கருதிய காலம்‌ மாறி இலக்கியப்‌ 
பத்திரிகையின்‌ இலக்கிய நோக்கும்‌ (Literaty aim) இலக்கியப்‌ பயனும்‌ 
(Literary output) sate புரிந்துகொள்ளப்படும்‌ காலமாக எதிர்காலம்‌ 
இருக்கும்‌; இலக்கியப்‌ பத்திரிகை வளர்ச்சியில்‌ கருத்துள்ள... யாவரும்‌ 
துடிப்பான. இந்த எதிர்காலத்தை நன்கு பயன்‌ படுத்திக்கொள்ள 
வேண்டும்‌. பல்லாயிரம்‌ விதமான பத்திரிகைகள்‌ ஒரு மொழியில்‌ ஈடக்து 
வந்தாலும்‌--அந்த மொழியின்‌ நாளைய நிதிக்குவை என்ற சேமிப்புக்குப்‌ 
பொருள்‌ வழங்குப்வை . இலக்கிய ஏடுகளே என்பதை நினைவு வைத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. வாசகர்களில்‌ ஈல்ல கூட்டம்‌ ஒன்று வெகுஜனப்‌ 
பத்திரிகைத்‌ தரத்தில்மட்டும்‌ திருப்தி காணாமல்‌ இலக்கியத்தர மான 
பத்திரிகைகளை எதிர்பார்க்கும்‌ எதிர்காலம்‌ உருவாகவேண்டும்‌. 
மொழியின்‌ நிலைத்த சிறப்பிற்கு ஒரு காலத்தில்‌ கவிதை இலக்கியம்‌ 
எப்படி ஓர்‌ அச்சாணியாக இருந்ததோ அப்படியே இலக்கியப்‌ பத்தி 
ரிகைகளும்‌ மொழிக்கு. அச்சாணியாக இருக்க... ஏ றவை யாகும்‌, 
'என்கெளண்டர்‌' (Encounter) மாடர்ன்‌ ரெவ்யூ (Modern Review) 
தமிழ்க்‌ கலை (Tamil Culture) போன்ற இதழ்கள்‌ தமிழில்‌ பெருகி வளர 
வேண்டும்‌. ஒரு நல்ல இலக்கியப்‌ பத்திரிகை பல்லாயிரம்‌ பேருக்குக்‌ 
கற்பிக்கும்‌ பேராசிரியனைப்‌ போன்றது தரமான பத்திரிகைத்‌ 
தொழிலுக்கு இலக்கியப்‌ பத்திரிகைகளே முன்னோடிகளாக இருக்க 
முடியும்‌, பத்துத்‌ தரக்குறைவான பத்திரிகைகளிலிருந்து ஒரு நல்ல 
விளைவும்‌ ஏற்படமுடியா து. “அதேசமயத்தில்‌ ஒரு தரமான இலக்கியப்‌ 
பத்திரிகையிலிருந்து பத்து நல்ல பத்திரிகைகளாவ து விளையமுடியும்‌ 
என்று கூறி இந்தக்‌ கட்டுரையை முடிக்கிறேன்‌. | 


= VIII 
தமிழில்‌ செய்தி இதழ்கள்‌ 
இரா, நடராசன்‌ d.a., 
துணையாசிரியர்‌, தமிழ்க்கலைக்‌ களஞ்சியம்‌ ' 
(உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டுமலரில்‌ வெளிவந்த கட்டுரையின்‌ சில பகுதிகள்‌) 


தமிழ்‌ சாட்டில்‌ 1880 வரையில்‌ தமிழில்‌ தனி இதழ்கள்‌ தொடங்கப்‌ - 
பெறவில்லை. . இத்துறையிலும்‌ முதல்‌ முயற்சி மேற்கொண்டவர்கள்‌ 
பாதிரிமார்களேயாவர்‌, சென்னையிலிருந்த கிறித்தவ சமயப்‌ பிரச்சாரக்‌ 
கழகம்‌ (Religious Tract Society) 1831-இல்‌ செய்தி இதழ்‌ ஒன்றை 
முழுவதும்‌ தமிழில்‌ தொடங்கியது அடுத்து 1892-இல்‌ மெட்ராஸ்‌ கிரா 
@—20 








lvi 


னிக்கிள்‌? (Madras Chronicle) என்ற பெயரில்‌ தமிழிலும்‌, தெலுங்‌ 

கிலும்‌ இதழ்கள்‌ வெளியிட மூவர்‌ கூட்டாக அரசினரிடம்‌ அனுமதி 
வேண்டினர்‌. இது 1835-இல்‌ வெளிவந்தாகத்‌ தெரிகிறது. இதுதான்‌. 
தமிழில்‌ முதலில்‌ வெளிவந்த செய்தி இதழ்‌ என மார்க்ரெட்‌ பார்ன்ஸ்‌... 
என்பவர்‌ குறிப்பிடுகிறார்‌. ஆனால்‌, !8989-இலேயே “விருத்தாந்தி” என்ற 
பெயரில்‌ தமிழிலும்‌ தெலுங்கிலும்‌ செய்தி இதழ்கள்‌ வெளிவந்து கொண் 
டிருந்ததாக ஜே. லாங்‌. என்பவர்‌ கூறியுள்ளார்‌. இதற்கு அரசினர்‌ 
(கிழக்கிந்தியக்‌ கம்பெனி) ஆதரவு இருந்தும்‌, 1838-460 பிறகு மறைந்து 
விட்டது. அடுத்து வெளிவந்த தமிழ்‌ இதழ்களில்‌ முக்கியமான து 
“ராஜவர்த்தி போதினி? ஆகும்‌. இது 1855-இல்‌ தொடங்கி மாதம்‌ 
மும்முறை வெளிவந்தது. இதில்‌ ஆங்கில இதழ்களில்‌ வெளியான 
செய்திகளின்‌ மொழி . பெயர்ப்புக்கள்‌ மட்டுமே இடம்‌ பெற்றன. அதே 
ஆண்டில்‌ *தினவர்த்தமானி: என்னும்‌ இன்னொரு தமிழ்‌ வார இதழை 
மேதகு. பி. பெர்கிவல்‌ (Rev. P. Percival) என்பார்‌ நிறுவினார்‌. இது. 
மக்களிடையே நல்ல செல்வாக்குப்‌ பெற்று விளங்கியது. | mre 


1857-இல்‌ முதலாவது இந்தியக்‌ கிளர்ச்சி (சிப்பாய்க்‌ கலகம்‌) ஏ ற்படு | 
வதற்கு முன்பு தமிழில்‌ தோன்றிய செய்தி இதழ்கள்‌ மிகச்சிலவே. . 
அவற்றில்‌ ஒன்‌ றிரண்டுதான்‌ 1860, 1870 வரை நீடித்து வாழ்ந்தன. 


1857 கிளர்ச்சிக்குப்‌ பிறகு அடிமைத்‌ தளையில்‌ கட்டுண்டுகிடந்த. 
மக்கள்‌ விழிப்படைந்தனர்‌. இக்காலத்தில்‌ பல செய்தி இதழ்கள்‌: 
தோன்றுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. அதே நேரத்தில்‌ -1879-இல்‌ 
இயற்றப்பட்ட நாட்டுமொழிச்‌ செய்தி இதழ்கள்‌ சட்டமும்‌, எழுத்துரி 
மையை வலியுறுத்தி இந்திய மொழிகளில்‌ பல புதிய இதழ்கள்‌ தோன்ற. 
ஊக்கமளித்தது. தமிழ நாட்டில்‌ நூற்றுக்கும்‌ மேலான செய்தி இதழ்கள்‌ 
வெளிவந்தன... இவற்றில்‌ பல்வேறு பகுதிகளை த்‌ தன்னகத்தேகொண்ட 
இதழ்கள்‌ சில. சமயவிளக்கங்களும்‌, மறுப்புக்களும்‌ சில இதழ்களில்‌ — 
வெளிவந்தன. சில சமயவளர்ச்சிக்கும்‌, Aw பெண்கள்‌. 
ஆசிரியர்‌, இளைஞர்‌ சிறுவர்‌ பகுதிக்கும்‌ சில தத்‌ துவம்‌ போன்‌ றவற்றுக்கும்‌ 
சிறப்பாகப்‌ பயன்பட்டன. 1881-இலிருந்து 1900 வரை தோன்றிய 
தமிழ்ச்‌ செய்தி இதழ்களில்‌ வேறுசில பின்வருமாறு (அடைப்புக்‌ . 
குறிக்குள்‌ தொடங்கிய ஆண்டு. )* | 


1. தமிழ்ப்பத்திரிகை (1891-மாத இதழ்‌); 8, பால தீபிகை (1840- 
52, மும்மாத இதழ்‌); 8. சிறு பிள்ளையின்‌ தேசத்தோழன்‌ (1849-சிறுவர்‌. 
இதழ்‌); 4. நற்போதகம்‌ (1848 மாத இதழ்‌); 8, தர்ம பள்ளி போதகம்‌ 
(1850-60, மாத இதழ்‌) 6, தேசோபகாரி (1860-மாத இகழ்‌); T. தத்துவ. 
போதினி (1864-மாத இதழ்‌) ; 8. அமிழ்தவசனி (1860-பெண்களிதழ்‌) ; 
9. கலாவர்த்தனி (1866-101 இதழ்‌); 10. சுகத்திய வர்த்தமானி (1870. 
மாத இதழ்‌); 11. ஜனவினோதினி (1870-மாத இதழ்‌); 12, தேசாபி . 


1. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ தமிழ்உரைநடை வளர்ச்சி--௮. மு; பரம 


சிவானந்தம்‌, 


ன 





lvit 





மானி (1877); 19. நடுத்தா,  உயர்தரப்பள்ளி நண்பன்‌. (1879); 
14. சித்தாந்த ரத்நாகரம்‌ (1880); 15. பரதத்வ பிரகாசிகை (1881). 
16. சைவ உதயபானு (1882); 17. மகாவிகடதூதன்‌ (1882); 18; 
சுகுணபோதினி (1888); 19. ஞானமிர்தம்‌ (1883) 20. சன்மார்க்க 
போதினி (1885); 21. மனோரஞ்சித விசோதம்‌ (1856); 22, கலாதரங்‌ 
கிணி (1886-89), வார இதழ்‌); 28. திராவிட ரஞ்சனி (1887-மாத 
இதழ்‌); 24. பிரமவித்தியா (1887) ; 25. சுகசீவணி (1887); 26. லோக 
ரஞ்சனி (1887-மாத இதழ்‌) ; 27. சத்திய தூதன்‌ (1887-மாத இகம்‌); 
28, ஸ்ரீ லாக ரஞ்சனி (1887-மாத இதழ்‌); 29. உபாத்தியாயர்‌ (1887) ; 
80. கிராம வியவஹாரினி (1889); 31. மாதர்‌ மித்திரி (1889) ; 
38% கோயம்புத்தூர்‌ கலாநிதி (1890-மாத இதழ்‌); 33. சிவபக்தி 
சந்திரிகை (1890-93) ; 34. SALTS தமிழ்ச்‌ செல்வன்‌ (1890 வார இதம்‌); 
35. ஞான நீல்லோசனி (1890-வார இகழ்‌); 36. சிவரத்நம தடம்‌ (1891); : 
37. சுகாதாரபோதினி (1891); 38. பெண்‌ மதிபோதினி (1891); 39. 
விவேக. சிந்தாமணி (1892-015 இதழ்‌); 40. மாதாந்தர சட்டப்‌ 
பத்திரிகை (1593); 41. விசயத்துவம்‌ (1893); 42, போலீசுத்தூ தன்‌ 
(1893-மாத மிருமுறை); 43. ஞானபானு (1894-மாத இதம்‌); 44 திருச்‌ 
செங்கோட்டு விவேகா திலகன்‌ (1894-வார இதழ்‌); 45. ஷண்முக 
விஜயம்‌ (1594); 46: பகவத்கீதா பாஷ்யார்த்த போதினி (1895); 47. 
சோமரவி (1895-மும்மாத இதழ்‌); 48. மாணவர்‌ போதகம்‌ (1845-மாத 
இதழ்‌); 49. லோகோபகாரி (1896-வார இதழ்‌); 50. ஞானபோதினி 
(1897-1950); 51. சிந்தாந்த தீபிகை (1897-மாத இதழ்‌); 52. பிரபஞ்ச 
மித்திரன்‌ (1898-வார இதழ்‌); 58. மாதர்‌ மனோரஞ்சனி (1899-மாத 
இதழ்‌); 54. கிராமாதிகாரி (1900-மாத இதழ்‌; 55. வினோத விசித்திரப்‌ 
பத்திரிகை (1900); .56. ஞானப்‌ பிரியன்‌ (1900). 

மேற்கண்ட தமிழ்‌. இதழ்களில்‌ பெரும்பாலன காலமெனும்‌: கடுங்‌ 
காற்றில எதிர்‌ நிற்க மாட்டாமல்‌ தலைசாய்ந்து விட்டன. ஆட்சியாளர்‌ 
களின்‌ கண்காணிப்பும்‌, கட்டுப்பாடுகளும்‌ இவற்றின்‌ மறைவுக்கு முக்கிய 
காரணமாயின. சென்ற நூற்றாண்டின்‌ தலைவாயிலில்‌ செய்தி இகழ்‌ . 
உரிமையாளர்‌, ஆசிரியர்‌ ஆகியோர்‌ பற்றிய குறிப்புக்களை இதழில்‌ 
கடைசிப்‌ பக்கத்தில்‌ அச்சிடவேண்டு மென்ற ஆணையை வைஸ்ராய்‌ 
(Viceroy) பிறப்பித்தார்‌. மேலும்‌, மாநிலக்‌ கவர்னரும்‌ பல்வேறு கட்டுப்‌ 
பாடுகளை உண்டாக்கியும்‌ தளர்த்தியும்‌, வளர்த்தும்‌ வந்ததால்‌ அவற்றால்‌ 
செய்தி இதழ்களுக்கு ஈலிவும்‌, தாழ்வும்‌ உண்டாயின. ஒரு சில இதழ்கள்‌ 
சில ஆண்டுகள்‌ வெற்றி முரசு கொட்டி . வாழ்ந்தன, இவற்றுள்‌ 
ஒன்றையும்‌ இன்று காண்பது அரிதாகிவிட்டது. “சுதேசமித்திரன்‌” 
நாளிதழ்‌ மட்டும்‌ இதற்கு விதிவிலக்காய்‌ தோன்றிய நாள்‌ தொட்டு 
(1882) இன்று வரை நம்மிடையே வாழ்ந்து வருகின்றது, 


1885-இல்‌ இந்திய தேசிய காங்கிரசு தோன்றியதும்‌ நாட்டின்‌ 
அரசியல்‌ துறையில்‌ புதிய வேகம்‌ பிறந்தது, இந்தியச்‌ செய்தி இதம்‌ 
களின்‌ வரலாற்றின்‌ புதிய அத்தியாயம்‌ துவங்கியது. சாதாரண 
மக்களுக்கும்‌ நாட்டு நடப்பை உணர்த்தவேண்டிய அவசியம்‌ ஏ Our sy, 
அப்போதுதான்‌ தாய்மொழி இதழ்களின்‌: முக்கியத்துவம்‌ உணரப்‌ 








lviii 


பட்டது. தமிழ்‌ நாட்டில்‌. இத்தேவையை முதலில்‌ - உணர்ந்து, அதை ட்‌ 
- நிறைவு செய்யும்‌ முயற்சியில்‌ முனைந்தவர்‌ திரு, ஜி. சப்பிச்‌. 
ஐயராவார்‌. இவர்‌ ஏற்கனவே “இந்து? ஆங்கில இதழை 1978-இல்‌ 
துவங்கி அதன்‌ ஆசிரியராகவும்‌ பணியாற்றி வந்தார்‌. 1882- oe | 
“சுதேசமித்திரன்‌ இதழைத்‌. துவங்கினார்‌. இந்திய நாட்டின்‌ அரசியல்‌ 
துறையை மூடியிருந்ததிரையை விளக்கி, தமிழ்‌ மக்களுக்கு உணமை. 
நிலையைப்‌ படம்‌ பிடித்துக்காட்டும்‌ ஒரு சாதனமாக இவ்விதழ்‌ அமைந்தது 
தமிழ்‌ மக்களின்‌ . உணர்ச்சிகளையும்‌, உள்ளக்கிடக்கைகளையும்‌ எடுத்‌. 
துரைக்கும்‌ கருவியாகவும்‌ இது விளங்கியது. ஆரம்பத்தில்‌ வார 
“இதழாகத்‌ தொடங்கிய இது, மிக விரைவில்‌ மக்களின்‌ பேரா தரவைப்‌ 
பெற்றது. அப்போதிருந்த எல்லாத்‌ தமிழ்‌ இதழ்களிலும்‌ விற்பனையில்‌ 
இதுவே முதலிடம்‌ பெற்றது. (1500 படிகள்‌) இதற்கு அடுத்தபடியாக 
. அதிகம்‌ விற்பனையான தமிழ்‌ இதழ்‌ *தினவர்த்தமாணி' (184) ஆகும்‌. 
அதே காலத்தில்‌ வேறு 18 தமிழ்‌ இதழ்களும்‌ உலவின. அவற்றுள்‌ , 
விகட தூதன்‌, வெற்றிக்கொடியான்‌, பாரியான்‌, ஆரியஜன பாரியான்‌ 
ஆகியவை குறிப்பிடத்தக்கன. இவற்றிற்கெல்லாம்‌. அரசாங்கத்துக்கு . 
மிகவும்‌ - ஆத்தா து எனக்‌ கருதப்பட்ட து! சுதேசமி கதிர பகம்‌ 


ae 


ஒரு சமூ பம்‌ ட க்கையை- மனக்‌ ou ரி ்ய்‌ பிரதி. 
பலிக்கும்‌ கண்ணாடியாக, 19-ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ தமிழ்ச்‌ 
செய்தி இதம்கள்‌ விளங்கின. அவை எப்படித்‌ தோன்றினும்‌, யாரால்‌ 
தொடங்கப்‌ பெறினும்‌, அவை அக்கால மக்களின்‌ உள்ளத்தைத்‌ 
தொடுவனவாய்‌, உறங்கிக்‌ கிடந்த நாட்டுணர்வைத்‌ கட்டி எழுப்பு 
வனவாய்‌, அவ்வுணர்ச்சிகளின்‌ வடிகாலாய்‌ விளங்கின. 1957. 
கிளர்ச்சிக்குப்பின்‌ . ஏற்பட்ட இந்திய மறுமலர்ச்சி, இந்திய தேசீயக்‌ 
காங்கிரசின்‌ துவக்கம்‌, தாய்மொழி இதழ்களின்‌ தேரற்றம்‌ இவை 
அனைத்தும்‌ நாட்டில்‌ எழுச்சிபெற்ற புதிய சக்திகளின்‌ சின்னங்களாய்‌ 
இலங்கின. செய்தி இதழ்கள்‌ தெரிவித்த கருத்துகளும்‌, மக்களின்‌. 
கருத்தைத்‌ திரட்டுவதில்‌ அவை கொண்ட பங்கும்‌, அரசாங்கத்திற்கும்‌ 
செய்தி இதம்‌ உலகிற்குமிடையே உருவான பெரும்‌ போராட்டத்திற்கு 
 அடிகோலின. அதோடு அரசியல்‌ சமூகச்‌ FLD OS தங்களால்‌ இல்‌. 
.. விதழ்கள்‌ இத வட்‌ பங்கு மகத்தானது, 





20-ஆம்‌ தன்ட 


இருபதாம்‌. நூற்றாண்டு தொடங்கிய. து மதுரைத்‌ தமிழ்ச்சங்கம்‌. 
போன்ற பல சங்கங்கள்‌ தமிழை வளர்க்கத்‌ தோன்றின. அரசியல்‌, 
சமயம்‌, தொழில்‌, வாணிகம்‌ என்ற எல்லாத்தறைகளிலும்‌ ஊர்தோறும்‌ 
சங்கங்கள்‌ எழுந்தன. இச்சங்கங்களில்‌ மாத இதழ்களும்‌, பிற வெளியீடு. 
களும்‌ வெளியாயின. இவற்றுள்‌ சில. நீண்டு வாழாமற்‌. போனாலும்‌, 
ADU அவ்வப்போது தோன்றி தமிழை. வளர்த்தன... ஞானபானு, | 
தமிழ்ப்பொழில்‌, செந்தமிழ்‌, செந்தமிழ்ச்‌ செல்வி, ஞான சாகரம்‌, 
அந்த்‌. ாந்தம்‌. என்று எத்தனையோ இதழ்கனைத்‌ த்‌ தமிழ்நாடு கண்டுள்ளது. 








- lix 


அரிது. கட்டுரைகளே முதலில்‌ செய்தி இதழ்களில்‌ வெளிவந்தன. 
சமயம்‌, இலக்கியம்‌ அவ்வப்போது . உண்டான அரசாங்கச்‌ சட்டங்கள்‌, , 


விதிகள்‌, விளக்கங்கள்‌ இவை பற்றியனவாகக்‌ கட்டுரைகள்‌ இருந்த 
நிலை மாறி எல்லாத்‌ துறைகளிலும்‌. அவை. பரவலாயின. . அரசியல்‌ 
போராட்டம்‌, பொதுமக்கள்‌. போராட்டமாக. வளர்ந்தபோது, அந்த 
உயிர்த்துடிப்போடு பல செய்தி இதழ்கள்‌ தோன்‌ நின. பாரதியார்‌ தமது 


சுதந்தீர தாகத்தை வெளியிடுவதற்குச்‌ சொந்தமாக ஓர்‌ இதழ்‌ தேவை f 


என உணர்ந்தும்‌, ஒரு தேச பக்தரின்‌ உதவியால்‌ 1907 ஏப்ரலில்‌ 
“இந்தியா” என்னும்‌ இதழைத்‌ துவங்கினார்‌) பாரதியின்‌ *இந்தியா,” 
பாவலரின்‌ இன்றைய சமாச்சாரம்‌”, திரு. வி. & வின்‌ (தேசபக்தன்‌: 


ஆகியவை ஓர்‌. புதிய. இலக்கிய நடையை செய்தி இதழ்‌ உலகில்‌ பரவ: 
விட்டன. திரு. வி, & இந்த வகையில்‌ நிகழ்த்திய புரட்சி நிலை. 


பேறடைந்து விட்டது. எல்லோருமே இந்த நடையைப்‌ பின்பற்றத்‌ 
தொடங்கினர்‌, திராவிட இயக்கத்தின்‌ . வெளியீடான “திராவிடன்‌”, 


“குடியரசு” இதழ்களும்‌ இந்த. முறையையே பின்பற்றின. பல: வார 


இதழ்களும்‌ தமிழறிவிற்‌ சிறந்த எழுத்தாளர்கள்‌ கையில்‌ வளர்ந்து 
ஓங்கின. .. திரு. வி. க. வின்‌ *ஈவசக்தி?, பாவலரின்‌ “பாரதி, அவரது 
தேசபக்தன்‌”, வடிவேலுச்‌ செட்டியாரின்‌ (லோகோபகாரி, இராஜாஜியின்‌ 
“விமோசனம்‌' முதலியவற்றை Omg குறிட்பிடலாம்‌. கிரு. வி. ௧. 
வினிடத்தில்‌ பயிற்சி பெற்றரா. கிருஷ்ணமூர்த்தி. (கல்கி) முதலில்‌ 
ஆனந்த விகடனிலும்‌, பின்னர்‌ கல்கியிலும்‌ (1941) தொண்டாற்றிப்‌ 
புகழ்‌ நாட்டினார்‌; பாரதியார்‌ தொடங்கிய தமிழ்‌ மறுமலர்ச்சியைச்‌ சிறந்த 
முறையில்‌ வளர்த்துப்‌ பாதுகாத்து நன்கு பலன்‌ தரும்படி செய்தார்‌, 
மக்களுக்கு எப்படி எழுதினால்‌, எதை எந்த. வகையில்‌ சொன்னால்‌ 


Romean 


- மனதுக்குப்‌ பிடிக்கிறது என்றெல்லாம்‌ ஆராய்ந்து செய்தி இதழ்‌ உலகில்‌ 


பல புதிய உத்திகளை வகுத்தார்‌. செய்தி இதழ்களின்‌ வாயிலாகத்தான்‌ 
எழுத்து நடையில்‌ காணப்பெறாத நகைச்சுவை, மேடைப்‌ பேச்சிலிருந்து 
20-ஆம்‌ நூற்றாண்டில்‌. இலக்கியத்தில்‌ நுழைந்த து எனலாம்‌. விகடத்‌ 


திற்கென்றே பல வார இதழ்கள்‌ தோன்றின. விகடரத்தினம்‌, விஜய 


விகடன்‌, ஆனந்த விகடன்‌, பிரசண்ட விகடன்‌ முதலிய பெயர்களே 


- இதற்குச்‌ சான்று பகரும்‌. 


்‌ இந்தியச்‌ ச தந்திரப்‌ போராட்டம்‌ உச்சக்கட்டத்தை அடைந்திருந்த 
சமயம்‌ (1942). சில சிறந்த நாளிதழ்களும்‌, பல பருவ இதழ்களும்‌ 
தமிழகத்தில்‌ வெளியாகின. இவற்றில்‌ “தின மணி >» Creer 
பி. வரதராசுலு நாயுடுவின்‌ . *தமிழ் காடு”, திரு. டி. எஸ்‌. 
சொக்கலிங்கத்தின்‌ 'தினசரி:, திரு. எம்‌. பக்தவத்சலத்தின்‌. ( தமிழக 


முன்னாள்‌ முதலமைச்சர்‌) “பாரததேவி! ஆகிய மூன்று நாளிதழ்களும்‌ 


.குறிப்பிடத்தக்கன. 
வெளிநாடுகளில்‌... 


. தமிழ்நாட்டில்‌ மட்டுமின்‌ றி இலங்கை, மலேயா, சிங்கப்பூர்‌ முதலிய 
வெளிநாடுகளிலும்‌ தமிழ்‌ இதழ்கள்‌ பல தோன்‌ றின. இலங்கையில்‌ 





tr 





முதன்முதலில்‌ தமிழ்‌ இதழ்‌ தோன்றியது, 1841-இல்‌ ஆகும்‌. அவ்‌. 
விதழின்‌ பெயர்‌ “உதய தாரகை இது யாழ்ப்பாண த்திலிருக் து மாதம்‌ 
இருமுறை வெளிவந்தது. இது பத்தாண்டுகள்‌ ற்காக 
தெரிகிறது. கொழும்பிலிருந்து 1848-இல்‌ இலங்கை நேசன்‌ என்ற. 
மாத இதழ்‌ வெளியாகியது. யாழ்ப்பாணத்தில்‌ 1876-இல்‌ தோன்றிய 
“சத்தியவேத பாதுகாவலன்‌” என்ற இதமும்‌, 1889-இல்‌ வெளியான 
“இந்து சாதனம்‌” என்னும்‌ சைவ சமய இதமும்‌ இன்னும்‌ நற்றொண்‌ 
டாற்றி வருகின்றன, *ஞான தீபம்‌” என்ற மாத இதழ்‌ கண்டியிலிருந்து 
1892-இல்‌ வெளிவந்தது. “ஞானசித்தி” என்ற இதழ்‌ யாழ்ப்பாணத்தில்‌ . 
- 1908-இல்‌ தொடங்கி சில ஆண்டுகள்‌ நிலை நின்றது. 1922-இல்‌ தமிழ்‌: 
என்னும்‌ மாத இதழ்‌ தொடங்கியதாகத்‌ தெரிகிறது. . அக்காலத்தில்‌ 
“தமிழ்ப்போதினி', 'கலாவல்லி? என்ற இதழ்களும்‌ தொடங்கப்‌ பெற்றன. . 
l “வீரகேசரி”, “ஈழகேசரி” என்ற இதழ்கள்‌ . 1980-இல்‌ கொழும்பில்‌ 
- தோன்றின. 1992-இல்‌ £ தினகரன்‌ £ வெளிவரலாயிற்று. 1933-இல்‌ 
கலா நிலையத்தாரால்‌ “ஞாயிறு? என்ற இதழ்‌ வெளியிடப்பெற்றுச்‌ 
சிறிது காலத்தில்‌ நின்றுவிட்டது. ஆரிய திராவிட பாஷா விருத்தி 
சங்கத்தினர்‌ ' கலாறிதி' என்ற முத்திங்களிதழைத்‌ தொடங்கினர்‌. 
இப்பொழுது கொழும்பிலிருந்து வீரகேசரி, மித்திரன்‌ (மாலைப்‌ பதிப்பு) - 
தின பதி, தினகரன்‌ ஆகிய நாளிதழ்கள்‌ வெளியாகின்றன, வார இதழ்‌ 
களில்‌ செய்தி (கண்டி) சுதந்திரன்‌ (கொழும்பு) ஈழ நாடு (யாழ்ப்பாணம்‌) 
ஆகியவையும்‌, மாத இதழ்களில்‌ கலைச்செல்வி, விவேகி, . மல்லிகை 
(யாழ்ப்பாணம்‌), இளம்பிறை (கொழும்பு) முதலியனவும்‌ குறிப்பிடத்‌ 
தக்கனவாகும்‌. | | : 


மலேயாவில்‌ தமிழ்‌ இதழ்கள்‌ தோன்றுவதற்கு வழிகாட்டியது 
பினாங்கு நகராகும்‌. அங்கு 1888-இல்‌ “இந்து நேசன்‌ ? தொடங்கப்‌ 
பெற்றது. அதே ஆண்டில்‌ “பினாங்கு விஜய கேதனன்‌ ? என்ற இதம்‌. 
தோன்றி 1889 வரை வாழ்ந்தது, “பினாங்கு வர்த்தமானி, ‘உலக. 
நேசன்‌? என்ற இரு இதழ்களும்‌ 1897-இல்‌ வெளீவந்தன. - பேராக்கி 
லிருந்து *தேஜோபிமானி” என்ற இதழ்‌ 1896-97-இல்‌ வெளிவந்தது. 
சிங்கப்பூரில்‌ “சிங்கை நேசன்‌? 1887-இல்‌ தோன்‌ றி 1890 வரை வெளியா . 
யிற்று. இப்பொழுது திரு. கோ. சாரங்கபாணியின்‌ தமிழ்‌ முரசு 
(சிங்கப்பூர்‌), தமிழ்‌: மலர்‌ (சிங்கப்பூர்‌), தமிழ்‌ நேசன்‌ (கோலாலம்பூர்‌) 
ஆகிய நாளிதழ்களும்‌, பொன்னி (கோலாலம்பூர்‌), மனோகரன்‌ (சிங்கப்‌ 
பூர்‌) ஆகிய மாத இதழ்களும்‌ செல்வாக்குடன்‌ டட தடவ 


இன்றைய நிலை : 


பொதுவாக இந்தியாவிலும்‌, குறிப்பாகத்‌ தமிழ்நாட்டிலும்‌ செய்தி 
இதழ்களின்‌ இன்றைய நிலையை இங்கு கூறுவது பொருந்தும்‌. 1966-ஆம்‌ 
ஆண்டின்‌ இறுதி நிலவரப்படி இந்நாட்டில்‌ 46 மொழிகளில்‌ நாளிதழ்‌ 
களும்‌, பருவ இதழ்களுமாக மொத்தம்‌ 10,977 ல்‌ வருகின்றன. 








2. Press in India. 1966 Report of the Reg istrar of Newspapers for Ran 





lxi 





தமிழகத்தில்‌ - ஆங்கிலம்‌, தெலுங்கு, உருது, கன்னடம்‌, மலையாளம்‌, 
இந்தி, குஜரா த்தி, மராத்தி ஆகிய ஒன்பது மொழிகளில்‌ மொத்தம்‌ 759 
செய்தி இதழ்கள்‌ வெளிவருகின்றன. இவற்றில்‌ . தமிழில்‌ வெளியாகும்‌ 
இதழ்கள்‌: மட்டும்‌. 457 இவற்றுள்‌ நாளிதழ்கள்‌ 30; வார இதழ்கள்‌ 99; 
மாதம்‌ இருமுறை இதழ்கள்‌ 95; மாத இதழ்கள்‌ 214. 


முடிவுரை : 


on 150 ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றி இன்று தமிழ்‌ 
நாட்டில்‌ பேச்சு இலக்கியத்துக்கு. அடுத்தபடியாகச்‌ சிறந்த இலக்கியச்‌ 
செல்வங்களாகச்‌ செய்தி இதழ்கள்‌. உருப்பெற்றிருக்கின்‌ றன, நாட்டின்‌ 
முதுகெழும்பாகவும்‌ இவை கருதப்படுகனெநடன. : செய்தி இதழானது 
எல்லோர்க்கும்‌ விளங்க எழுதிவரவேண்டும்‌, அப்போதைக்கப்போது 
. உலகில்‌ நிகழும்‌ செய்திகளையும்‌, புதிய புதிய மாறுதல்களையும்‌, கருத்துக்‌ 
.. களையும்‌ எழுதிவரவேண்டும்‌. 


இக்காலச்‌ - செய்தி இதழ்களில்‌ சில சிறு நிகழ்ச்சியையும்‌ உணர்ச்சி 
யூட்டும்‌ வகையில்‌ பெரிது படுத்தி எழுதி (Sensationalism) 
வருகின்‌ mpor இந்த முறை பல சமயங்களில்‌ மக்களிடையே அச்சத்தை 
 பரப்புவதாகவும்‌, அவர்களைத்‌ தவறான வழியில்‌ செலுத்தவதாகவும்‌ 
அமைகிறது எனவே, இம்முறையினைச்‌ செய்தி இதழ்கள்‌ கூடியவரை 
தவிர்க்கவேண்டும்‌, தமிழகச்‌ செய்தி இதழ்‌ உலகம்‌ குழவிப்‌ பருவத்தைக்‌ 
_ கடந்து இன்று காளைப்பருவத்தை எட்டிவிட்டது என்றாலும்‌, இத்‌ 
தொழில்‌. ஒருதிட நிலையை அடைந்துவிட்டதாக. இதற்குள்‌ கூறிவிட 
முடியாது. - சில தராதாரங்களை வகுத்துக்கொண்டு, அதன்‌ வரம்புக்குள்‌ 
நின்று, ஆக்கமுறையில்‌. தொண்டு செய்வதற்குரிய நேரிய வழியினை 
வகுத்துக்கொடுக்கவேண்டிய து இன்றைய தமிழ்‌: இதழ்களின்‌ 

கடமையாகும்‌, 


IX 
தகவல்‌ சாதனங்களில்‌ 
மொழிபெயர்ப்புச்‌ சிக்கல்‌ 
்‌ தகவல்‌ சாதனங்கள்‌ : என்பவை பத்திரிகைத்‌ னை வானொலி, 


தொலைக்காட்சி முதலியன ஆகும்‌. இன்றைய naar உலகத்தில்‌ மனித 


சமுதாயத்தின்‌ வளர்ச்சியிலும்‌ வாழ்விலும்‌ டட மிகவும்‌ ' 
ட பங்கு வகிக்கின்‌ றன . 


< ஒரு மொழியின்‌ அடிப்படைப்‌ பணி தகவல்களைப்‌ பரிமாறிக்‌ 
கொள்ளவும்‌ கருத்துக்களைப்‌ புலப்படுத்தவும்‌ கருவியாகப்‌ பயன்‌ படுவதே 

ஆகும்‌. அப்படிப்‌ பார்த்தால்‌ தகவல்‌ சாதனங்களுக்கும்‌ மொழிக்கும்‌ 
உள்ள பிரிக்கமுடியாத தொடர்பு ஈன்கு புலனாகும்‌. 








lxii 


௩ம்‌ தமிழ்மொழியைப்‌ ஒர்‌ றுத்த்வ்ரையில்‌ த்திறின்க குக ; 
முதலான தகவல்‌ சாதனங்களில்‌ அதன்‌ - நிலை எப்படி, இருக்கிறது; . 
எதிர்நோக்குகின்ற சிக்கல்கள்‌ யாவை என்பதையே இக்கட்டுரையில்‌ — 
சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்‌, 


தமிழ்ப்‌ பத்திரிகைத்‌ துறை--குறிப்பாக நாளேடுகளும்‌, கிழமை, 

திங்கள்‌ இதழ்களும்‌ ஈன்கு வளர்ச்சியடைக்து மக்களின்‌ பெருத்த ஆதர - 
வைப்‌ பெற்றிருப்பது உண்மை, தமிழகம்‌, இலங்கை, மலேசியா, | 
சிங்கப்பூர்‌ ஆகிய நான்கு நாடுகளிலும்‌ தமிழ்ப்‌ பத்திரிகைத்‌ துறை . 

குறிப்பிடத்தக்க இடத்தை. வகித்த வருகிறது, நாளேடுகள்‌ இரண்டு. 
லட்சம்‌, முன்று லட்சம்‌ பிரதிகள்‌ வரை. விற்று இந்தியாவில்‌ தாய்‌ 
மொழிப்‌ பத்திரிகைகளுக்கு மத்தியில்‌ தமிழ்மொழிப்‌ பத்திரிகைமுதலிடம்‌ .. 
வகிக்கின்ற நிலையும்‌ இருக்கிறது வார, மாத இதழ்களை எடுத்துக்‌ 
கொண்டாலும்‌ மூன்று லட்சத்தையும்‌ மிஞ்சுகிற அளவுக்குத்‌ தமிழ்‌. 
மொழி இதழ்கள்‌ சில முன்னே றியிருக்கின்‌ றன . வார, மாத இதழ்களில்‌ 
தமிழகத்தில்‌ வெளியாகும்‌ வெளியீடுகளின்‌ வளர்ச்சி பிரமிக்கத்தக்‌ 
கதாகும்‌, இலங்கையிலும்‌ தமிழ்‌ இதழ்களின்‌ வளர்ச்சி மிகவும்‌ பரந்த 
அடிப்படையில்‌ இருக்கிறது. இலங்கையிலுள்ள ஒவ்வொரு பத்திரிகை . 
நிறுவனமும்‌ ஏராளமான தமிழ்‌ இதழ்களைப்‌ பல்வேறு துறைகளுக்காக i 
வெளியிட்டுவருகின்றன. நாளேடுகளைப்‌ பொறுத்தவரையில்‌ மலேசியா, 
இலங்கை, சிங்கப்பூர்‌ ஆகிய நாடுகளில்‌ பக்கங்களின்‌ எண்ணிக்கை, 
தோற்றம்‌, அமைப்பு, செய்திப்‌ பரப்பு ஆகியவை தமிழக நாடுகளை விட 
ஒரு படி மிஞ்சி நிற்கின்றன. என்று சொல்வதில்‌ தவறில்லை, 


செய்திப்பரப்பு வளர்ச்சிக்கேற்ப தமிழ்ப்‌ பத்திரிகைத்‌ துறையில்‌ . 
மொழியாக்கம்‌ செப்பம்‌ அடைந்திருக்கிறதா என்றால்‌ நாம்‌ முழு மன 
நிறைவு கொள்ளத்தக்க அளவு பத்திரிகைத்துறையின்‌ மொழி நடை 
செம்மை பெறவில்லை என்றுதான்‌ கூறவேண்டும்‌. சுப்பிரமணிய 
பாரதியார்‌, திரு. வி கல்யாணசுந்தரனார்‌, வரதராஜுலு நாயுடு, டி. எஸ்‌, 
சொக்கலிங்கம்‌ போன்‌ ற பெரியவர்கள்‌ பத்திரிகைத்துறையின்‌ சொல்‌. 
லாக்கத்திற்கும்‌, தமிழ்ப்‌ பத்திரிகைத்‌ துறை வாசகர்களுக்கு எந்தச்‌ 
செய்திகளையும்‌ பொருள்புரிகின்‌ ற மாதிரி வழங்குவதற்கும்‌. அற்புதமான 
பணி புரிந்திருக்கிறார்கள்‌. இன்று பத்திரிகைத்‌ துறையில்‌ வழக்கி 
லுள்ள தெளிவான பல சொற்கள்‌ முன்னோடிகளான இப்பெரியோர்‌ 
களின்‌ முனைப்பான முயற்சிகளால்‌ . உருவானவை என்பது 
வெளிப்படை. 


சட்ட மறுப்பு, ஒத்துழையாமை, அறப்போர்‌ போன்ற. சொற்கள்‌ 
- இன்று நமக்கு இயல்பான சொற்களாகிவிட்டன. ஆனால்‌ இவற்றை 
mine வழங்கிய திரு. வி. ௧. பக ஆரம்பப்‌ டத்‌ 





ணன அவச PTE | RTs SSE SPP MUP TT நச பார எல்ல" ee 





குறிப்பு : :— தமிழகத்தில்‌ “தினத்தந்தி?” விற்பனையில்‌ திம்‌ விகித, 
“குமுதம்‌”? வார இதழின்‌ விற்பனை — 3,23 ,000. 









Ini 


இசசமயத்தில்‌ நாம்‌ நினைவு படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. . அந்த ஆரம்ப 
காட்களில்‌ நடைபெற்ற மாதிரி முனைப்பான, மனப்பூர்வமான. சொல்‌ 
- லாக்கப்பணி தமிழ்ப்‌ பத்திரிகைத்‌ துறையில இப்பொழுது நடைபெ றுவ 
தாகத்‌ தோன்றவில்லை ட ட ce 

.. ஒவ்வொருநாளும்‌ பத்திரிகைகளில்‌ நடைபெ றுகிற முக்கியமான 
பணி மொழிபெயர்ப்பே ஆகும்‌. . பெரும்பாலும்‌ எல்லா நாடுகளிலும்‌ 
தமிழ்ப்‌ பத்திரிகைகள்‌ ஆங்கிலத்திலிருந்தே செய்திகளையும்‌ கட்டுரை 
களையும்‌ மொழிபெயர்ப்புச்‌. - செய்ய : வேண்டியிருக்கிறது. - எங்கள்‌ 
மலேசியாவில்‌ இப்பொழுது. தேசிய மொழியான மலாய்‌ மொழியிலி 
Gb தும்‌ செய்திகளை மொழிபெயர்த்து வருகிறோம்‌. தமிழகம்‌, இலங்கை, 
மலேசியா சிங்கப்பூர்‌ ஆகிய நாடுகளிலுள்ள ஈம்‌ தமிழ்ப்‌ பத்திரிகைகள்‌ 
எதிர்நோக்கும்‌ மொழிபெயர்ப்புச்‌ சிக்கல்கள்‌ பல உண்டு. அவற்றுக்குப்‌ 
பரிகாரம்‌ காண்பதற்கு. நான்கு. காடுகளின்‌ தமிழ்ப்‌ பத்திரிகையாளர்‌ 
களும்‌ ஆண்டுக்கு ஒரு முறையாவது சந்தித்துப்‌ பேசுவ து இன்றியமை 
யாதது. இதற்கென்று நிலையான ஒரு செயற்குழு இயங்குவதுகூடப்‌ 
பயனளிக்கும்‌. அந்தச்‌ செயற்குழுவின்‌ தலைமை அலுவலகம்‌ தமிழகத்‌ 
தில்‌ இயங்கி வர வேண்டும்‌, 


| குறிப்பாகப்‌ பத்திரிகைத்‌ துறையைப்பற்றி கான்‌ குறிப்பிட்ட 
- போதிலும்‌ வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றின்‌ செய்திப்‌ பிரிவுகள்‌ 
எதிர்நோக்குகின்ற மொழி பெயர்ப்புச்‌ சிக்கல்களும்‌ ஏ றத்தாழ ஒரே 
மாதிரியானவை : என்றே சொல்லவேண்டும்‌. மலேசியாவி லும்‌, 
சிங்கப்பூரிலும்‌ ஒவ்வொரு நாளும்‌ செய்திகள்‌ தமிழ்‌ மொழியில்‌ ஒலிபரப்‌ 
பாகின்றன. பத்திரிகைகளில்‌ செய்திகளைப்‌ படிக்கின்றோம்‌; வானொலி 
யில்‌ செய்திகளைச்‌ செவிமடுக்கின்றோம்‌; தொலைக்காட்சியில்‌ செய்திகளைக்‌ 
கண்ணால்‌ பார்ப்பதோடு காதாலும்‌ கேட்கின்றோம்‌. ஆகவே இம்மூன்று 
துறைகளிலும்‌ சொல்லாக்கம்‌, கையாளுகின்ற Gor, Qrir ற்றொடர்‌ 
அமைப்பு ஆகியவற்றில்‌ நுணுக்கமான சில வேறுபாடுகள்‌. தேவைப்‌ 
படுகின்றன. இந்த அம்சம்‌ குறித்துக்‌ கட்டுரையின்‌ இறுதியில்‌ ஒரு 
சிறிது சொல்வேன்‌. வானொலியில்‌ பணி புரிகின்ற செய்தி: ஆசிரியர்‌ 
_ களும்‌, மொழிபெயர்ப்பாளர்களும்‌ இதுபற்றித்‌ தனி ஆய்வுக்‌ 
கட்டுரைகள்‌ பல எழுதவேண்டும்‌. பதம ee en 


o மொழிபெயர்ப்புப்‌ பணியில்‌ தமிழ்ப்‌ பத்திரிகைத்‌ துறை எதிர்‌ 
(நோக்குகின்ற முதலாவது சிக்கல்‌ செய்தி மொழிபெயர்ப்புக்கு உதவக்‌ 
கூடிய முறையான கருவி நூல்கள்‌ இல்லாமல்‌ இருப்பதாகும்‌.' இப்பொழு 
துள்ள ஆங்கில-தமிழ்‌ அகராதிகள்‌ பத்திரிகைத்‌ துறையின்‌ அவசர த்‌ 





திர. வி. க. வின்‌ “Ce பக்தன்‌”? முதன்முதலில்‌ கையாண்டவை இச்சொற்கள்‌.. 
2ல்‌ சட்ட மறுப்பு-Civil Disobedience ae, | 


@g1mpuitmw—Non-Cooperation | 


த. 





Ixiv 





தேவைக்குப்‌ பெரிதும்‌ பயன்படவில்லை என்பதே என்‌ ௮ னுபவமாகும்‌. 
அண்மைக்‌ காலத்தில்‌ மூன்று தொகுதிகளாக வெளிவரந்திருக்கிற 
ஆங்கிலம்‌-தமிழ்‌ அகராதி கூடப்‌ பத்திரிகைத்‌ தறைத்‌ தேவைகளை 
ஒரு பகுதிதான்‌ நிறைவேற்றுகிறது. கலைச்‌ சொல்லாக்க முயற்சிகள்‌ 
ஆட்சித்துறை, கல்வித்துறை ஆகியவற்றில்‌ விரிவாக BiS 
கின்றன என்றாலும்‌ அந்தத்‌ தொகுதிகள்‌ . தகவல்‌ ம 
அத்துணை கைகொடுக்கவில்லை என்பதே என்‌ கருத்து. 


குறிப்பாக விலங்குகள்‌, பறவைகள்‌, செடிகொடிகள்‌ போன்ற 
வற்றின்‌ பெயர்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழில்‌ அவற்றுக்குச்‌ 
சரியான. பெயர்களோடு மொழிபெயர்க்கத்‌ தற்சமயமுள்ள எந்த 
அகராதியும்‌ உதவவில்லை. பெரும்பாலும்‌ ஒரு மரம்‌, ஒரு விலங்கு 
என்‌ 3ற அகராதிகளில்‌ பெரும்பாலான பெயர்கள்‌ குறிப்பிடப்படு 
கின்றன.* இப்‌ பெயர்களை அகர வரிசையில்‌ திட்டவட்டமான பெயர்‌ 


இது தவிர தகவல்‌ சாதன மொழிபெயர்ப்பாளர்கள்‌ பயன்படுத்‌ து 
வதற்கென்று பத்திரிகைத்‌ துறைச்‌ சொற்கள்‌, மரபுத்‌ தொடர்கள்‌, 
சொற்றொடர்கள்‌ அடங்கிய தனி அகர வரிசை வெளியிடப்படுவதும்‌ 
இன்‌ றியமையா ததாகும்‌. தகவல்‌ சாதனங்களில்‌ ஒவ்வொருநாளும்‌ 
யயன்படுத்துகின்ற சொற்களும்‌, சொற்றொடர்களும்‌ ஏராளம்‌, 
அவற்றைத்‌ தொகுத்து நூல்‌ வடிவில்‌ வெளியிட்டால்‌ மொழிபெயர்ப்‌ 
பாளர்களுக்கு நல்ல கையேடாக அது பயன்படும்‌. 


இரண்டாவது சிக்கல்‌- தமிழகம்‌, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்‌ 
ஆகிய நான்கு நாடுகளிடையே வழங்கும்‌ பத்திரிகைத்‌ துறைச்‌ சொற்‌ 
களில்‌ ஒருமைப்பாடு இல்லாத நிலைமை. அதுமட்டுமன்றித்‌ தமிழகத்தி 
லுள்ள ஏடுகளிடையே கூடச்‌ சொல்லாக்கத்தில்‌ ஓர்‌ உடன்பாடு இருப்ப 
தாகச்‌ சொல்ல முடியாது. ஏடுகள்‌ ஒருவிதமாகவும்‌, வானொலிகள்‌ 
மற்றொரு விதமாகவும்‌ சொற்களைப்‌ பயன்படுத்‌ துவ து இயல்பாக இருக்‌ 
கிறது. ஓவ்வொரு நாட்டிலும்‌ சிறப்பாக பயன்படுத்தப்படுகிற சொர ற்‌ 
களும்‌ உண்டு. 


இலங்கை ஏடுகள்‌ விளக்கமறியல்‌, நீதியரசர்‌* போன்ற சிறப்புச்‌. 
சொற்களையும்‌, மலேசிய-சிங்கப்பூர்‌ ஏடுகள்‌ நாடாளுமன்றம்‌, பேராளர்‌, 
போன்ற சொற்களையும்‌ பயன்படுத்தி வருகின்‌ றன. காசோலை போன்‌ ற 
-சொற்கள்‌ முதலில்‌ இலங்கை ஏடுகளில்‌ வழங்கி இப்பொழு து eae | 
சிங்கப்பூர்‌ ஏடுகளிலும்‌ செல்வாக்குப்‌ பெற்றுள்ளன. | 








* பல்பொருள்‌ ஆங்கிலத்‌ தமிழ்‌ அகர வரிசை--சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌. a | 
*விளக்க ரன அல Custody ல்‌ 


நீதியரசா—]Jபபஓe பேரரளர்‌— Delegate த 


திரை நீக்கம—பUnyeiling | en Cen%—Cheque Ti, 





Ixv 





குறிப்பிட்ட நான்கு நாடுகளிலும்‌ பத்திரிகை, வானொலி, தொலைக்‌ 
காட்சி, அரசாங்கத்தின்‌ தகவல்‌ துறை முதலிய எல்லாப்‌ பிரிவினரும்‌ ஒரே. 
மாதிரியான. சொற்களைப்‌. பயன்படுத்துவதற்கு. நான்கு நாடுகளுக்கும்‌. 
இடையே கூட்டுறவு முயற்சிகள்‌ நடைபெ ற வேண்டும்‌. கலைச்‌ சொல்‌: 
லாக்கத்‌ துறையை ஒருமுகப்படுத்துகின்‌ ற முயற்சிகள்‌ பற்றி இலங்கை 
யிலிருந்து வந்திருக்கும்‌ மாண்புமிகு அமைச்சர்‌ திருச்‌ செல்வம்‌ பேசியிருக்‌ 
கிறார்‌. குறிப்பாகத்‌ தகவல்‌ சாதனங்களுக்கிடையே இந்த ஒருமைப்பாடு: 


ee இன்றியமையாதது. 


- சொல்லாக்கத்தில்‌ மட்டுமன்‌ றிச்‌ சிறப்புப்‌ பெயர்களை எழு துவ 
திலும்‌ உடன்பாடு தேவை. குறிப்பாக எங்கள்‌ மலைசியாவின்‌ பேரரசர்‌, 
பிரதமர்‌ ஆகியோரின்‌ பெயர்களைத்‌ தமிழ்நாட்டு ஏடுகள்‌ விதம்விதமாக 
வெளியிடுவதைப்‌ பார்க்கிறோம்‌. அனைத்திந்திய வானொலி கூட எங்கள்‌ 
நாட்டுத்‌ தலைவர்களின்‌ பெயர்களைப்‌ புதுமையாகக்‌ கூறுவதைக்கேட்டு 
நாங்கள்‌ ரசிப்பதுண்டு, அதைப்போல இந்திய நாட்டுத்‌ தலைவர்களின்‌ 
பெயர்களை, மலேசிய, சிங்கப்பூர்‌ ஏடுகள்‌ தப்பும்‌ தவறுமாக எழு தும்‌ 
சந்தர்ப்பங்களும்‌ உண்டு. அதனைப்‌ பார்த்துத்‌ தமிழகப்‌ பத்திரிகை 
யாளர்கள்‌ சிரிக்கின்‌ ற நிலைமையும்‌ இருக்கிறது இவ்வகையில்‌ சிறப்புப்‌ 
பெயர்களின்‌ பட்டியல்களை நாடுகளுக்கிடையே குறிப்பாகத்‌ தகவல்‌ 
சா தனங்களுக்கிடையே அடிக்கடி பரிமாற்றம்‌ செய்துகொள்ளுவதற்கும்‌ 
ஓர்‌ நிலையான ஏற்பாடு இன்‌ றியமையாதது, 


கலைச்‌ சொல்‌ லாக்கத்‌ துறையில்‌ நடைபெறுகிற பொ து முய ற்சிக்ள்‌ 
தகவல்‌ சாதனத்‌ துறைக்கு ஓரளவு மட்டுமே பயன்படுகின்றன. ஆகவே 
தகவல்‌ சாதனங்களின்‌ தேவைக்கேற்ற கலைச்‌ சொல்லாக்கத்திற்குக்‌. 
கூட்டுறவு அடிப்படையில்‌ தனித்த மூனைப்பான முயற்சிகள்‌ 6 தாடங்கப்‌ 
பட வேண்டும்‌. 


“தகவல்‌ சாதனங்களின்‌ மொழிபெயர்ப்புத்தறை இத்தனை 
ஆண்டுகளுக்குப்‌ பின்னரும்‌ * செம்மை அடையாமல்‌ இருப்பதற்கு. 
முக்கிய காரணம்‌ முறையான தமிழ்ப்‌ பயிற்சி உள்ளவர்களுக்கு தகவல்‌ 
சாதனங்களில்‌ முதன்மை அளிக்கப்படா ததே ஆகும்‌”. ஆங்கில மொழித்‌ 
தேர்ச்சியும்‌ செய்தித்‌ துறைத்‌ தகுதியும்‌ கவனிக்கப்படுகிற அளவு தமிழ்‌ 
மொழி த்தேர்ச்சியும்‌ கண்டிப்பாய்க்‌ கவனிக்கப்பட்டதால்தான்‌ தமிழ்‌ 

ஏடுகளில்‌ வருகின்ற தமிழ்‌ பிழையற்ற-செம்மையான தமிழாக அமையும்‌. 
பத்திரிகைகள்‌ மூலம்‌ தமிழ்‌ மொழியைப்‌ பயின்று வருவோர்‌ எங்கள்‌ 
மலேசிய நாட்டில்‌ மிகுதி. தமிழகம்‌ முதலிய இடங்களிலும்‌ பத்திரிகைகள்‌ 
மொழிப்‌ பயற்சிக்கு கருவிகளாக ஓரளவு பயன்படுவது கண்கூடு. 
ஆகவே பத்திரிகைகள்‌ எழுதுகின்ற மொழி வளரும்‌ வளமிக்க மொழி 
யாக--பிழையற்ற-- தமிழ்‌ மரபுக்கும்‌ இலக்கண த்திற்கும்‌ பொருந்தியதாக 
அமைவது இன்‌, றியமையாதது. தகவல்‌ சாதனங்களில்‌ தமிழ்த்‌ தேர்ச்சி 
யுள்ளவர்களுக்கு Geom அளிக்கத்‌ தொடங்கினால்‌ தமிழ்ப்‌ பெரியார்‌ 
BG. வி.க. வின்‌ * தமிழ்த்‌ தென்றல்‌? நடையில்‌ ௩ம்‌ ஏடுகள்‌ வெளிவர 
முடியும்‌, இப்பொழுது பெரும்பாலான தமிழ்‌ ஏடுகள்‌ ஒவ்வொரு நாளும்‌ 





lxvi 





தமிழ்மொழியைக்‌ கொலை செய்து வைன்‌ றன்‌. இ கலப்‌ 
மாகத்‌ தமிழ்‌ ஏடுகள்‌ இருக்கின்ற. நிலைமை மாறி -மொழியை வளாக்கும்‌ 
தமிழ்ச்‌ சங்கங்களாக ஏடுகள்‌ Parera வேண்டும்‌ என்பதே. என்‌ 
ees | | | 4 


. * சொல்லாக்கத்தில்‌ தனித்‌ தமிழ்‌ அன்பர்களுக்கும்‌ மணிப்‌ பிரவாள. 
மறுமலர்ச்சியாளர்களுக்கும்‌ இடையேயுள்ள மோதுதலும்‌ தகவல்‌. 
சாதனங்கள்‌ எதிர்நோக்குகின்ற மற்றொரு சிக்கல்‌ என்று சொல்ல 
வேண்டும்‌. செய்திகளைப்‌ புரிகின்ற எளிய மொழியில்‌ கொடுப்பது 
பத்திரிகைகளின்‌ கடமை ஆகும்‌. தனித்தமிழ்‌, மணிப்பிரவாளச்‌ 
சண்டைகளை மறந்து இரு தரப்பாரும்‌ வடதுருவம்‌, தென்‌ துருவமாக 
வெவ்வேறு திசைகளில்‌ சொற்களை உண்டாக்காமல்‌ எளிய, இனிய 
மக்களிடையே வழக்கிலுள்ள சொற்களைப்‌ பயன்படுத்த. முன்வர 
வேண்டும்‌. விவாக சுபமுகூர்த்தம்‌, சஷ்டியப்தபூர்த்தி போன்ற மணிப்‌ . 
பிரவாள காலம்‌ மாண்டு மடிந்துவிட்டது. . அபேட்சகர்‌ போன்ற நெடு. 
வழக்குள்ள சொற்களைக்கூட வேட்பாளர்‌ போன்ற பொருட்‌ பொலி. 
வுள்ள. சொற்கள்‌ ஓட்டிவிட்டன. வளரும்‌ தமிழில்‌ இம்‌ மாறுதல்கள்‌ 
இயற்கை. இவ்வகையிலும்‌ பக்‌ mute ys ps 
இன்றியமையா தவை.” 


இன்னும்‌ பல ஆங்கிலச்‌ சொற்களை தமிழில்‌ சரிவர மொழி 
பெயர்க்க முடியாத நிலைமை இருப்பது ஏடுகளிலும்‌. வானொலிகளிலும்‌ 
பணி புரிகிற தமிழ்ப்‌ லை... ஓர்‌ அறைகூவல்‌ என்‌ று 
தான்‌ சொல்லவேண்டும்‌. 





Supplies என்னும்‌ சொல்‌ ( தற்கு ஓர்‌ எடுக்துக்காட்டு.. Minister 
of Supplies, Supply to the army, Water supply முதலிய தொடர்‌ 
களைச்‌ சரிவர மொழி பெயர்ப்புச்‌ செய்ய இயலாமலிருப்பதை நாம்‌ ஒப்புக்‌ 
கொள்ளவேண்டும்‌. Civil, Public. என்னும்‌ சொற்களும்‌, இத்தகைய 
சிக்கல்களைத்‌ தருகின்றன. சொல்லாக்கத்‌ துறையில்‌ ஈடுபட்டிருக்கிற . 
புலவர்கள்‌ இதுபற்றிச்‌ சிந்திக்கவேண்டுகிறேன்‌. Technical என்னும்‌ 
எவனும்‌ மொழி பெயர்ப்பில்‌ பெரிய தலைவலியை உண்டாக்குகிறது. : 
It is only a Technicality* என்னும்‌ தொடரை எப்படி மொழி 
பெயர்ப்பது? தகவல்‌ சாதனங்களில்‌ உள்ள மொழிபெயர்ப்பாளர்களின்‌ 
கூட்டு முயற்சிகள்‌ மூலமாகவே ட. ம்ம்‌ க்‌ த்‌ 
தகர்க்கமுடியும்‌. 


தகவல்‌ சாதனங்களின்‌ மொழிபெயர்ப்புக்களில்‌ காணப்படுகி, ற்‌ 
டட petn சில ப ர்‌ விரும்புகிறேன்‌. Pedy: 


a The fact that he was on leave ன retirement on 1 Nov. 5. was only 
க technicality. ie ஜ்‌ 


. று 








Ixvii. 


He was killed in road accident — அவன்‌ சாலை 
விபத்தில்‌ ABTV TOT என்பதுதான்‌ பெரும்பாலான 
தமிழ்‌ ஏடுகளின்‌ மொழி பெயர்ப்பாக இருக்கிறது. Killed 
என்பதை: கொல்லப்பட்டான்‌ : என்‌ று. - சொல்லுவது மாற்ற 
முடியாத பழக்கமாகி விட்டது. ௩ம்‌ தமிழ்‌ மரபுப்படி சொல்ல 
வேண்டுமானால்‌ அவன்‌ சாலை விபத்தில்‌ உயிரிழந்தான்‌ ; மரித்‌ 
தான்‌ அல்லது மரணமுற்றான்‌. என்றுதான்‌ சொல்லவேண்டும்‌. 
கத்தியால்‌ குத்தியோ கழுத்தை நெரித்தோ துப்பாக்கியால்‌ 
GLT கொல்லும்போதுதான்‌ அதாவது : கொலை நடந்‌ 

திருக்கும்‌ கட்டங்களில்‌ மட்டுமே கொல்லப்பட்டான்‌ என்று 
சொல்லுவது சரி. சாலை விபத்து, விமான விபத்து; 8 
விபத்து ஆகியவற்றில்‌ சர்கிறுவர்களை SA Di 
தான்‌ ட்ட. 0. 


Elder ‘Brother. Younger Sister என்பதை மூத்த 
சகோதரர்‌. இளைய சகோதரி என்று பல தமிழ்‌ ஏடுகளில்‌ மொழி 
பெயர்க்கிறார்கள்‌. அண்ணன்‌, தங்கை என்று மொழி பெயர்ப்‌ 
ப அ a மரபாகும்‌. 


The visiting Ae Journalist ude a courtesy 
call on the — Honourable Minister — இதனை, ‘Qe 
நாட்டுக்கு . வந்திருக்கிற : அமெரிக்கப்‌ பத்திரிகையாளர்‌... 
மாண்புமிகு அமைச்சரை மரியாதைக்காகச்‌ சென்று பார்த்தார்‌? 
என்றே... பெரும்பாலும்‌ மொழிபெயர்க்கிறார்கள்‌. _ மரியாதை 

- வருகை புரிந்தார்‌ என்றும்‌ சில ஏடுகள்‌ எழுதுகின்றன. 

 மரியாதைக்காகப்‌ பார்த்தார்‌ என்று கூறுவதைவிட அமைச்‌ - 
OTH கண்டு மரியாதை செலுத்தினார்‌ என்று எழுதுவதுதான்‌ 
பொருள்‌ பொதிந்த தமிழ்‌ மரபுக்கேற்ற மொழி பெயர்ப்பாகும்‌. ' 





இத்தகைய பல தவறுகளைத்‌ திருத்தித்‌ தகவல்‌ சாதனங்‌... 
களின்‌ மொழிபெயர்ப்புத்‌ துறையை ஒருமுகப்படுத்தி ஓழுங்கு 
வடுத்தவேண்டியது இன்றியமையா தது. தமிழுக்கு : ஆக்கம்‌ . 
தருகின்ற பல திட்டங்களை மேற்கொண்டிருக்கும்‌ தமிழக அரசு 
இவ்வகையில்‌ திட்டவட்டமான முயற்சிகளை மேற்கொண்டால்‌ 


_ மலேசியா, சிங்கப்பூர்‌ இலங்கை அரசுகளும்‌ கைகொடுப்பது . 
திண்ணம்‌, | 


முருகு ௬ப்பிரமணியன்‌ — 
ஆசிரியர்‌ * தமிழ்‌ நேசன்‌ ”* 


கோலாலம்பூர்‌. 


மலேசியா 
லை sioner Gs கருத்தரங்கு-- 1 968. 





X 


குழந்தைகளுக்குப்‌ பத்திரை 





பல லான்‌ தகவல்களைத்‌ தருவது, A aes manne I 
உதவுவது, பொழுதுபோக்காகப்‌ பயன்படும்‌ இனிய கட்டுரை கவிதை 
கவிதைகளைத்‌ தாங்கி நிற்பது இவைதான்‌ பொதுவாகப்‌ பத்திரிகை — 
களின்‌ முக்கியமான அம்சங்கள்‌. இந்த அம்சங்களுக்குத்‌ துணை புரிபவை 
சித்திரங்கள்‌, காகிதச்‌ சிறப்பு, அச்சுச்‌ சிறப்பு, அமைப்புச்‌ சிறப்பு, 
ஆகியவை. | பொருளிலே ஆரோக்கியமும்‌ தொனியிலே கண்ணியமும்‌ 
நடையிலே அழகும்‌ சிந்தனையிலே செறிவும்‌ சொல்லிலே அடக்கமும்‌: 
இருப்பது பண்பாட்டை உயர்த்துவிக்கும்‌ “மேன்மையான பத்திரிகை 
- களின்‌ லட்சணம்‌. இதெல்லாம்‌ பெரியவர்‌ ட்ட. ளுக்கு a தும்‌: 
சி றுவர்‌ பம்‌ peace: பொருந்‌ தும்‌.] | i 


Coad அழந்கைகளுக்கென்‌ று பல eee பல: 
விலைகளில்‌--மூன்று பென்னியிலிருந்து சில ஷில்லிங்குகள்‌ வரை, விலை 
உள்ளவை இருக்கின்றன. சிறந்த கதைகள்‌, ஓலியின்பமும்‌ கருத்தழகும்‌ 
வாய்ந்த. கவிதைகள்‌, அறிவு புகட்டும்‌ கட்டுரைகள்‌, கண்ணுக்கினிய 
சித்திரங்கள்‌, மனம்‌ மகிழச்‌ செய்யும்‌ பொழுதுபோக்குகள்‌ , உடல்‌ கலந்‌. 
தரும்‌ விளையாட்டுகள்‌, பல தகவல்கள்‌--இப்படிப்‌ பல அம்சங்களையும்‌: 
கொண்டு விளங்குகின்றன, சிறந்த குழந்தைப்‌ பத்திரிகைகள்‌. இப்படி 
இங்கே தமிழ்‌ நாட்டிலும்‌ குழந்தைப்‌ பத்திரிகைகளை ௩ட த்தும்‌ முய Dra 
சுமார்‌ முப்பது ஆண்டுகளுக்குள்ளேதான்‌ தொடங்கின. அதற்கு . 
முன்னே, 1930-க்கு இரண்டு மூன்று ஆண்டுகள்‌ பின்னே, “ஆனந்த 
விகடன்‌? “கலைமகள்‌”, “சக்தி போன்‌ ற சில பெரியவர்கள்‌ பத்திரிகைகளில்‌: 
அப்போதப்போது குழந்தைப்‌ பகுதிகள்‌ இடம்‌ பெற்றதுண்டு. ஆனால்‌ 
்‌ முற்றும்‌ குழந்தைகளுக்கென்றே 1940-க்குச்‌ சிறிது பின்னேதான்‌ ஏராள 
்‌ மான பத்திரிகைகள்‌ தோன்றின) முதல்‌ முதல்‌ மிக விலை மலிவாக: 
வெளியான பல பத்திரிகைகளுள்‌ ' அழ. வள்ளியப்பாவை ஆசிரியராகக்‌ 
கொண்ட Comoe இங்கே - முக்கியமாகக்‌ குறிப்பிடலாம்‌. அவற்றுள்‌ 
“பாலர்‌ மலர்‌? முதலாவது; அடுத்தது, “டமாரம்‌”; மூன்றாவது, “சங்கு?. I 
மாதம்‌ இருமுறையான ஓர்‌ அனாப்‌ பலர்‌ மலர்‌” 17 ஆயிரம்‌ பிரதிகளும்‌, 
வாரம்‌ ஒரு முறையான அரையணா டமாரம்‌” 20 ஆயிரம்‌. பிரதிகளும்‌ 
வாரம்‌ இருமுறையான காலணாச்‌ “சங்கு? 25 ஆயிரம்‌ பிரதிகளும்‌ விற்றன 
என்று அவற்றை வெளியிட்ட புதுக்கோட்டை £தமிழ்ரிலைய” உரிமை 
யாளர்‌ வெ, சுப. நடேசன்‌ கூறுகிறார்‌, அதே சமயம்‌ இன்னும்‌ ஏராள 
மான மலிவு. விலைக்‌ குழந்தைப்‌ பத்திரிகைகள்‌-சுமார்‌ 60, 70-க்கு மேல்‌ 
இருக்கும்‌ வெளிவர்‌ தன. இந்நாளில்‌ சற்று மூன்‌ பின்னாகத்‌ தொடங்கிய 
 வாஹினியின்‌. அம்புலி மாமா ?, “சக்தி அதிபர்‌ வை. கோவிந்தனின்‌ 
சகோ தரர்‌ தியகராஜனுடைய “பாப்பா, “சாந்தி பிரஸ்‌? இராம, 
அருணாசலம்‌, சித. இராமநாதன்‌ இவர்களின்‌ “ பூஞ்சோலை” மூன்றும்‌ 
சுமார்‌ நாலணா, விலையில்‌. வெளிவந்தன.  : இவற்றுள்‌ கடைசியாக 


Ixix 





தாலாண்டுக்காலம்‌ தொடர்ந்து ஈடந்த £ பூஞ்சோலை'யின்‌ ஆசிரியரும்‌ 
அழ. வள்ளியப்பாவே, அது சுமார்‌ எண்ணாயிரம்‌ பிரதிகள்வரை 
விற்பனையாயிற்று. லட்சியக்‌ குழந்தைப்‌ பத்திரிகை என்று அதைச்‌ 
சொல்லலாம்‌. 


அந்தப்‌ பத்திரிகையில்‌ எத்தகைய விஷயங்கள்‌ வண்டை | 
என்பதைத்‌ “தீபம்‌” பத்திரிகைப்‌ பேட்டியில்‌ வள்ளியப்பாவே அண்மை 
யில்‌ கூறியிருக்கிறார்‌. “பூஞ்சோலை? பத்து வயதுக்கு மேற்பட்ட 
சிறுவர்களை மனத்தில்‌ கொண்டே வெளிவந்தது. மூவண்ண அட்டை? 
உள்ளே ஏராளமான படங்கள்‌ ; சுவைமிக்க கதைகளும்‌ அறிவியல்‌ 
செய்திகளும்‌ அதில்‌ அதிகமாய்‌ இடம்‌ பெற்றன. திரு. வி. &., சே துப்‌ 
பிள்ளை, நாமக்கல்‌ கவிஞர்‌, மு. வ. போன்ற பெரியவர்கள்‌ “நான்‌ சிறு 
வனாயிருந்தயோது? என்ற தலைப்பில்‌ தங்கள்‌ இளமைப்பருவம்‌ பற்றி 
அதில்‌ எழுதினார்கள்‌. “நான்‌ பிறந்தது கேரளம்‌”, * நான்‌ பிறந்தது 
மைசூர்‌” என்று அந்த அந்த மாநிலச்‌ சிறுவர்‌ சிறுமியர்கள்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ மாநிலம்‌ பற்றி அதில்‌ எழுதினார்கள்‌. இன்னும்‌, உலகப்‌ பெரி 
யோர்‌ வரலாறுகள்‌, திருத்தமாக எழுதும்‌ முறைகள்‌ இப்படியெல்லாம்‌ : 
பல விஷயங்கள்‌ வெளிவந்தன. ஸினிமா உலகம்‌ பற்றிய விஷயங்கள்‌, 
மாயக்கதைகள்‌, மர்மக்கதைகள்‌, வார்த்தைப்‌ பரிசுப்‌ போட்டி, அதிர்ஷ்ட 
எண்‌ பரிசு இவற்றுக்கெல்லாம்‌ கண்டிப்பாய்‌ அதில்‌ இடம்‌ கொடுப்ப 
தில்லை என்று அதை நடத்தியவர்கள்‌ உறுதியோடிருந்தது போற்றத்‌ 
தக்க ஒன்று. 


குழந்தை இலக்கியப்‌ பிம்‌ பத்திரிகைப்‌ பெ PE 
அநுபவம்‌ வாய்ந்த வள்ளியப்பா போன்ற ஈண்பர்களின்‌ சில அரிய 
கருத்துக்களும்‌ யோசனைகளும்‌ இங்கே சிந்திக்க த்தக்கவை. 


பத்திரிகைகள்தான்‌ எழுத்தாளர்களை வளர்க்கின்றன; புது 
முயற்சிகளை வரவேற்றுப்‌ பிரபலப்படுத்‌ துகின்‌ றன. 


இன்று குழந்தை எழுத்தாளர்கள்‌ 6 பெருகாததற்கும்‌, உள்ள எழுத்‌ 
தாள்கள்‌ வளராததற்கும்‌, குழந்தைகளுக்கான . போதிய நல்ல பத்‌ va 
கைகள்‌ இராத பஞ்சமே காரணம்‌. = 


முன்று லட்சம்‌ பிரதி ற்கும்‌ வாரப்பத்திரிகை இன்று தமிழ்‌ 
நாட்டில்‌ பெரியவருக்காக வெளிவருகிறது. ஆனால்‌ குழந்தைகளுக்‌ 
கென்று 4, 5 பத்திரிகைகள்‌ கூட்‌ வெளிவரவில்லை. வெளிவரும்‌ பத்திரி 
தைகளிலும்‌ சில, பலவி த இடையூ இட்டால்‌ ந்த்‌ 


7 வயது முதல்‌ 9 வயதுக்கு உட்பட்ட சிறுவருக்குப்‌ பல வண்ணப்‌ 
படங்கள்‌ கொண்ட பத்திரிகை தேவை. கண்ட கண்ட பத்திரிகைகளைப்‌ 
படித்துப்‌ * பிஞ்சிலே பழுத்து விடாமல்‌? சிறுவர்களைத்‌ தடுக்கச்‌ 
சிறப்பான சிறுவர்‌ பத்திரிகை தேவை. 





xx 





(2 res 


நல்ல கதை, நல்ல கட்டுரை, நல்ல பல பொருள்கள்‌, சித்திரக்‌. 
கை தகள்‌, அறிவியல்‌ தகவல்கள்‌, வேடிக்கைகள்‌ இவையெல்லாம்‌ 
சிறுவர்‌ பத்திரிகையில்‌ இடம்‌ பெறுதல்‌ இன்றியமையாதது. அதற்கு. 
அரசினர்‌ ஆதரவுதருவது அவர்களின்‌ கடமை, பாரி கம்பெனி போன்ற. 
வியாபார நிறுவனங்களும்‌, விளையாட்டுச்‌ சாமான்கள்‌ செய்வதிலும்‌. 
| அவற்றின்‌ ia oe ஈடுபடும்‌ நிறுவனங்களும்‌ ட்‌. 


துந்ச ர pene =e pean 





1 *தியாகபாரத தி? பத்திரிகை குழந்தைகளுக்கான பத்திரிகைத்‌ 
துறையில்‌ புதுமையான ஒரு முயற்சி. பிரபல ஓவியர்‌ ரெஸாக்‌ அதற்குப்‌ 
பக்கபலமாய்‌ நின்‌ று படங்கள்‌ தீட்டி அதை அலங்கரிப்பது அதற்கொரு 

சிறப்பைத்‌ தருகிறது. எதிர்பாராத சில தடங்கல்களுக்கும்‌ கஷ்ட௩ஷ்டங்‌- 
களுக்கும்‌ ஈடு கொடுத்துக்கொண்டு தன்னந்தனியாய்‌ உழை 5 து, 
விடாப்‌ பிடியாய்‌ அதை அலம்‌ நடத்‌. DIO Dear ரகசியம்‌ என்ன? 











— 


வறட்டு es செய்திக்‌ குவியல்‌ ம்ம மனிதலை ்‌. உய்‌ 
வடையச்‌ செய்ய முடியாது; கலையழகும்‌ கற்பனை வளமும்‌ பண்பாடும்‌ 
இணைந்து இசை பெர்‌ a கல்வி நிறைவுறும்‌--இது அவருடைய 
திடமான அபிப்பி குழந்தைகளை இந்த முழுமையான கல்வி 
பெறச்‌ செய்ய வேண்டும்‌ என்ற ஒரு “பித்தே தமக்குப்‌ பிடித்திருப்பதாக. 
அவர்‌ ' கூறுகிறார்‌. வியாபார ரீதியில்‌ அல்லாமல்‌ சமூகப்பணி. என்ற. 
முறையிலே “ க நடக்கிறது; அதில்‌ ae சார்பு இல்லை; 
சமய போதம்‌ இல்லை; நீதிநெறிப்‌ படிப்பினை இல்லை; பகட்டு ஏதும்‌ 
இல்லை. ஆழ்ந்த பெ "கும்‌ அமைதியும்‌. வாய்ந்த எதுவுமே எளிதில்‌: 
மக்களை வல : ஆர்பாட்டமும்‌ ஆடம்பரமுமே பிரச்சாரமா 
கின்றன. குழந்தைகளுக்கான பத்திரிகைத்‌ துறையிலே *தியாகபார தி: 
ஒரு புதுமை. அது கணிசமான வெற்றி பெறுமானால்‌, இந்தத்‌ துறை: 
யிலேயே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும்‌ ; பல சிறுவர்‌ பத்திரிகை 
களுக்கு ஊக்கமும்‌ nen | .. இன்றைய தமிழ்‌ 
நாட்டுக்‌ குழந்தை இலக்கியத்‌ த% L 
வள்ளியப்பாவைப்‌ . போன்றோரின்‌ முயற்சியும்‌ உழைப்புமெல்லாம்‌ 
வெற்றி .தரும்‌ வாய்ப்பு. Daman புது அ. | நிச்சயம்‌ 
கரற்படும்‌. 















) 





1 























குழந்தைக்‌ கவிஞர்‌ 
அழ. வள்ளியப்பா i 


J 


‘estes poate ak வெள்‌ aft "விழாம ்‌ alee 








பிற்சேர்க்கை XI | 
பேராசிரியர்‌ ்‌ 


aegea என a 





Dr கா - — wu. 1117) 


19-ம்‌ நூற்றாண்டின்‌ முக்கிய சிருஷ்டி என்று சொல்லக 
பத்திரிகை உலகம்‌. முதன்முதலில்‌ மக்களுடைய கல்வி அறிவு . 
இட்டு படும்‌ என்ற கருத்தோடு இப்பத்திரிகைகள்‌ தொடங்கப்‌ 
- பட்டன்‌, இடையிடையே இலக்கியம்‌, மதம்‌: முதலியவற்றைப்‌ பற்றிய 
வாதப்‌ பாங்க கருத்துக்களும்‌ இவற்றில்‌ வெளியிடப்‌ 
பட்டன. முதன்முதலில்‌ தோன்‌ றிய பத்திரிகைகளுள்‌' முக்கியமான து 
னி யாகும்‌. இது சென்னையிலிருந்து 1856-ல்‌ வாரப்‌ 
பத்திரிகையாக வெளிவந்தது. சென்னைக்‌ கல்வி இலாகாவிலிருந்து 
1870-ல்‌ ஜனவிநோதினி என்னும்‌ பத்திரிகை பிரசுரிக்கப்பட்ட து. மாதப்‌ 
பத்திரிகைகளுள்‌ இதுதான்‌ முதலாவது தோன்றியது. | 











பின்பு, செய்திப்‌ பத்திரிகையாகிய சுதேசமித்திரன்‌ 1882-ல்‌ 
தொடங்கப்பெற்றது. செய்திப்‌ பத்திரிகைகள்‌ நாளடைவில்‌ பிரபல 
மடைந்து, தேசிய உணர்ச்சி நாட்டில்‌ பெருகப்பெருக இச்‌ செய்திப்‌ 
பத்திரிகைகள்‌ te பெருகின. 


 ஜனவிநோதினி முதலிய மாதப்‌ பத்திரிகைகளில்‌ வெளிவந்த 
வற்றுள்‌ முக்கியமானவை மொழிபெயர்ப்புக்களும்‌ விஞ்ஞான சாஸ்திர 
-விஷயங்களுமாகும்‌, இவ்வாறு 19-ம்‌ நூற்றாண்டில்‌: நிகழ்ந்த பெரும்‌ 
முயற்சிகளே தற்காலத்தில்‌ பல துறைகளிலும்‌ நமது அறிவு விருத்தி 
யடைந்து இலக்கியம்‌ பெருகுவதற்குக்‌ காரணமாயுள்ளன. 


s—22 








பிற்சேர்க்கை XII 


தமிழ்‌ ஏடுகள்‌ 

தங்கள்‌ இதழ்களைக்‌ கணக்கிடுவதில்‌ காட்டும்‌ வகைகள்‌ 
மலா இதம்‌ சம்புடம்‌ இலக்கம்‌ 
மதி க ஒளி தொகுதி . ... புத்தகம்‌ 
LOT = =? ae மணி | புத்தகம்‌ Ags எண்‌ 
தொகுதி ஃ பகுதி புத்தகம்‌ oes நம்பா 
தொகுதி இதழ்‌ வால்யூம்‌  ... நம்பர்‌ 
புத்தகம்‌ இலக்கம்‌ வயது மாதம்‌ 
சிலம்பு oe பரல்‌ . புத்தகம்‌ பிரதி 
தொகுதி எண்‌ வெண்டாமரை இதழ்‌ 
மாலை ob மலா வால்யூம்‌ பாகம்‌ 
ஆண்டு பதிப்பு | ஆண்டு ae மதி 
மாலை முத்து மணி உ. கதிர்‌ 
தடாகம்‌ தாமரை பருவம்‌ மழை 
வாள்‌ வீசசு வாலம்‌ இலக்கம்‌ 
வெள்ளி மணி சதங்கை ஃ மணி. 
டமாரம்‌ டம்டம்‌ வாலியம்‌. .. சஞ்சிகை 
வில்‌. வாணம்‌ பொய்கை .. மலர்‌ 
முரசு முழக்கம்‌ | சிலம்பு பரல்‌ 
கதிர்‌ மணி | புத்தகம்‌ இதழ்‌ 
த்‌ சுடா கற்றை கதிர்‌ 
சங்கு நாதம்‌ கமலம்‌ இதழ்‌ 
மைல்‌ நடை, புத்தகம்‌ பகுதி 
குரல்‌ ie இதழ்‌ சம்புடம்‌ ae நெம்பர்‌ 
சுவடி ஏடு கொடி . மலர்‌ 
ஏடு : இதழ்‌ தாய்‌ பிள்ளை 
புத்தகம்‌ இலககம்‌ உயிர்‌ மெய்‌ 
புத்தகம்‌ சங்கியை பாஸகரன கிரணம்‌ 
புத்தகம்‌ சஞ்சிகை சம்புடம்‌ me சஞ்சிகை 
கொத்து மலா | சஞ்சிகை .. பத்திரிகை 
மலை அருவி வருடம்‌ மாதம்‌ 
அனல்‌ காய்தல்‌ தாய்‌ sa சேய்‌ 
மணி. ஓசை இதழ்‌ மலர்‌ ... இதழ்‌ 
ஒலி அலை புது மலர்‌ இதழ்‌ 
சம்புடம்‌ ve புத்தகம்‌ தொகுதி கதிர்‌ 
பதுமம்‌ இதழ்‌ கடல்‌ sia அலை 








lxxiii . 


அஷ்டகம்‌ .... அத்தியாயம்‌ நம்பர்‌. ௨... இலக்கம்‌ 
ஆரம்‌ Ase முத்து களஞ்சியம்‌ cee மணி 
கதி 0 கலை. . சிமிழ்‌ ove திலகம்‌ 
கோவை  ... மணி . | உழவு ர விளைவு 
ரோசா ; இதழ்‌ சுருள்‌ எண்‌ 
தொகை we வகை சதங்கை . மணி: 
இதழ்‌ மாலை ... மலா கலை oi விகலை 
கட்டு $e சிட்டம்‌ ஓசை - க அலை. 
சுடர்‌ 2 கதிர்‌ கலை ்‌ சித்திரம்‌ 
ஒளி KA சுடர்‌ பயிர்‌ te கதிர்‌ 
கால்‌...” இசை அரசு oe மொழி 
தொகுதி புத்தகம்‌ குரல்‌ eae ஒலி 
கலை - Jii நூல்‌ ப்வனி Ti காட்சி 
பொழில்‌ p மலர்‌ எழுச்சி se குரல்‌ 
ஏர்‌ = சால்‌ மறை = பாடம்‌ 
சோதி கட்டர்‌ மணி உ. ஓசை 
ஆண்டு ve திங்கள்‌ 

XII 


சில 
ஆண்டு 
1831 


1840 


1740 


பத்திரிகை 





பழைய இதழ்கள்‌ பற்றிய விவரங்கள்‌ 


* தமிழ்ப்‌ பத்திரிகை”: திங்கள்‌ இதழ்‌. கிறிஸ்து சமயப்‌ 
பத்திரிகை “மதராஸ்‌ ரிலிஜியஸ்‌ டிராக்ட்‌ ஸொஸைடி” யால்‌ 
சென்னையில்‌ அச்சிடப்பட்டது. கிறிஸ்துமத சம்பந்தமான 
கட்டுரைகள்‌ இதில்‌ எழுதப்பட்டன. தமிழில்‌ முதல்‌ முதல்‌: 
வெளிவந்த பத்திரிகை' இதுவே. அடிக்கடி ஆசிரியர்கள்‌ 
மா றியபடியால்‌ வெளிவருவதில்‌ தவக்கம்‌ ஏற்பட்டது. 


“பாலத்பிக” : சிறுவர்களுக்கான பத்திரிகை. மூன்று 
மாதத்‌ துக்கொருமுலை 117] மோ க அமர து டல்‌ து. 
1852 வரையில்‌ நடந்தது. 


Missionary  Gleance: இந்தக்‌ . கிறிஸ்துவத்‌ தமிழ்ப்‌ 
நாகர்கோவிலிலிருந்து வெளிவந்த து. பல 


ஆண்டுகள்‌ நடைபெற்றது. 





1840 


1840 


1841 


1841 


1842 


1845 


1849 


1854 


1855 


Ixxiv 


Friendly . Instructor: இந்தக்‌ கிறிஸ்துவத்‌ தமிழ்ப்‌ 
பத்திரிகை பாளையங்கோட்டையிலிருந்து வெளிவந்தது. © 
நற்போதகம்‌ : பாளையங்கோட்டை சர்ச்ச. மிஷன்‌ அச்சுக்‌ 
கூடத்தில்‌ பதிப்பிக்கப்பட்டது. பல ஆண்டுகள்‌. ௩டை 
பெற்றது. a ம 
ஜன?சேகன்‌ : சென்னையிலிருந்து வெளிவந்தது, மாதம்‌ 
இருமுறை. 


டச்‌. rue eve cin: நாகர்கோவிலிலிருந்து வெளி 
வந்தது. : ல்‌ 


The Aurora: டட இருமுறை | வெளிவந்த. தமிழ்ப்‌ 
பத்திரிகை. | | | 


உதய தாரகை : இலக்கியம்‌, கல்வி, சமயம்‌ முகலியவற்றைப்‌ 
பற்றிய கட்டுரைகள்‌ இதில்‌ வெவிவ என: தமிழிலும்‌ ஆங்கி 


_ லத்திலும்‌ வெளிவந்த து. 


சிறுபிள் ளயின்‌ தேசத்தோழன்‌ : மூன்று தித்‌ அகார 
முறை நாகர்கோவிலிலிருந்து வெளிவந்தது. 


Tamil Quarterly Repository: ம துரையில்‌ இருந்த 
Ss r மிஷன்‌ வெளியிட்ட தமிழ்ப்‌ பத்திரிகை. கான்கு | 
ஆண்டுகள்‌ ஈடைபெற்றது. 


தினவர்த்தமானி : பெயரைக்‌ கண்டு தினசரி பத்திரிகை எனக்‌ 
கருதவேண்டாம்‌. இது வாரப்‌ பத்திரிகை, வியாழக்கிழமை 
தோறும்‌ வெளிவந்தது. பெர்சிவல்‌ பாதிரியார்‌ (Rev. 
P Percival) இதைத்‌ தொடங்கி இதன்‌ ஆசிரியராக இருந்தார்‌. 
தினசரி பத்திரிகையின்‌ பெரிய அளவில்‌ அச்சிடப்பட்டது. 
செய்திகளுடன்‌, இலக்கியம்‌, விஞ்ஞானம்‌ முதலிய கட்டுரை 


களும்‌ வெளிவந்தன. அரசாங்கத்தார்‌ மாதம்‌ 200 ரூபாய்‌ இப்‌ 


பத்திரிகைக்கு ஈன்கொடையளித்தனர்‌. | பெர்சிவல்‌ யர்‌ 
விலகிக்கொண்ட பிறகு, . இந்கன்கொடை நிறுத்தப்பட்டது. 





. அவருக்குப்‌ பிறகு, ஏட்டுச்‌ சுவடியிலிருந்து பல. நூல்களைப்‌ 


1650 


பதிப்பித்தவரான சி. வை. தாமோதரம்‌ பிள்ளை அவர்கள்‌ 


இதன்‌ ராசா. சில காலம்‌ இருந்தார்‌. பிறகு விசுவநாத 


பிள்ளை இதன்‌ ஆசிரியராக இருக்கார்‌. தமிழில்‌ செய்திகளை 
வெளியிட்ட முதல்‌ பத்திரிகை இதுவே. டு 


District Gazette: மாவட்டங்கள்‌ தோறும்‌ அங்கு வழங்கு 
கிற தாய்மொழியிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ - அரசாங்கத்தாரால்‌ 
அச்சிடப்பட்டது. தமிழ்‌ மாவட்டங்களில்‌ தமிழிலும்‌ ஆங்கி 
லத்திலும்‌ அச்சிடப்பட்டது, வாரப்‌ பத்திரிகை, சென்னை 
பட்டினம்‌, தென்‌ ஆர்க்காடு, வட ஆர்க்காடு, கோயம்‌, 








1851 ' 
ன. கான வெளியீடு. . 
7859 
1861 


1861 


‘Ixxv | 


சேலம்‌, மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர்‌ _ 


ஆகிய மாவட்டங்களில்‌ தமிழில்‌ எழுதப்பட்டது. அந்தந்த 
மாவட்டம்‌ சம்பந்தப்பட்ட அரசாங்க .... அறிக்கைகளும்‌, | 


பஞ்சாங்கம்‌, தட்ப வெப்ப நிலை, "விலைவாசி. முனியை இதில்‌ 
வெளியிடப்பட்டன. 


பாலியர்‌ நேசன்‌ : urgira gso வெளிவந்த Apne - 


தர்மப்பள்ளி Bun. நாகர்கோவிலிலிருக்து வெளியாயிற்று, 
தேசோபகாரி: திங்கள்‌ இதழ்‌, கிறிஸ்‌ துவருக்காகவும்‌ இக்‌ துக்‌ 2 
க்‌ ஓவியங்களுடன்‌ அச்சிடப்பட்டது. 1568-ஆம்‌- 
ஆண்‌ டிலும்‌ அதன்‌ பிற்கும்‌ 16,800 பிர திகள்‌ அச்சிடப்‌ 7 
பட்டனவாம்‌. எடுகேஷன்‌ சொஸைடி என்னும்‌ ச 
நெய்யூரிலிருந்து வெளியிடப்பட்ட து. 





The Lamp of Truth என்னும்‌ தமிழ்‌ வெளியீட்டை, சென்னை. 
பிஃரி சர்ச்ச மிஷினைச்‌ சேர்ந்த ரெவண்டு .ஆர்‌. எம்‌. பாபூ 


.. என்பவர்‌ வெளி யிட்டார்‌. 


1863 ` 


1863 
1864 


1864 


சாமுவேல்‌ பிள்ளை இ 


தென்‌ திருவாங்கூர்‌ Pea தூதன்‌: இந்த . அ வெளி: 
வந்தது. 


இருச்சபைப்‌ பத்திரிகை: பப்ப ' லூதரன்‌ ope? சேர்ந்த 





கற்பக விருட்சம்‌: a சென்னை. லூதரன்‌ 
மி ணச்‌ சேர்ந்த. சாமுவேல்‌ பிள்ளை. நடத்தினார்‌. 


தத்துவ போதினி: சென்னை பிரம 'சமாஜத்தினால்‌. நடத்தப்‌: 
பட்டது. சுப்பராயலு செட்டியார்‌, இராஜகோபாலாசாரியார்‌, 
ஸ்ரீதரர்‌ என்பவர்கள்‌ இதைத்‌ தொடங்கினார்கள்‌. சென்னை 
மயிலாப்பூருக்கடுத்த. சாந்தோம்‌ என்னும்‌ இடத்தில்‌ தத்துவ 
போதினி அச்சுக்கூடம்‌ அமைக்கப்பட்ட து. இவ்வச்சுக்கூடம்‌. 
அமைப்பதற்கு பொன்னுசாமி தேவர்‌ அவர்கள்‌ 1000 ரூபா 
நன்கொடையளித்‌ தார்‌. அதில்‌ இந்துமத, சமு தாய விஷயங்கள்‌ 
மட்டும்‌ எழுதப்பட்டன. அன னா feo முதல்‌: 





்‌.. பத்திரிகை இதுவே. 


1865 


1865 


. -1865 


விவேக விளக்கம்‌: ஷே. பிரம சமாஜத்தினால்‌ தத்துவ? 
போதினி அச்சுக்கூடத்தில்‌ அச்சிடப்பட்ட து... 


உதய தாரகை; யாழ்பாணத்திலிருந்து இந்த ஆண்டில்‌ வெளி 
வந்துள்ள து, TUTA தொடங்கப்பட்டது. என்பது 


டு தரியவில்லை. 


திருச்சபைப்‌ கள கிறிஸ்து சமயப்‌ பத்திரிகை. 
எஸ்‌. சாமுவேல்‌ பிள்ளை. இதை நடத்தினார்‌. இவராலேயே 








... 1867 


- 1870 


1877 
1871 


1874 
1875 
1876 


1877 
1879 
1879 

1880 


1881 


1882 





"தேசாபிமானி; அறல்‌ விவ்‌ “8. 


துரை ஐயர்‌. 


Ixxvi 


கற்பக விருட்சம்‌ என்னும்‌ சென்னையில்‌ 


நடத்தப்பட்டது. 


சென்னையிலிருர்‌ து 
வெளியாயிற்று. 1877-இலும்‌ இது வெளி வந்தது. 


Native-Public Opinion: திவான்‌ பகதூர்‌ ரகுநாத முதலியார்‌, 
அரங்கநாத முதலியார்‌, வேங்கடரமண பந்துலு ஆகிய இவர்‌ 
களால்‌ நடத்தப்பட்டது. சென்னை பாஸ்டர்‌ அச்சுக்கூடத்தில்‌ 
அச்சிடப்பட்டது. தமிழ்‌, தெலுங்கு, ஆங்கிலம்‌ ஆகிய மூன்று 
மொழிகளிலும்‌ எழுதப்பட்டன. பிற்காலத்தில்‌ இது ஆய 
லத்தில்‌ மட்டும்‌ வெளியாயிற்று. 


 ஞானபானு: இதன்‌ விவரம்‌ தெரியவில்லை. 


பிரம இபிகை: சைதாபுரம்‌ காசி விசுவநாத முதலியாரும்‌, 
பாரிஸ்டர்‌ ராமசாமி ராஜுவும்‌ இதனைச்‌ சென்னையில்‌ நடத்தி 
னார்கள்‌. முதலியார்‌ இறந்த பிறகு இது நிறுத்தப்பட்டது. ' 
ஜனவிஜணேதனி: திங்கள்‌ இதழ்‌. சென்னையில்‌ சி. கே, எஸ்‌. 
அச்சியந்திர சாலையில்‌ எம்‌. எஸ்‌. பி & வி. கே. சங்கத்தாரால்‌ 
அச்சிடப்பட்டது. அரசாங்க ஆதரவு பெற்றது. 1889 வரை 
யில்‌ நடந்ததாகத்‌ தெரிகிறது. 

சிநேக போதன்‌: கிறிஸ்துவப்‌ பத்திரிகை. 
பாளையங்கோட்டையிலிருந்து வெளிவந்த து. 
ஞானபானு: திங்கள்‌ இதழ்‌, வர்த்தமான தரங்கினி அச்சு 
யந்திர சாலையில்‌ அச்சிடப்பட்டது. செங்கல்வராய முதலியார்‌ 
இதன்‌ ஆசிரியராக இருந்தார்‌. ல்‌ is 
சித்தாந்த சங்கிரகம்‌: சட்ட சம்பந்தமான திங்கள்‌ இதழ்‌, 
சி. இராமராவ்‌ இதன்‌ ஆசிரியர்‌, 1878 இலும்‌ நடந்தது. 
தத்துவ விசாரிணி: இதைப்பற்றி ஒரு செய்தியும்‌ தெரியவில்லை. 


திங்கள்‌ இதழ்‌. 


நடுத்தர உயர்தர பள்ளி நண்பன்‌: இதன்‌ ஆசிரியர்‌ அண்ணா. 
சென்னை வித்தியா வர்த்தனி ற்ற ல is: 
அச்சிடப்பட்டது, 


சுதேசமித்திரன்‌: இது இன்றும்‌ ஈடைபெறுகிறது... வம்‌... 
பத்திரிகை. a | bia oe Te a 
கலாநிதி: பகடால எஸ்‌. பி, நரசிம்மலு நாயுடு அவர்களால்‌ 


சேலத்தில்‌ நட த்தப்பட்ட து. இவரே, சுதேசாபிமானி என்னும்‌ 


பத்திரிகையை இந்த ஆண்டுக்கு முன்பு நடத்தினார்‌. | எத்தனை 


ஆண்டு என்பது தெரியவில்லை... 


"தத்துவ விவேரினி: சென்னையிலிருந்து வெளிவந்தது. தமிழ்ப்‌ 
“புரொபஸர்‌?. பு. முனிசாமி நாயகர்‌ இதன்‌ ஆசிரியர்‌, ' 





-1882 
- திறிஸ்துவர்களுக்காக வெளியிடப்பட்ட து. 


1883 


1883 


1884 


1586 


1886 


1886 


1887 
1887 
1887 


1887 
1887 


1887 


1887 - 


1887 


1887 


பட்டது. இதன்‌ ஆசிரியர்‌, 


'ஜனேபகாரம்‌: 


Goranu pi Si. 


-lxxvii 


சத்திய வேதக்கொடி: திங்கள்‌ இதழ்‌. மாசிலாமணி என்பவரால்‌ 


சுருணபோதினி: திங்களுக்கு இருமுறை சென்னையில்‌ அச்சிடப்‌ 
இ. பாலசுந்தர முதலியார்‌. 
வெளி — 


இந்துமத ஈர்தருத்தி; பாளையங்கோட்டையிலிருக்து 


வந்தது. இதன்‌ ஆசிரியர்‌, கே. ஆறுமுகம்‌ பிள்ளை, 


சத்திய வேதானுசாரம்‌: கிறிஸ்‌துவமதப்‌ பத்திரிகை. சென்னையி 
லிருக்‌ து வெளிவந்த து. இதன்‌ ஆசிரியர்‌ எம்‌. சி. யோகப்பிள்ளை. 


பிரம வித்தியா: திங்கள்‌ இதழ்‌. தமிழ்‌ வடமொழி இரண்டிலும்‌ 
எழுதப்பட்டது. கே. ஆர்‌; சீனிவாச. தீக்ஷிதரால்‌ சிதம்பரத்தி 
லிருந்து வெளியிடப்பட்டது. . ஸ்ரீஇரண்யகர்ப்ப இரகுநாத 


_ பாஸ்கர சேதுபதியவர்களின்‌ பொருளுதவி பெற்று ௩டந்தது. 


கலா தரங்கினி: திங்கள்‌ இதழ்‌. இராஜகோபால செட்டியாரால்‌ 
சென்னை, சூளை திராவிட ரத்தினாகரம்‌ அச்சுக்கூடத்தில்‌ 
அச்சிடப்பட்டது. 1889 வரையில்‌ ௩டந்ததாகத்‌ தெரிகிறது. 
லோக ரஞ்சினி: திங்கள்‌ இதழ்‌. டி. நாதமுனி நாயுடு இதன்‌ 
ஆசிரியர்‌, பல்லாரி கெளல்‌ பஜார்‌ நியூட்ரல்‌ அச்சியந்திர 
சாலையில்‌ அச்சிடப்பட்டது. 


இ தன்‌ விவரம்‌ தெரியவில்லை. 
மாதர்‌ மித்திரி; சென்னையில்‌ வெளியிடப்பட்டது. 


ஐஜனேபகாரம்‌: 


த 


சிங்கை நேசன்‌: சிங்கப்பூரிலிருந்து ல்ல 1890 வரை 
யில்‌ நடைபெற்றது. 


விவேக போதினி: திங்கள்‌ இதழ்‌. ன செக்க ரிப்பன்‌ யந்திர 


சாலையில்‌ ஏ. எல்‌. இராசு செட்டியாரால்‌ வெளியிட்ப்பட்டது. 


லோக ரஞ்சினி: திங்கள்‌ இதழ்‌. வேலூரிலிருந்து சி. ஜி. அப்பு 
முதலி என்பவர்‌ இதனை வெளியிட்டார்‌. 


திராவிட ரஞ்சினி: திங்கள்‌ இதம்‌, . திருச்சியிலிருக்து வெளி 
வந்தது. டி. வி. வெங்கடராசு நாயுடு இதன்‌ ஆசிரியர்‌. 


விவேக சுந்தரம்‌: திங்கள்‌ இதழ்‌. - சென்னை ரிப்பன்‌ அச்சு 


யந்திர சாலையில்‌ அச்சிடப்பட்டு எஸ்‌. பட செட்கியாரால்‌ 


வெளியிடப்பட்டது. 


திங்கள்‌ இதழ்‌. சென்னை ரிப்பன்‌ அச்சு யந்திர 
சாலையில்‌ அச்சிடப்பட்டு, சி. St resis, க ரட்ட 


மகாராணி: திங்கள்‌ இ தழ்‌. மகளிருக்காக hich snot 
சென்னை. வி. என்‌. ஜூபிலி . அச்சகத்‌, தில்‌” : “அச்சிடப்பட்டது. 
்‌. வி, கிருஷ்ணமாச்சாரியார்‌ இ தன்‌ ஆசிரியர்‌.” 








1887 

1888 
1888 
1889 
1889 
1890 


1890 


1890 


1890 


1891 


1892 


1893 


1592 
1892 


1893 


1894 


இதன்‌ ஆசிரியர்‌. 


சண்முக விஜயம்‌: 


lxxviii 


்‌ இராமப்‌ பள்ளி ஆரியன்‌: திங்கள்‌ இதழ்‌. Sereno இ 


ஆசிரியர்‌. 


சென்னை அற்பினியன்‌. அச்சகத்தில்‌ அச்சிடப்‌. 
பட்ட து. 


உலக நேசன்‌: றன வெளிவந்தது. ஒரு "முகமதிய | 
ரால்‌ அச்சிடப்பட்ட து, 


இந்து நேசன்‌: திங்களுக்கு இல தல்‌ அச்சிடப்‌ 
பட்டது. 
சன்மார்க்க போதினி: . எல்‌. இதழ்‌. த க. 


சி. ஆர்‌. சீனிவாச சாஸ்திரியரால்‌ வெளியிடப்பட்ட து. 


தீர்க்கதரிசன சுப்ர$பிகை: திங்கள்‌ இதழ்‌. கிறிஸ்துவருக்காக 
ட்ட... து. மாசிலாமணி என்பவர்‌ இ தன்‌ ஆசிரியர்‌, 
பிரமவித்தியா: இதழ்‌. சி, ஆர்‌. சீனிவாச சாஸ்திரி 





யாரால்‌ வியப்ப , a 


திறிஸ்துவன்‌: இதுபற்றி ஒன்றும்‌ தெரியவில்லை, கிறிஸ்துவப்‌ 


பத்திரிகை, 

சிவபக்தி சங்கர்‌: அநந்த வைத்தியநாத சிவன்‌ என்பவரால்‌ 
திருவாடியிலிருக்‌, து வெளியிடப்பட்டது. 1 893 ர a வெளி 
வந்ததாகத்‌ தெரிகிறது. ' 


வைக சித்தாந்த Bima: திங்கள்‌ இ se. i9, m Sanat 
நாயுடு என்பவரால்‌ சென்னையிலிருந்து வெளியிடப்பட்ட து. 








வேத விளக்கம்‌: கிறிஸ்துவப்‌ பத்திரிகை. திங்கள்‌ | இதழ்‌. 
சென்னை அல்பினியன்‌ அச்சகத்தில்‌ பதிப்பிக்கப்பட்ட து. 


ஞானமித்திரன்‌: சென்னை ஸ்டார்‌ ஆப்‌ இந்தியா அச்சுக்கூடத்‌ 
தில்‌ பிரசுரிக்கப்பட்ட து. 


விவேக சிந்தாமணி: திங்கள்‌ இதழ்‌. சி, வி. விசுவநாதையர்‌ 
சென்னை ரிப்பன்‌: are: யந்திரசாலையில்‌ 
அப்பட்ட து. 


வித்தியாபா னு: கோயமுத்‌ தூரிலிருந்த து: வென்ன திங்கள்‌ 
இதழ்‌. கே. என்‌. ஈசுவரய்யா என்பவர்‌ இதன்‌ ஆசிரியர்‌, 


வித்தியா விஜேஇனி: சென்னையிலிருக்‌ து வெளியாயிற்று, 


ஞானதபம்‌: ட்ட இதழ்‌, எம்‌. சி. சித்தி லெப்பை என்பவ 
ரால்‌ கொளும்பில்‌ அச்சிடப்பட்ட ச 5. 


மாதச்‌ சட்டப்‌ பத்திரிகை: திங்கள்‌ இதம்‌. வேங்கடராம: 


- அய்யரால்‌ சென்னையில்‌ வெளியிடப்பட்ட து, 


இதன்‌ ஆசிரியர்‌ டி, ஏ. கிருஷ்ணசாமி ஐயர்‌, 


. சென்னை ரிப்பன்‌ க ப அச்சிடப்பட்ட து. 





1018 ட 





t1895 Carwr: Sp- ஆங்கிலம்‌, மூன்று” “திங்களுக்கு ஒருமூறை 
- சென்னையிலிருந்து சி, ஈ, பவ ர க வெளி 
யிடப்பட்ட து. 


=a 


1895. கோமாலி : _ தமிழ்‌-ஆங்கிலம்‌. மூன்‌ று. தலகளுக்கொகுமுறை 
ee ae பி து வெளியாயிர்‌ D று. 


1896. தேஜோபிமானி : திங்களுக்கு. aon daaa 
r - அம்பலவாணப்‌ பிள்ள இதன்‌ ஆசிரியர்‌. அரசியல்‌, சமு 
தாயம்‌, இலக்கியம்‌ முதலிய விஷயங்களை இதில்‌ வெளியிடப்‌ 
பட்டன.  மலாசியா  நாட்டிலுள்ள்‌ ' பேரா. என்றுப்‌ நகரி 


லிருந்து வெளியிடப்பட்ட து. 


1897 ஞானமபாதினி: எம்‌. எஸ்‌. பூர்ணலிங்கம்‌ ' பிள்ளை இ கன்‌ 
ஆசிரியர்‌. சமயம்‌, தத்துவம்‌, இலக்கியம்‌. விஞ்ஞானம்‌ முதலி - 
யவை இதில்‌ எரு ட T, அங்கள்‌ இதழ்‌. சென்னை. 


“1897 உண்மை விளக்கம்‌: அல்லது, சித்தாந்த தீபிகை. கா 
இதழ்‌.  ' என்‌. வேதாசலம்‌ பிள்ளை அவர்களால்‌ | சென்னையி 
லிருந்து வெளியிடப்பட்ட து. 3 

1897 தமிழ்க்‌ கல்வி பத்திரிகை: திங்கள்‌ இதம்‌, ண்ண பிந்து, 
கே. பார்த்தசாரதி ஐயங்காரால்‌ வெளியிடப்பட்ட து. 


1898 + அருணோதயம்‌ : : திங்கள்‌. - இதழ்‌. கிறிஸ்தவப்‌ . on ரை 


ajii இதழ்களும்‌ 19-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வெளிவந்தன. 
இவை எந்த ஆண்டில்‌ தொடங்கப்பட்டன. “யாரால்‌: வெளியிடப்‌ 
பட்டன என்னும்‌ விவரங்கள்‌ தெரியவில்லை. k 
அபிமானி : திருவனந்தபுரம்‌. | 
அமிர்தவசனி :, திருச்சிராப்பள்ளி. | ae ்‌ 
இலங்கை நேசன்‌, இலங்காபிமானி, இந்தா கன்ன $ a GO) OL 
இலங்கை, பட்டனை $ தவிரா து வெளிவந்தன, cee 
உதயபானு: யாழ்ப்பாணம்‌. a a I oe 
கோயமுத்தூர்‌ பத்திரிகை : கோயமுத்தூர்‌. i, 
சத்திய வர்த்தமானி : பங்‌ ம்‌ : 
குடந்தை மித்திரன்‌ : : கும்பகோணம்‌. | 
சுதரிசனி: ' , கோயமுத்தூர்‌. 
சுதேசாமிமானி : லம்‌. 


1 கதே ந நாட்டியம்‌ : மப க. வேலுப்பிள்ளை இ: 
ஆசிரியர்‌. 


த—23 





IXXX 





சைகுக்குமார்த்த போதினி: யாழ்ப்பாணம்‌. ஆசிரியர்‌ வல்லவை 
வைத்தியம்‌. 

சலம்‌ பானு: சேலம்‌. 

சைவாபிமானி : யாழ்ப்பாணம்‌, ஆசிரியர்‌ வல்லவை வைத்திய 
லிங்கம்‌, 

ஞானப்பிரகாசம்‌ : யாழ்ப்பாணம்‌. ஆசிரியர்‌ ஆ. சண்முகரத்தின 
சாமா. | 

ஞானசிந்தி: யாழ்ப்பாணம்‌. ஆசிரியர்‌, வதிரி தாமோதரம்‌ 
பிள்ளை. 

தமிழ்ச்‌ செல்வன்‌ : திருச்சிராப்பள்ளி. 

தக்ஷிணத்பம்‌ : சேலம்‌. 

திவாகரன்‌ : திருசசெங்கோடு. ஸ்ரீ இரணியகர்ப்ப இரகுநாத 
பாஸ்கர சேதுபதியவர்கள்‌ பொருளுதவியால்‌ நடந்தது. 

தூதன்‌ : கோயமுத்தூர்‌. 

தென்‌ இந்திய மித்திரன்‌ : திண்டுக்கல்‌. 

தேசாபிமானி: கடலூர்‌. 

நீலலோசனி : நாகைப்பட்டினம்‌. ஸ்ரீ இரணியகர்ப்ப இரகுநாத 
பாஸ்கர சேதுபதியவர்கள்‌ பொருளுதவி பெற்று நடந்தது, 

நேசன்‌ : திருச்சிராப்பள்ளி, 

பீரமஞான போதினி: பெங்களூர்‌. 

லோக வர்த்தமானி: சேலம்‌, 

வித்தகம்‌ : யாழ்ப்பாணம்‌, தென்கோவை பண்டி தர்‌ ச. கந்தையா 
பிள்ளை இதன்‌ ஆசிரியர்‌. 

விவேக திவாகரன்‌ : யாழ்ப்பாணம்‌. 

ஐனமித்திரன்‌ : தஞ்சாவூர்‌: 

ஜனப்பத்திரிகை : நாகைப்பட்டினம்‌. 


ஸ்தலபூஷணி : ஸ்ரீரங்கம்‌, 


தகவல்‌ : நூலகர்‌ 


திரு. இரா. மு ததுக்குமாரசாமி. 








அமிர்தவசனி 

அறிவு விளக்கம்‌ 
ஆதிதிராவிடன்‌ 
ஆனந்தசாகரம்‌ 
ஆனந்தபோதினி 
இநதயத்தாய்‌ 

இர ராமகிருஷ்ண விஜயம்‌ 
ஈழகேசரி 
உதயதாரகை 

ஊழியன்‌ 
கலாசிந்தாமணி 
கலாநிலையம்‌ 

கலாநிதி 

கலைக்கதிர்‌ 

கலைமகள்‌ 

குமரகுருபரன்‌ 

- குருகுலம்‌ 

சித்தாந்தம்‌ 


3» 
சுடர்‌ a 
சுதந்திரச்‌ சங்கு 
செந்தமிழ்‌ 
செந்தமிழ்ச்‌ செல்வி 
செல்வக்‌ களஞ்சியம்‌ 


சைவம்‌ 


ஞானசம்பந்தம்‌ 
ஞானபானு 
ஞானபோதினி 
தத்துவ போதினி 


(அகரவரிசைப்படி) 


(1912) 
(1901) 
(1919) 
(1922) 
(1915) 
(1921) 
(1921) 
(1987) 
(1841) 
(1938) 
(1915) 
(1928) 
(1929) 
(1949) 
(1932) 
(1913) 
(1950) 
(1947) 
(1928) 


(1912) 
(1952) 
(1981) 
(1900) 
(1926) 
(1927) 
(1915) 
(1941) 
(1864) 
(1891) 
(1863) 


தொகுதி 


XIV சென்னை மறைமலையடிகள்‌ நூலகத்திலுள்ள 
இதழ்களின்‌ தொகுதிகள்‌ 


30 


8 


me 
1, 3-5, 7-10, 17-24. 
i | 
2, 4-16 

1 

1, 4 


1 
1 

1,2 

6 x 
1-6, 8, 9, 11, 14. . 
2, 4-6. 

9. 

17, 19. 


1-3, 5-16, 19-25, 
27-31, 83-96, 38-43. 


1-8 
10, 13, 15. 
1 
2-6, 9, 19. 
ர்‌ 

1 

1, 3-5, 7-9, 
17 








Ixxxii 


தமிழகம்‌... . (1991) .... 
தமிழர்‌ ' புது 
தமிழர்‌ நேசன்‌ பப... 
தமிழன்‌ i 1913) 
தமிழ்ப்‌ பொழில்‌ ' (1925) 
திருக்கோயில்‌ (1958) 
திருப்புகழமிர்தம்‌ ( 1936) 
a தன்மொழி | (1963) 
நந்தி (1964) 
நவசக்தி (1920) 
நற்போதகம்‌ ' (1848) 
நித்திலக்குவிம ல்‌. (1962) 
பக்தன்‌ ee (1951) 
பஞ்சாமிர்தம்‌ (1924) 
பலர்‌ கல்வி -` (1936) 
பெண்மதி போதினி (1891) 
மஞ்சரி Se (1947) 
மணிமாலை (1935) 
மாதர்‌ மனோரஞ்சினி (1905) 
மாருதி | (1926 ) 
லக்ஷ்மி (1923) 
வித்தியாபானு - (1910) 
வி த்தியாவிகாரிணி ` (1909) 
விறோ விசித்திரப்‌ பத்திரிகை (1900) . . 
விவேகசிந்தாமணி. (1892) — 
விவேகபானு (1900) 
விவேகானந்தன்‌ ( 1925) 
விவேகபோதினி (1908) 
'விவேகோ தயம்‌ (1916) 
்‌ ஸ்ரீகாளிதாசர்‌ ( 1922) 
_னப்பிரியன்‌ (1900) 
_ஜனவிநறோதினி (1870) 
ஜிவரக்ஷகன்‌ (1931) 
“ஜோதிசுடர்‌ (1937) 


2 


4-7 

2,3 ட 
3.6, 14, 18, 19, 28, 32 
25 


46 
1-5, 7-12, 15, 17-19, 


2 

1,3, 4, 5, 9, 
1-9 
1 

2,3,5~-11,18, 14,18, 22 
1, 3-6 - 
ve 

5, 6, Sale 
1, 2... i 
i a 


த கண த 
5, 10, 12-16, 19 








3 XV. Ahs அரசு 
Gon (செய்தி - மக்கள்‌ தொடர்புத்‌ துறைக்கு ' ட 
புத்தக இதழ்‌ பதிவுச்‌ சட்டப்படி வரும்‌ . 
“தமிழ்‌ இதழ்கள்‌ பட்டியல்‌. . -.. 
(இ) குமிழ்தாட்டலிரந்து ணு 


1 சென்னை மா நகரம்‌. 


ரக சத he ae 


N 
es 


“மோட்டார்‌. | 
இளம்‌ விஞ்ஞானி 
பசுங்கதிர 
கூட்டுறவு... 
தபஸ்யோகி 

புதிய ஜெர்மனி ... 
நாரதர்‌ :. , 
கலைப்பூங்கா 
நூருல்‌ இஸ்லாம்‌. 
Durs yh 
நூலகம்‌  ... 
சினிமா டன. | 
சினிமா eats. 
தன்னாட்சி . . - .. 
முஸ்லிம்‌ முரசு AS 
பாறை 
பாரதம்‌. 


. பொது ஊழியன்‌. 


ஆரம்பக்கல்வி . . 
தமிழ்‌ உறவு - 
பப்ளிக்‌ சாவன்ட்‌ 
குமரி மலா - 


ஞானரதம்‌, மாலை விமானம்‌ 


மணி விளக்கு ... 
கொங்கு 


பராசக்தி... ... ;; 
வைகை, e 


a 
bd 


28. திருவிளக்கு  - 
29. அறமுரசு ..: . 
30. முதல்வா = 
31. உரிமைக்குரல்‌. . 
32. புயல்‌ ee 
34. மதி ஒளி - 
35: Qud 
36. பிலிம்ரோால்‌. ... 
37. கல்விமலர்‌... 
38. நிலவளம்‌ .. 
39. மம்‌ 9 
40. சோவியத்‌ . நாடு - 
41. சோவியத்‌ பலகணி 
42,. -மின எழுத்தன்‌ 
| 43. காவியப்‌ பாவை. 
44. தமிழ்ச்‌ சுடர்‌ cane 
45. குடும்ப நலச்‌ செய்திக்கிர்‌ 
46. தாராமதி 
47. செக்தமிழ்ச்‌ செல்வி 
48. காந்தி வட்டம்‌ .... 
49. orgs. .. 
50. கவிமலர்‌... 
51. மாலா... 
92. வைகை A 
53. கலாவல்லி. 
54. வேளாளர்‌ நல்வாழ்வு ' 








முஸ்லீம்‌ முரசு 
அறவிளக்கு 
தமிழ்நாடு 

சாரண சாரணியர்‌ 
வெற்றி நமதே 
மணிமுடி 
மறுவாழ்வு 
பாற்கடல்‌ 


அமெரிக்கன்‌ ரிப்போர்ட்டர்‌ 


LT 
திருப்பதி 
தொடர்பு 
கற்சிலை 
அரும்பு 
மாமம்‌ 
கிராம இயக்கம்‌ 
சுலோபதி 
உண்மை 
பானுமதி 
இனப்போர்‌ 
மாதவி 


... உரிமைவேட்கை 


தமிழ்ப்பணி 

குணம்‌ 

உழைப்பாளர்‌ தொழிலாளி 
அனுவிரதம்‌ | 
கைத்தறி 


, கட்டுப்பாடு 


ஜவஹரிசம்‌ 

கதிரொலி 

ஸ்டுடியோ நியூஸ்‌ 

சத்ய கங்கை 

திருவருள்‌ எழிலோவியம்‌ 
மாணவரிசம்‌ 

கூரியா 

தமிழ்த்தேன்‌ 

கோகுலம்‌ 


காவியப்‌ பாவை 
நித்தியக்‌ குவியல்‌ 
மாலைமணி 

தமிழ்‌ தூதன்‌ 
கணையாழி 
சமாதானவழி 
மூவிலைக்காய்‌ 
உழைப்பாளர்‌ உரிமை 
இளங்கதிர்‌ 
செய்திக்‌ கடிதம்‌ 
முன்னேறும்‌ தொழிலாளி 
ஐனதீபம்‌ 

கொங்கு 

தமிழ்‌ உறவு 

என்‌. ஜி. ஓ. குரல்‌ 
ஆரம்பக்‌ கல்வி 
சினிமா ஸ்டார்‌ 
சவுக்கடி 

இநதியா 
மணிவிளக்கு 
தாமரை 

வங்க ஒற்றுமை 
செங்கோல்‌ ` 
உரிமை 

விளக்கு 
சாணக்கியா 
கலைப்பாதை 
ஆசிரியர்‌ கூட்டணி 
உழவுச செல்வம்‌ 
கலைக்கதிர்‌ 


சமாதான வழி 
காண்டீபம்‌ 
தேன்மழை 
போல்ஸ்டார்‌ 








128. மகிழ்ச்சி 
129. மாங்கல்யம்‌ | 
130. வணிக ஒற்றுமை 
131. தமிழ்த்தேன 
132. வண்ணச்‌ சிறகு 
133. பகலவன நாடு 
134. கமுகு 
135. மதிஒளி 
136. உலக நாடு 
137. இந்தியா 

1] செங்கற்பட்டு மாவட்டம்‌ 
138. காஞ்சி 
139. ஊழியன்‌ 


Il] கோவை மாவட்டம்‌ 


140. ஏர உழவன 


141. குடியரசு 

142. பொள்ளாச்சி வாசி 
143. நாளிதழ்‌ 

144. தீனியாத்‌ நவம்‌ 
145. தாராமதி 

146. சமுதாயம்‌ 

147. தமிழ்‌ முனை 


148. செய்தி மடல்‌ 

149. குழலோசை 

150. கோவை 
கூட்டுறவுச்‌ செய்தி 

151. மெய்ப்பொருள்‌ 

152. கலைக்கதிர்‌ 


153. பஞ்சசீலம்‌ 

154. கற்பகம்‌ 

155. கொடிசியா செய்தி 
156. ஹெலன்‌ 


157. உணர்ச்சி 
158. புதிய தமிழகம்‌ 
159. சிட்டி நியூஸ்‌ - 


IXxXv 


160. சந்பிரசாத்‌ தூதன்‌ 
161. தென்‌ ஒலி, 


IV தர்மபுரி மாவட்டம்‌ 


| 162. வைகை. 


163. தர்மபுரி மாவட்ட 
சிறப்பு மலா 
164. தமிழ்ச்‌ செல்வி 
V கன்னியாகுமரி ட்டம்‌ 


165. கவியமுது 
166. குமரிக்கடல்‌ 


167. கைவிளக்கு 


VI வட ஆர்க்காடு மாவட்டம்‌ 
168. தென்புலம்‌ 
169. திப்பு 
170. தமிழ்நாடு மின்சார 
- ஊழியர்கள்‌ சங்கம்‌ 
171.  ஞானதீபம்‌ 
172. சவால்‌ 


VII] இராமநாதபுர மாவட்டம்‌ 


173. கூட்டுறவு 
174. சிவகாசி 
175. தமிழகம்‌ 


| 176. கூட்டுறவுச்‌ சுடா 


177. ' பனித்துளிகள்‌ 
VIII நீலகிரி மாவட்டம்‌ 
178. தோட்டத்‌ தொழிலாளி 


IX தென்‌ ஆர்க்காடு மாவட்டம்‌ 


179. தோழன்‌ 
180. கூட்டுறவுச்‌ செய்தி மடல்‌ 
181. உழைப்பாளி 
182. அம்பேத்கார்‌ முரசு 
183. தென்மொழி 








184. 
185. 


186. 
187. 
188. 
189. 
190. 
191. 
192. 
193. 
194. 
195. 
196. 


197. 
198. 
199. 
200. 
201. 
202. 
203. 
204. 
205. 
206. 


207. 


208. 


IXXXVI 


தமிழ்ச்‌ சிட்டு ' 


மாத “ஜோதிடம்‌” 


X இருச்சி மாவட்டம்‌ : 
அஞ்சுகம்‌ 
மறுமலாசசி 
பஞ்சாயத்துச்‌ செய்தி. 
வைத்திய சந்திரிகா .. 
எழுத்தாளன்‌ 
ஆரோக்கியம்‌ 
கற்பூரம்‌ ஸ்ரீ சிவசக்தி 
SApS பவ 25 
சிவாஜி: 
தாமசக்கரம்‌ 
டால்மியா 

செய்தி கற்பூரம்‌ ... 


XI தஞ்சை மாவட்டம்‌ 


செளராஷடிரமணி 
சாவோதயம்‌ 
தஞ்சைமணி 

ஞான சம்பந்தம்‌ 


"தமிழ்ப்‌ பொழில்‌ 


ஹோமியோபதி- - - 
குடந்தை கூட்டுறவு 
வியாபாரக்‌ குரல்‌ 
சங்கமம்‌ 


அன்னையின்‌: அருட்சுடா . : 


திருவிடம்‌ . 


> XII. சேலம்‌ மாவட்டம்‌ 


கற்பகம்‌ 


XIII இருநெல்வேலி மாவட்டம்‌ 


209. 
210. 
rA ES 
212. 
213. 


ஞானதூதன்‌ 
கலையமுது 
தொழில்‌ அணி 
என்‌.-ஜி. ஓ. குரல்‌. 
குமர குருபான a 


214. 
215. 
216. 
“121. 
“1218. 
-| 219. 
220. 
221. 
1229: 
23. 
224.. 
| 225. 


226. 
221. 
228. 
229. 
| 230. 
11231. 
232. 
233. 
(234. 
ay (229. 
-1:236, 

-| 237. 
238. 
239. 
240. 
| 241. 
242. 
243. 
244, 
245. 
246. 
247. 
|248. 


சாந்தி 

புத்துயிர்‌ - 
வரிச்‌ செய்தி 
தேன்‌ முல்லை... 
தென்‌ ஒளி 
கவியமுது 
கைவிளக்கு 
சேனையர்‌ குரல்‌: 
வருகைத்‌ தூ ger : 
சுடரொளி. -: 2 
ஆராயச்சி... 
சிராஜ்‌ 


XIV மதுரை மாவட்டம்‌. 


சேவை 

சாரணியர்‌ - - 2 
யுகப்புரட்சி 
தமிழ்நாடு 

குறிஞ்சி 
கிராமராஜ்யம்‌ 
பாரதி 

மஹாஜனம்‌ 

சத்ய வர்த்தமானி | 
கைகாட்டி... — 
பொய்யா விளக்கு | 
குூ£ஆனின குரல்‌ . 
தமிழகம்‌ 

சிவில்‌ சர்வன்ட்‌ 
தென்னரசு. 
செந்தமிழ்‌ 
சமாதான வழி 
யாதவ ர்‌! 
கண்ணகி. 


செம்மலர்‌. 
தோழன்‌. 
தீச்சுடர்‌ “- 





xxxvii 





249. சமூக ஜோதி 299. ஸப்தகிரி 

250. சமய ஜோதி 260. புதிய ஜொமனி 

251. நாயுடு சமுதாயம்‌ . 261. உயிரொளி 

252. மின்கதிர்‌ 262. கேயிஸ்‌ 

253. கடைசி எக்காளம்‌ 263. நட்புறவு பிணைப்புக்கள்‌ 

294. செளராஷ்டிர ஜோதி 264. தோட்டப்‌ பயிர்கள்‌ 

255, நற்பண்பு 265. கொடிசியர்‌ செய்தி 

256, வீரகேசரி 266. புதுவைச்‌ செய்திகள்‌ 
(ஆ) பிற மாநிலங்களிலிருந்து நன்றி : 

வெளிவரும்‌ தமிழ்‌ இதழ்கள்‌ 
2T. நாறு SCRUTINY OFFICER 
258. சைனிக்‌ சமாசர்‌ Public (I. & P.) Dept. 


XVI தமிழ்நாட்டில்‌ வெளியிடப்படும்‌ தமிழ்‌ நாளிதழ்கள்‌ 


எண்‌ பெயர்‌ பதிப்புக்கள்‌ வெளியிடும்‌ நகரங்கள்‌ 
1 தின த்தந்தி 7 சென்னை, மதுரை, வேலூர்‌, 
கடலூர்‌, திருச்சி, நெல்லை, 
கோவை, 
2 மாலைமுரசு T சென்னை, மதுரை, வேலூர்‌, 
சேலம்‌, திருச்சி, நெல்லை, 
| கோவை, 
3 தினமணி 2 . சென்னை, மதுரை. 
4 முரசொலி 1 சென்னை. 
5. நவசக்தி 1 சென்னை. 
6 நாத்திகம்‌ 1 சென்னை. 
7 நவ இந்தியா 1 கோவை, 
8 மதுரை மணி 1 மதுரை. 
9 தமிழ்முரசு 2 மதுரை, சென்னை. 
10. தினமலர்‌ 2 திருச்சி, நெல்லை. 








11 அறமுரசு 1 சென்னை. 
12 தீக்கதிர்‌ 1 மதுரை. 

13 விடுதலை 1 சென்னை. 
14 சுதேசமித்திரன்‌ 1 சென்னை. 
iS) தொன்‌... 1... மென்ன 
16 அலை ஓசை 1 சென்னை, 
17 நவமணி 1 சென்னை. 
18 மக்கள்குரல்‌ 1 சென்னை. 
19 சம நீதி 1 சென்னை. 
20 அன்னை நாடு 1 சென்னை. 
21 செய்தி | 1 மதுரை. 

22  இனமணி 1 சென்னை. 


XVII தரமோ தரம்‌! 


தமிழ்‌ இதழ்களின்‌ தரம்‌ குறைவு என்று, சொற்பொழிவின்‌ 


சான்று: இராமநாதபுர மாவட்டம்‌ திருப்பத்தூரில்‌ ஓர்‌ அன்பர்‌ 
மணிவிழாக்‌ கொண்டாடுவார்‌ என்று மதுரையிலிருந்து வெளிவரும்‌ 
மூன்று தமிழ்‌ இதழ்களும்‌ (தினமணி அன்று) சென்னையிலிருந்து 
வெளிவரும்‌ காலைப்‌ பதிப்பு ஒன்றும்‌ 6 பக்கங்கள்‌ முதல்‌ 8 பக்கங்கள்‌ 
வரை சிறப்புக்‌ கட்டுரைகள்‌ முதலியன வற்றை 1975 பிப்ரவரி மாதத்தில்‌ 
வெளியிட்டன, ஆனால்‌ குறிப்பிட்ட அறுபான்‌ ஆண்டு மண விழா 
நடைபெறவில்லை என்ற செய்தியை அந்த இதழ்கள்‌ ஒரு வரியில்‌ கூட 
வெளியிடவில்லை. இதுதான்‌ தமிழ்‌ இதழ்கள்‌ த்‌ 


தரம்‌, பபர்‌ 





Axkxix 
xvi S. A. P. ANNAMALAI 


. Sathappa Annamalai Palaniappa Annamalai was born in 

1924 with a silver spoon in his mouth. He strayed into jour- 
nalism to keep himself active by taking up some hobby. His 
associates (especially P. V. Parthasarathy, his friend from 
school-days) and himself have built Kumudam into India’s 
largest cirulated weekly with an ABC figure more than five 
‘lakhs. Kumudam has a presence in most literate Tamil house- - 
holds. | | | 





The secret of SAP’s success lies in his ability to pack 
each issue with maximum possible material covering a wide 
spectrum. Sales shot up with the issue of gift of bonus supple- 
ments of booklets or on the spot photo-features and articles like 
the one on C. N. Annadurai’s illness in New York. This bonus 
issue was the only source of comprehensive Coverart ! to hungry 
public. l 


SAP’s film-reviews are bold, sharp, spicy, short and 
telling, spelling the box-office hit or the financial ruin of the 
film reviewed. 


By nature, SAP is shy and retiring. He likes a good 
joke and has the capacity to laugh at himself. He is not deeply 
attached to money and is known to be extremely generous. 
Nurtured in the national movement, heis imbued by a high 
degree of idealism. Always clad in Khadi, he appears ina 
half-sleeve shirt but with a full, endearing and friendly smile. 


_ SAP’s success in journalism is in striking contrast to the 
prejudice of the Chettiars towards anyone who ever dared to 
read a newspaper in the early decades of this century and indi- 
cates the distance travelled by the community and its diversifi- 
cation of business. 


Dr. A. ALAGAPPAN (ALJ!) 
M.A, M.Sc., Ph. D., BARRISTER-AT-LAW, 
Chief, Water Resources, United Nations, 








திரு. அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்து, “தமிழ்‌ காடு! என்ற 
பெயரை சட்டமன்றத்தில்‌ ன முன்பே, அதைத்‌ 
தம்‌ பத்திரிகையின்‌ முகவரியில்‌ பிரகடனப்படுத்தியவர்‌ திரு எஸ்‌. ஏ. பி, 
அது மட்டுமல்ல, அதுவரை எல்லாப்‌ பத்திரிகைகளிலும்‌ ஆங்கிலத்தில்‌ 
வெளியிடப்பட்டு வந்த oo முதன்‌ முதலாகத்‌ தமிழில்‌ வெளி 
யிட்டதும்‌ இவர்தான்‌. 


பத்திரிகை என்றால்‌ அது இப்படித்தான்‌ இருக்க வேண்டும்‌. 
அதற்குப்‌ பொருளடக்கம்‌ உண்டு. கடைசிப்‌ பக்கத்தில்‌ விளம்பரம்‌ 


உண்டு என்பது போன்ற சம்பிர த தகர்‌ 1 த்தெ றிக்‌ oes 











சொந்த வாழ்க்கையில்‌ பெரும்‌ Hats விளங்கும்‌ இவர்‌, 
தம்முடைய ட்ட அந்த டப அண்ட விடுவதில்லை. 








தல்‌: “வாரியார்‌ விருந்து”. 


ஒருவேளை, பக்திச்‌ சுவையோடு நகைச்‌ சுவையும்‌ அதில்‌ கலந்தி 


ருப்பதுதான்‌ அதற்குக்‌ காரணமாக இருக்குமோ, என்னவோ ? 





ல்‌ ஏற்பட்டிருக்கும்‌ ஒரு சிறு மாறு 








தமிழ்‌ வாரப்‌ பத்திரிகைக ரின்‌ போக்கிலிருந்து முற்‌ ல மா று 
ட்ட தனித்‌ ம்‌ புதுமைப்‌ ர.” பல செய்து, அவற்றில்‌ 
ற்‌ றியும்‌ கண்‌ து இவரை . வ கொண்ட குமுதம்‌” 









bie விந்தை த மனிதரைப்‌: பொ து நிகழ்ச்சிகள்‌ ட பார்க்க 
முடியாது. அப்படியே: ஒரு வேளை அத்தி பூத்தாப்‌ போல்‌ எங்காவது 
பார்த்தால்‌ அங்கே சுவாமி சின்மயானந்தாவின்‌ சொற்பொழிவு நிகழ்ந்‌ து 


கொண்டிருக்கும்‌. 





எளிமையும்‌ அடக்கமும்‌ மிக்க இவரை நேரில்‌ சந்திப்பவர்‌ “இவரா 
லா என்று வியக்க நேரிடும்‌. 


= கடுஞ்‌ சொல்‌ என்பதே தெரியாதவர்‌. எப்பொழு; தும்‌ முகமலர்ச்சி 
யுடன்‌ காணப்படும்‌ எஸ்‌. ஏ. பி. அண்‌ ஈணாமலக்கு இரு தனி அழுத்தமும்‌ 
கண்டிப்பும்‌ உண்டு. | 





ஆண்டுதோ றும்‌, இவர்‌ தவருமல்‌ ஆற்றி வரும்‌ ஒரு கடமை; 
‘YS 'த்தின்‌ கெளரவ ஆசிரியராக இருந்து மறைந்த டாக்டர்‌ அழகப்பச்‌ 
செட்டியார்‌ அவர்கள்‌ நினைவு கூர்ந்து ஓரிரு. பக்கங்கள்‌ எழுதுவது; 
அல்லது பிறரை எழுத வைப்பது. 


.... பகவத்‌ BoP Bias ஈடுபாடு உள்ள. இவர்‌ ஒரு உண்மையால்‌ 
கர்மயோகி. 





இந்தச்‌ சாது மனிதர்‌ எப்போதும்‌ அணிவது. துல்லியமான 

. அரைக்கைக்‌ கதர்ச்‌ சட்டை, இவருடைய பேச்சும்‌ எழு த்தும்கூட்‌ அள 

வோடு துல்லியமாகவே இருக்கும்‌. சிரிப்பு- பய இம்மூன்‌ றின்‌ 
சுருக்கமே ௭ எஸ்‌, ஏ, பி. 


ன தினமணி கதிர்‌ 





1 


2 
3 
4, 
5 
6, 





XX சேலம்‌ மாவட்டத்தில்‌ வெளிவந்த இதழ்கள்‌ 


 விவேகதிவாகரன்‌ 


வைசிய மித்திரன்‌ 


தாய்நாடு 


கொங்கு மண்டலம்‌ 


- தர்மபோதிளி 


கிழமை திருச்செங்கோடு 


மாத்‌ ம்‌ 33 
AE சேலம்‌ 
33 33 


கிழமை திருச்செங்கோடு 


மாதம்‌ 


93. 


39) 


சேலம்‌ 


1915 
1915 
1920 
1923 
1924 
1924 


வாரம்‌ திருச்செங்கோடு 


1925 .- 


கொங்கு வேளாளமித்திரன்‌ 


© © © N 


bd pe 
Ss = 


- தென்னாடு 
. விமோசனம்‌ 


விசயலட்சிமி 


கிழமை 


சேலம்‌ 


1926 | 


மாதம்‌ திருச்செங்கோடு 


(காந்தி ஆசிரமம்‌) 
மாதம்‌ தர்மபுரி 


.1929 


1932 
1934 


18. கதாநிதி ப சேலம்‌ 1936 
14, திருக்குறள்‌ ஆட்சி > இராசிபுரம்‌ 1943 
15. பூந்தோட்டம்‌ 3 ன சேலம்‌ 1247 


o> 


17. தினத்தந்தி நாளிதழ்‌ சேலம்‌ 1948 
18. பகுத்தறிவு மாதம்‌ சேலம்‌ 1951 
19. தமிழ்மன்னன்‌ மாதம்‌ தர்மபுரி 1954 
20. தமிழ்நாடு நாள்‌ . சேலம்‌ 45 ஆண்டு 
| | | களுக்குமுன்‌ 
21. தீண்டாதார்‌ துயரம்‌ ' மாகம்‌ சேலம்‌ ந 
ட று வாரம்‌ சேலம்‌ , 75.) 
29. பு துவாழ்வு வாரம்‌ சேலம்‌ lS 
24. செங்குந்தன்‌ - மாதம்‌ நாமக்கல்‌ 5, 
2௦. பெரியாரிசம்‌ is சேலம்‌ ட்ட, 
26. பாரதம்‌ ey சேலம்‌ 15 ,, 
21. ௩கரசோதி ரி சேலம்‌ 26 ,, 
28, ஸ்ரீ லோகமித்திரன்‌ மாதம்‌ நாமக்கல்‌ 
29, நடை காலாண்டு சேலம்‌-3. 


»  - திருச்செங்கோடு 


1948 


இதழ்‌ 








30. 
31 
32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38, 


scH 


இன்று நடப்பவை 





இதழின்‌ பெயர்‌ “வகை... இடம்‌ காலம்‌ 

முதன்‌ மொழி. . மாத இதழ்‌ சேலம்‌ 
தேனமுதம்‌ மாத இதழ்‌ s» 

மனம்‌ . | : 7 | 19 

சங்கொலி - மாத ஈரிதழ்‌ ij 
மாலைமுர்சு நாளிதழ்‌ ae 

சேலம்‌ மாங்கனி | இலவச மாத இதழ்‌ ES 

சேலம்‌ சேவகி 2 3 

வள்ளல்‌ பாரி கிழமை இகம்‌ ee 

மல்லி | 5+ 





நன்றி: தமிழகத்‌ தமிழாசிரியர்‌ கழகம்‌ 


18-வது மாநாடு மாநாட்டு மலர்‌, சேலம்‌, 1972. 





XXI நூல்‌ விவரப்‌ பட்டியல்‌ 


THE PRESS IN INDIA : 
Annual report of the Registrar of ல்‌ I& B, 
Ministry, New Delhi. 


THE SMILE OF MURUGA: 
Tamil Literature of South India, Kamil Zvelebil, Leiden. 


Proceedings of the III International Conference Seminar of 


Tamil Studies: (Institut Francais de’ Indologie, PONDI- 
CHERRY 1973) pp. 245—254. ANALYSIS OF SOME 
SELECT TAMIL JOURNALS IN 1969 — Rey. Fr. 
V. M. GNANAPRAKASAM. ou 


TAMIL POLITICAL J OURNALISM : 


The Pre-Gandhian Period by V. SUBRAMANIAN ; 
(TAMIL CULTURE Vol. X No. 4 Oct—Dec 1963) . 





xciii 





5. The History of the Tamil Press: 
Dr. K. K. PILLAY. Paper ee in 1966. at 
Mysore at the Fourth Annual Conference of the Insti- 
tute of Historical Studies, 21, Kenderdine Lane, Calcutta 


700—012. 
a 19-ம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்‌ — ௮. மு. பரமரசிவானந்தம்‌ 
(தமிழ்‌ எழுத்தாளர்‌ கூட்டுறவுச்‌ 
சங்கம்‌) 
7 தேசியம்‌ வளர்த்த .தமிழ்‌ _ கா. திரவியம்‌ 
பழனியப்பா பிரதர்ஸ்‌ சென்னை. 
ne 3 1974, ட்‌ 
.. 8. கிழமை, வார இதழ்கள்‌ — தென்னிந்திய சைவ சிந்தாந்த 
| நூற்பதிப்புக்‌ கழகம்‌. 
சென்னை. 
9. எனது ராஜினாமா _ டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌ : 


10. திரு.வி.க. வின்‌ வாழ்க்கைக்‌ 


E குறிப்புக்கள்‌, 

ட. கல்கி _ முருகு சுப்பிரமணியன்‌ 

12. வ. வே. ௬. ஐயர்‌ - டாக்டர்‌ டி.எஸ்‌. எஸ்‌. ராஜன்‌ 
19, பாரதியார்‌ கட்டுரைகள்‌ : — பெ; தூரன்‌ 


14, பேனா மன்னர்‌ சொக்க 


லிங்கம்‌ 
. 19... தினத்தந்தி வெள்ளி விழா 
மலர்‌ பலன்‌ 
“76, தினத்தந்தி கையேடு (உதவி ஆசிரியர்‌ 
களுக்காக.) 
17, திரு. வி.க. = — (கல்கி நினைவுச்‌ சொற்பொழிவு) 


அ. ச. ஞானசம்பந்தம்‌ 
- பாரி நிலையம்‌, சென்னை, 
oe அச்சுக்கலை — மா. ௬. சம்பந்தம்‌ 
பாரி நிலையம்‌, சென்னை. 1960. 
விடுதலைப்‌ போரில்‌ தமிழ்‌ ப 
வளர்த்த வரலாறு — ம. பொ. ௫. (இன்ப நிலையம்‌, 
| edie ம 19/0) இந்நூலில்‌ 
பக்கம்‌ 224 முதல்‌ 245 வரையுள்ள 
பத்திரிகையுலகில்‌ தமிழ்த்‌ 
'தொண்டுஎன்‌ ற பகுதி ஆராய்ச்சி 
மாணவர்களுக்குப்‌ பெரிதும்‌ 
.. பயன்படும்‌. 





XCIV 





20. குத்தூகி குருசாழீ! . ௮. குருவிக்கரம்யை வேலு 
ட (வளவன்‌ பதிப்பகம்‌, 214, இந்திரா 
நகர்‌, சென்னை-20.) 1975 | 


\ 


91. கல்கியைப்‌ பற்றிக்‌ கல்கி 
இதழில்‌ சுந்தா எழுதி வருகி 
கட்டுரைத்‌ தொடர்‌. 





99, GLED த இலக்கிய வரலாறு — பூவண்ணன்‌ 


99. குழந்தை இலக்கிய மலர்‌ — ee பிரதர்ஸ்‌ 








| Qs oor 25 
24. இதோ தமிழ்‌ இதழ்கள்‌ — மறைத்தரு, வி. எம்‌. ஞானப்‌ 
பிரகாசம்‌ (இலயோலாக்‌ கல்லூரி2 
சென்னை) 





25. A. B. C. (AUDIT BUREAU OF CIRCULATIONS) 
Certificates for leading Tamil Journals including 
Break-up figures district-war. | 


96. செட்டிஙாடும்‌ தமிழும்‌ — “சோமலெ?” (இந்நூலில்‌ இதழ்கள்‌ பற்றி 
ஒரு விரிவான கட்டுரை 2) 


27. கல்கி வெள்ளி விழாமலர்‌ 


2a/ புதுத்தமிழ்‌ முன்‌ னுடிகள்‌ _ டாக்டர்‌ சாலை இளந்திரையன்‌ 

(இந்நூலில்‌ தீரு: வி, & வின்‌ பத்திரிகைப்‌ பணி பற்றிய 
ஆய்வுக்‌ கட்டுரை உளது. இது தமிழ்ப்‌ புத்தகாலய 
வெளியீடு). 





29. தேர்தல்களில்‌ தந்தி, தினமணி முதலிய நாள்‌ இதழ்களின்‌ 
செல்வாக்குக்‌ குறித்து 1968 அளவில்‌ ஓர்‌ அமெரிக்கர்‌ ஆராய்ந்‌ 
துள்ளார்‌. . ஆங்கிலத்தில்‌ அமைந்த இக்கட்டுரையின்‌ தட்டச்‌ 
சுப்படி மதுரைப்‌ எ ஆங்கிலத்‌ துறையில்‌ 
உளது, 


30. Bagmi பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்‌ துறையினர்‌ முதுகலைப்‌ பொருட்‌ 
கட்டுரையாக துமிழ்ப்‌ பத்திரிகைகள்‌ பற்றி குளத்தூரன்‌ என்‌. 
பவர்‌ எழுதியிருப்பதை 197 சூன்‌ வ. வெளியிடுவார்கள்‌ 
என்று தெரிகிறது. 


a அமைச்சர்‌ ஆதித்தனார்‌ - எழுதியவர்‌ குரும்பூர்‌ குப்புசாமி (ராணி. 
ப பதிப்பகம்‌, சென்னை- a -1969 





Tey: 





XXIL பிற்சேர்க்கை 


is தின த்தந்தி? வெளியீடாகிய வெள்ளி விழா a i 
2 டோ கிடைக்கவில்லை என்பதை 5-ம்‌ பக்கத்தில்‌. கு றிப்பிட்டூள்ளேன்‌. 


இந்‌ நூல்‌ அ முடியும்‌. நிலையில்‌ * தினத்தந்தி யின்‌ 
2 pukee திருவாளர்‌ பா. சிவந்தி ஆதித்தன்‌. அவர்கள்‌ அவருடைய 
அலுவலகத்தில்‌ இந்த . வெளியீடுகள்‌ இருப்பதைப்‌ பார்த்துக்‌ கொள்ள — 
வாய்ப்பு நல்கினார்கள்‌. ' அதன்‌ பயனாக, பின்வரும்‌ பகுதிகளை இங்கே 
்‌ வெளியிடுகிறேன்‌. இப்பகுதி os வெள்ளிவிழா ம்‌ 
ee து. 


| தினத்த நீதியின்‌ 25 . ஆண்டுப்பண்‌ 


aoa யினலேயே தமிழ்‌ 45 தவர்கள்‌, பலர்‌. | தமிழகத்தில்‌: 
வாழ வந்த பல பிற மொழியாளர்கள்‌ * தந்தி? யின்‌ எளிய ப 
படி த்‌ துப்‌ படி 2 து ல்‌ கற்றுக்‌ கொண்டார்கள்‌. - 


௪... கல்வி வளர்ச்சி 
es தமிழகத்தின்‌ ened) வளர்ச்சியிலும்‌ y£ தினத்தந்தி? க்‌ க்குப்‌ எங்கு 

= ae | 

- ஆண்டுதோறும்‌. பள்ளி : தறி வகுப்பு (எஸ்‌. எஸ்‌. எல்‌. சி.) 


: தேர்வில்‌ தமிழகத்திலேயே முதன்மையாகத்‌ தேறும்‌ மாணவ-மாண 
= ~ s தின த்தந்தி. > ரூ. 1,000 பரிசு. அளிக்கிற து. 





ட்‌ ட்‌ union எந்த ஒரு த செய்யாத. அரும்‌ 


முதன்‌ முதலாக ! 

a தமிழ்‌ பத்திரிகைத்‌ துறைக்கு * தந்தி” ADIGE பணி: 
as பெரிதாகும்‌: இந்தியாவிலேயே பத்திரிகைத்‌ துறையில்‌ தமிழ: 
அத்தை முதலிடத்தில்‌ ae வைத்திருப்பது, க்‌! 
ன்‌ arat. 

ல்‌ | ராம பத்திரிகைகளில்‌ arth Gat றும்‌ வடம்‌ து கருத்துப்படம்‌ 
(ட) உரமும்‌ வழக்கத்தை உண்டாக்கியது, ae ்‌ 


ப படக்கதை, சிரிப்பு போன்ற ட்ட கல்ப அம்சங்களுக்கு 
திம்‌ தந்தி? தான்‌, 


Yo “at ob இன்னா ” (சிந்துபாத்‌) படக்கதை கடந்த 8 ஆண்டு 
a aera த்‌. “தந்தியில்‌ es) ட்டை பட்‌ பெரியோர்‌ க்‌, 
is ல்‌ 





XCVI 





அனைவரும்‌ இந்த படக்கதையைப்‌ படிக்கிறார்கள்‌. எந்தத்‌ தமிழ்ப்‌ 
பத்திரிகையும்‌ செய்யாத சாதனை, இது. . 


££ இண்டர்டைப்‌ ” என்று சொல்லக்‌ கூடிய அச்சுக்‌ கோக்கும்‌ 
எந்திரமும்‌, “லெட்லோ ”' என்று சொ ல்லப்படும்‌.தலைப்பு.கோக்கும்‌ எந்‌ 
தமிழ்ப்‌ பத்திரிகை ₹ தந்தி? தான்‌. | | 


: தினத்தந்தி 


மதுரையில்‌ “தந்தி” தொடங்கப்பட்ட பின்‌, 1948-ல்‌ சென்னையில்‌. 
“ தினத்தந்தி ?' தொடங்கப்பட்டது லஸ்‌ பகுதியில்‌ PU வாடகைக்‌ . 
கட்டிடத்தில்‌ இருந்த “தினத்தந்தி”, 1959-ல்‌ பெரிய ரோட்டரி அச்சு, 
சொக்தமாக நாலு மாடி கட்டிடம்‌ கட்டிக்‌ கொண்டு குடியேறியது. இவ்‌ 
வளவு பெரிய சொந்தக்‌ கட்டிட த்தில்‌ இருந்து வெளிவரும்‌.ஒரே நாளி கழ்‌ 

இன்று மதுரை, திருச்சி, கோவை, திருநெல்வேலி, சென்னை 
ஆகிய நகரங்களில்‌ இருந்து “ தினத்தந்தி”? அச்சாகி வெளிவருகிறது, 
* தினத்தந்தி”? தான்‌. . 


கடைசி நேரச்‌ செய்தியையும்‌ வாசகர்களுக்குச்‌' சுடச்சுட கொடுப்‌ 
பதற்காக, “தினத்தந்தி: சென்னைப்‌ பதிப்பு இரண்டு அச்சு: எந்திரங்‌ 


நாள்தோறும்‌ எட்டுப்‌ பக்கங்களுடன்‌ வெளிவரும்‌ ஒரே நாளிதழ்‌ 


களில்‌ அச்சிடப்படுகிற து. 


இவையெல்லாம்‌ “ தினத்தந்தி * யின்‌ வளர்ச்சியையே காட்டு 
கின்றன. ஸி ன Rees 3 
“பத்திரிகைகள்‌ நடத்த பத்திரிகைத்‌ தாள்‌ முக்கியமாகத்‌ தேவை, 
வெளிநாடுகளில்‌ இருந்து பெருமளவில்‌ பத்திரிகைத்தாளை இந்தியா 
இறக்குமதி செய்கிறது. எத்தனை நாளைக்கு நாம்‌ பிறர்‌ கையையே எதிர்‌ 
பார்க்க, முடியும்‌ ? அதோடு மேல்‌ நாடுகளில்‌ பெரிய பத்திரிகைகள்‌: எல்‌ 


ட்‌ 


லாம்‌ சொந்தத்திலேயே காகித ஆலைகளும்‌ வைத்திருக்கின்றன. 
தந்தி? தொடங்கிய பொழு து பத்திரிகைத்‌. தாள்‌. கிடைக்காமல்‌ 


வைக்கோலை அரைத்‌ து காகிதம்‌ செய்து அச்சிட்டார்கள்‌.. ஒரே நேரத்‌ 
தில்‌ ஐந்து ஊர்களில்‌, * ரோட்டரி? அச்சு எந்திரத்தில்‌, பல. இலட்சக்‌ 
கணக்கான பிரதிகள்‌ அச்சிட்டு:வெளியிடும்‌ : இன்று அவ்வாறு செய்ய 
முடியுமா? ஆகவே. காகித ஆலை ஒன்று தொடங்க ஆதித்தனார்‌.முயற்சி 
எடுத்துக்‌ கொண்டார்‌. ப்‌ 


h 
bey aes) ae A ச்‌ i 





200/1] 





திருநெல்‌2வலி மாவட்ட த்தில்‌. உடை மரங்கள்‌) ஏராளமாக வளர்‌ 
கின்றன, இந்த மரங்களை விறகாக எரிப்பதர்‌ ற்கு மட்டுமே மக்கள்‌ பயன்‌ 
படுத்தி வந்தார்கள்‌. இந்த மரத்தை அரைத்து கூழாக்கி காகிதம்‌ 
செய்ய முடியுமா என்ற : ஆராய்ச்சியில்‌ ஆதித்தனார்‌ இறங்கினார்‌.. 
அவரே மரத்தை வெட்டி, துண்டாக்கி, தூளாககி, காகிதம்‌ செய்து 
பார்த்தார்‌. உடை மரத்தில்‌ இருந்து காகிதம்‌ தயாரிக்க முடியும்‌: 
என்ற நம்பிக்கை ஏற்பட்ட து. உடனே, உடை மரத்துண்டுகளை வெட்டி 
டேராடுனில்‌ உள்ள காட்டுவள ஆராய்ச்சி நிலையத்துக்கு அனுப்பினார்‌. 
அங்கேயுள்ள நிபுணர்கள்‌. பரிசோதனைகள்‌ ௩டத்தி, உடை மரத்தில்‌: : 
இரக்து காகிதம்‌ தயாரிக்க முடியும்‌ என்பதை உறுதிப்படுத்தினார்கள்‌. 


அதன்பின்‌ திருநெல்வேலியை அடுத்த அரியகாயகிபுரத்தில்‌ தாம்‌. 
பரவருணி ஆற்றங்கரையில்‌ “ser பேப்பர்‌ Mv’ என்ற காகித 
ஆலையை 1962-ல்‌ தொடங்கினார்‌. இக்காகித ஆலைக்கு வருகை புரிந்த. - 
முன்னாள்‌ தொழில்‌: அமைச்சர்‌ ஆர்‌. வெங்கடராமன்‌, ஒன்றுக்கும்‌ உத. 
வாது--வெறும்‌ விறகுதான்‌ என்று நினைக்கப்பட்ட உடை மரத்தில்‌ 
இருந்து காகிதம்‌ தயாரிக்க ou ற்சி எடுத்துக்‌ கொண்ட ஆதித்தனுரைப்‌ 
ச. | 


இந்த ஆலையில்‌ தயாராகும்‌ ம xs pe ” க்குப்‌ பயன்‌: 

படுவதுடன்‌, மற்ற பத்திரிகைகளும்‌ வாங்கிப்‌ பயன்படுத்துகின்‌ றன. 
எனவே, இக்காகித ஆலையும்‌ பத்திரிகை உலகிற்கு *: தந்தி ?? ig 
ஒரு தொண்டே ஆகும்‌. 


XXIII பிற்சேர்க்கை 


அடுத்‌ த வெளியீட ட்டின்‌ இதக்‌ (மு க தாம! 


நமது திருக்குறள்‌ 


நம்‌ பெரிய அய்யா சி, பா. ஆதித்தனார்‌ அவர்கள்‌, அவ்வப்‌ 
பொழுது, ** தினத்தந்தி ?” யின்‌ ஆசிரியர்‌ குழுவினருக்கு நிலையான 
குறிப்புகள்‌ (Standing Instructions) கூறி வந்தார்கள்‌. இருபத்தைந்து 
ஆண்டுகளாக அவர்கள்‌ சொல்லி வந்த குறிப்புகளைத்‌ தேர்ந்தெடுத்‌ து, 
புத்தக வடிவில்‌ வெளியிடுகிறோம்‌. இது இளம்‌ பத்திரிகையாளருக்குக்‌ 
“கையடு ” (Manual) போலப்‌ பயன்படக்கூடியது. குறிப்பாக, இத்‌. 
தொகுப்பு நூல்‌, “£ தினத்தந்தி?” யில்‌ பணியாற்றும்‌ பத்திரிகையாளர்‌ 
களுக்கு ஒரு திருக்குறள்‌ போன்று பயன்பட வேண்டும்‌ என்பது 
எங்கள்‌ விருப்பம்‌, | : 


14—1—1971 s பா. சிவந்தி ஆதித்தன்‌ 
சென்னை. ae (நிர்வாகி, “£ தினத்தந்தி ”) 








அகன்‌ எழுத்தாக கையேடு. 
A Hand Book For J Journalists ue 
By த 
SI, PA, ADITANAR, M.A. BAR-AT-LAW.: a 
தொகுத்தவர்‌ ; ௮. மா. சாமி . 
முதல்‌ பதிப்பு — ஏப்ரல்‌ 1971 
| இவ்வெளியீட்டிலிருந்து சில பகுதிகள்‌ வருமா று : 
4e par” | 


எழுத்துக்‌ கூட்டி படி.ப்பவர்களுக்கு ஒள? என்ற. , எழுத்தைப்‌ 
கடினம்‌. eo) இதை ம we qes 


_ படிப்பது 





வேண்டும்‌. 
எடுத்துக்‌ காட்டு : 
= தவறு ல்‌ சரி. 
ஒளவையார்‌ = அவ்வையார்‌ 
கெளரி  ~ கவுரி 
சவுகார்‌ ஜானகி . : _ செளகார்‌ ஜானகி 
மவுண்டுரோடு pes baran ரோடு. 
© வெளவால்‌ வ்‌ வவ்வால்‌ 
திரெளபதி ...... திரவுபதி 
ட 8 
. என்ற எழுத்தை தவிர்க்க வேண்டும்‌, ஏனென்றால்‌, oan 


எழுத்தை, பேச்சு வழக்கில்‌ உச்சரிப்ப து இல்லை. அதற்குப்‌ பதில்‌, 
படிப்பத ற்கு வசதியான சொற்களைப்‌ பயன்படுத்த வேணா இம்‌, l 


எடுத்துக்‌ காட்டு . 


று எ சரி. 
ர ப த உருக்கு 
அஃதாவது அதாவது 








| oS கண்‌ ae 
“வட்‌ மொழி. எழுத்துக்கள்‌ 


5: OW, ag. க்ஷ: ஐ, ஹ ஆகிய டன்‌ ர. கூடியவரை ; 
E ர்க்க வேண்டும்‌. - சொல்‌ சிதையா தபடியும்‌, உச்சரிப்பு: மாறாதப்டியும்‌ 
- அவற்றை பேச்சு. oe உள்ள ர. எழுத்தாக க்‌ ட 
்‌ எ. | | 





எடுத்துக்‌ காட்டு | res 
= TGA mah is எப “ராஜேக்வரி? 2 ்‌ என்றும்‌,' Bs *செக்கஸ்‌ | 
.இலாவேகியா?” என்பதை < செக்‌ கசுலோவாகியா 2 என்றும்‌. எழுதலாம்‌, ` 
ஆனால்‌, “ மாஸ்கோ ? என்பதை மாசுகோ.? sa ' என்றோ, “பாகிஸ்தான்‌?” i 
என்பதை “பாகிசுத்தான்‌?” என்றோ எழுதக்‌ கூடாது.. இது. உச்சரிப்‌ 
பதற்குக்‌ கடின மாக இருக்கும்‌. - r என்பதை “பச்‌ என்று. எழுதி ty 
: ore பொருள்‌ மாறிவிடும்‌. உ அ... அ 


i என்பதை “ராமசுவாமி? என்று எழுதக்கூடாது: 
3 é T 2 என்று வம்‌, இது எ சனிதான்‌. 
நீண்டசொ ற்கள்‌ 


்‌ நீண்ட சொ, ற்களாக எழுதக்கூடா து: ஒரு. சொல்லில்‌" திக்காக 
| 3 எழுத்துக்குமேல்‌ இருப்பதைத்‌. அவிர்ப்பது. =- நீண்ட oe 


) களைப்‌ பிரித்து எழுத ச a இ 
எடுத்துக்காட்டு: oes 
தவறு உட்‌ ஹி 
- வற்புறுத்துவதற்காக  : = வற்புறுத்த 
- கேகட்டீர்களானால்‌ | | ௮ ay கேட்டால்‌. ees 
ஏராளமானவர்கள்‌ . . ... ௮... ஏராளமான | மக்கள்‌ a 


t . ஆயிரக்கணக்கானவர்கள்‌. — o ஆயிரக்கணக்கான மக்கள்‌ 


ஏற்படுதல்‌ 


IG பெரும்‌ பரபரப்பை பஜ றிங்டுத்தி ரது a என்று TP SUS 
தவறு. நிரந்தரமாக ஏற்படக்‌ கூடிய ஒன்றுக்கே: * ஏற்படுதல்‌ F என்ற 
பல சட | 


எடுத்‌ திகாட்டு, | 
.. ஆஸ்பத்திரி ஏற்படுத்தப்பட்டது--சரி . = 
பரபரப்பு $ ஏற்பட்டது--தவறு 


| பரபரப்பு என்பது: நிரந்தரமான. து: அல்ல. ஆகவே, “பரபரப்பை 
உண்டாக்கி இருக்கிறது! என்று முத | வேண்டும்‌. se anne 








“மீது”, “ மேலே?” | 
as a. p ட È ~ i lee aoo, s மேலே”? 


என்‌, க பறந்து போர்‌! Zan எழுதுவது. 
தவறு. £ கல்கத்தா மேலே பறந்து போனார்‌ என்று எழுதுவதே சரி. | 
பேய்மழை 


| பேய்‌ மழை ” என்ற: வார்த்தையை திரும்பத்‌ திரும்ப ey ae, 
கீழ்க்கண்ட வார்த்தைகளையும்‌ பயன்படுத்த வேண்டும்‌. oe : 


கன மழை, பெரும்‌ மழை, அடை மழை, புயல்‌ மழை. 





செய்‌ வினை — செயப்பாட்டு வினை 
செய்திகளை செயப்பாட்டு வினையில்‌ . (Passive voice) எழுதக்‌ 
"கூடாது.  “ செய்வினை ” யில்‌ (Active voice) எழுத ச... agi 





எடுத்துக்‌ காட்டு : 
1. என்னால்‌ அடிக்கப்பட்ட நாய்‌ குரைத்தது வட்ட TmT தவறும்‌. 
நான்‌ அடித்த நாய்‌ GOTSSS .... ரி 
4 காரால்‌ 'மோதப்பட்டு. கிழவி TO ae க டல தவறு i 
கார்‌ மோதி Spaa சாவு ட... Ga mA 





[ 


| 


இலக்கணப்‌ பிழை 
வாக்கியங்களை : இலக்கணப்‌ பிழை இல்லாமல்‌ எழுத வேண்டும்‌. 
குறிப்பாக, ஒருமை-பன்மையைக்‌ கவனிக்க வேண்டும்‌.. 








எடுத்‌ துக்‌ காட்டு: 
L ௪ ஐம்ப து தங்கக்கட்டிகள்‌ கைப்பற்றப்பட்ட Sl _தவ pr 
- “ஐம்பது தங்கக்கட்டிகள்‌ கைப்பற்றப்பட்டன Le afl 
2. பரிசும்‌ பாராட்டும்‌ வழங்கப்பட்டது. 0 தவறு. 
பரிசும்‌ பாராட்டும்‌ வழங்கப்பட்டன. '. _ சரி 


செய்தி எழுதும்‌ பொழுது சா. கவன த்தில்‌ கொள்ள 
வேண்டும்‌, .. in rear 

எடுத்துக்காட்டாக, “* BOUTS! . கை?” “அவரது ம மனைவி்‌ | என்று 
எழுதுவது தவறு. : Me 
HS) என்பது அஃறிணையைக்‌ குறிக்கும்‌. o“ So கை Ws 
“ அவருடைய மனைவி 2 என்று எழுதுவது தான்‌ சரி... வில ae 





cl. 
லு A 
Fie ee, 





வேற்றுமை உருபு. 

1. வேற்‌ ண்ட்‌ உருபு சேர்க்க ட எடம்‌ இடங்களில்‌] கட்டாயம்‌ 
சேர்க்க வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌, இருபொருள்‌ oe வகையில்‌ 
வாக்கியம்‌ அமைந்து விடும்‌, 


எடுத்‌, துக்‌ காட்டு: 
அண்ணா. பெயரை சூட்டினார்‌. ்‌்‌ ees : ee தவறு. 
அண்ணாவின்‌ பெயரை சூட்டினார்‌. ச ர உதறி 
. டெல்லி போனார்‌. ie ன — தவறு. 
டெல்லிக்குப்‌ கற்பம்‌. ல... வர்ல அசி 


2. an O ora or கூடுமானவரை வேற்று உருபு 
ரா சேர்க்கக்‌ கூடாது: 


எடுத்‌, துக்காட்டாக, பிரஷை, “பஸ்சை! என்‌ ir 6 எழுதாமல்‌ aS 
“பஸ்‌: என்று எழுத வேண்டும்‌. 


3. பிறமொழிப்‌ பெயர்களுடன்‌ வேற்றுமை ine சேர்க்கக்‌ 


கடா... ௮... 
மல ்‌ : AL ALD A 


பவர்சை . “பூவாஸ்‌ சை (or) பவர்ஸ்‌ என்பவருக்கு 
ஜான்‌ சனை 5. | “ஜான்சன்‌ னை (or) ஜான்சன்‌ HEE | பவரை 
பென்சிலினை பென்சிலின்‌ என்ற மரும்‌ை a 


2, *அடைப்புக்குறி ? - போடும்‌. போது, வத்து a 
அதற்கு முன்னதாக சேர்க்க வேண்டும்‌. பின்னால்‌ சேர்க்கக்‌ கூடாது. 


எடுத்துக்காட்டு : 
தமிழ்நாடு தலைமை. போலீஸ்‌ அதிகாரி, (ஐ. ன ) ஆக அருள்‌... 
Rats, BO EN le VICES படல ears. = i as Hou MF 
“ தமிழ்நர்டு தலைமை போலீஸ்‌ அதிகாரியாக (ஐ ஜி.) அருள்‌. டு 


ராட்சத இயந்திரம்‌ ay 
Bulldozer, Tractor, Crane ஆகிய. சொ ற்களை = று 
“மொழி பெயர்க்கடூவண்டும்‌... 4 T 


Bulldozer." முட்டி த்தள்ளும்‌ ஒர்த்‌ 


EAU Bats 


Tractors டிராக்டர்‌.. 


aN} Hi : A 1 i en Or 1 த்‌ A; y ட டி 
இயந்திரம்‌. OO 


நக்‌ AN 


Crane... LE SN Sg 





SRS A ப : TANS , 
வலய! AUIS Ta பதின்‌ விபட வக்‌ க பலனில்‌ அரசிய வலத்‌ 
% ss [30 கதம்‌ a Nas 
ETS ஆலி... t +- 








2 5 vate : ` ; Ses, 1 ச . 


ae aie மூன்றையும்‌. ராட்சத இயந்திரம்‌ pore று. மொழி. 
பது தவறு. கா பப ee 


காலம்‌ ்‌ ரவ. ல. 
அ செய்திகளை எதிர்‌ aces re tense). எழுதக்‌ 


கூடாது. இறந்த காலத்தில்‌ (Past tense) எழுத வேண்டும்‌. எதிர்‌ 
கால (Future tense) செய்தியை ட வள்‌ ieni tenie | 
| எழுத வேண்டும்‌. 


: (ஆ) Brai ண்டொரு நாட்களில்‌ ஈடைபெ பம்‌ ட்‌ நிகழ்ச்சிகளை 
எழுதும்‌ போது, “வருகிறார்‌”, ட்‌ கட்‌ ௮ ole | நிகம்‌. 
காலத்தில்‌ எழுத வேண்டும்‌. ` | Loe a 

. பல நாட்கள்‌ கழித்‌, து ௩டைபெறப்‌ போகும்‌ A ao : 
எழுதும்‌ போது, “ வருவார்‌ ” ** போவார்‌ ”, * * நடக்கும்‌ * S என்ற்‌ எதிர்‌ . 
| காலத்தில்‌ கு ட. PaT or 4 


எடுத்துக்‌ காட்டு: 

“ இந்திரா ஜூலை மாதம்‌ லண்டன்‌ CurAgi” என்று நலன்‌ 
மாதத்தில்‌ குறிப்பிடுவது தவறு. “ இந்திரா ஜூலை: மாதம்‌ லண்டன்‌ . 
போவார்‌ ” என்று எழுத வேண்டும்‌, | pe 





வர்ணனைகள்‌ I | = 
(அ) வர்ண்ணையில்‌' ருக்க சொற்களை oe words) 
ரக பயன்படுத்த வேண்டும்‌. : oO | | 


; ET மகத்தான ர்‌ என்பது. நல்ல்‌. சொல்‌, நாம்‌ ஆதரிக்கக்‌ கூடியவர்‌ ப 
களைப்‌: பற்றி. எழு தும்‌. போது, ** மகத்தான வரவேற்பு, o ana ட. 
வரவேற்பு" i என்று எழு ம்‌ ட | 


c6 Garotas வரவேற்பு ay என்ப து டல்‌ உள்ள து. hb A 
: (as) வர்ணணை எழுதும்‌. போது, ௮ pi அது. அர்ச்‌. என்று 
தெரியும்படி எழுத வேண்டும்‌, muy ச்‌ 


எடுத்துக்‌ காட்டு. ம்‌ gn: 
ர "மாலைகள்‌ மலை போல குவிந்தன ( ர 
மாலைகள்‌. am மலை அளவுக்கு குவிந்தன (தவறு). 


ர துடிப்புள்ள சொர 'ற்கள்‌ (Dramatic words) | 


ke தலைப்புகள்‌. விறுவிறுப்பாக இருக்க, துடிப்புள்ள Gon rotor 
: (Dramatic words) பயன்படுத்த ore ae ae fe 





ciii 





துடிப்புள்ள சில சொற்கள்‌ வருமாறு :-- 


அதிர்ச்சி, அதிர்வேட்டு, அபாயச்‌ சங்கு, அலறல்‌, குமுறல்‌, 
துடி துடிப்பு, சுறுசுறுப்பு, பரபரப்பு, சலசலப்பு, பதைபதைப்பு, மும்முரம்‌, 
மிரட்டல்‌, பயமுறுத்தல்‌, பூச்சாண்டி காட்டுதல்‌, ஏய்க்கிறார்‌, அழுகுரல்‌, 
ஓலம்‌, ஒப்பாரி, கூக்குரல்‌, கூப்பாடு, கொந்தளிப்பு, குழப்பம்‌, மகத்தான, 
கோரம்‌, பயங்கரம்‌, திகில்‌, கிலி, பயம்‌, மயிர்‌. கூச்செறியும்‌, தடபுடல்‌, 
கோலாகலமான, பிரமாண்டமான, sania: பரிதாபம்‌, . பாவம்‌, 
காலித்தனம்‌: கடுமை, சபதம்‌, அறைகூவல்‌, சங்கநாதம்‌, பாய்ச்சல்‌, கடு . 
கடுப்பு, முழக்கம்‌, இடிமுழக்கம்‌, ஏவல்‌, தீவிரம்‌, காட்டம்‌, காரம்‌, 
காச்சனை, புலம்பல்‌, கெடுபிடி, கிடுக்கித்தாக்கு, பாதகம்‌, வெறித்தனம்‌, 
கொடுமை, துன்பம்‌, வேட்டை, உயிர்ச்சேதம்‌, ராட்சத, பேய்‌, கொடுரம்‌, 
வேதனை, அக்கிரமம்‌, அநியாயம்‌, அநீதி, oh குபீர்‌, தீடீர்‌, டமார்‌, 
ட விபரீதம்‌, அலே 


XXIV ல | 
பாரதியார்‌ பத்திரிகைக்கு சந்தா ! 
கவிஞர்‌ பாரதியார்‌, 1906-ம்‌ ஆண்டு Gite என்னும்‌ 


பத்திரிகையை நடத்தினார்‌. அந்தப்‌ பத்திரிகையின்‌ ஆண்டு ட்ட | 
விவரம்‌ ஜூ ராமு இருந்தது? 


எல்லா r கவர்ன்மெண்டாருக்கும்‌ — o0. 
ஜமீன்தார்கள்‌, ராஜாக்களுக்கு — 20. 
மாதம்‌ ரூ. 200௧௫ மேற்பட்ட வருமானம்‌ 
உள்ளவர்களுக்கு — 5. 
மற்றவர்களுக்கு  — = 3 
XXV பி 9ற்சேர்க்கை 
ஏ. பி. சி சர்டிபிகேட்‌ 
A. B. c. என்பது ஆடிட்‌ பியரோ . ஆப்‌ சர்குலேசன்ஸ்‌. ஒவ்‌ 


வொரு பத்திரிகையும்‌ எவ்வளவு விற்பனை ஆகிறது என்பத ற்குரிய 
கணக்குகளைச்‌ சரி பார்த்து, புள்ளி விவரங்களைச்‌ சேகரித்து, தணிக்கை 
யாளர்கள்‌ கொடுக்கும்‌ சான்றிதழின்‌ அடிப்படையில்தான்‌, வணிகர்கள்‌ 
தங்கள்‌ விளம்பரங்களை இன்ன பத்திரிகைக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌ 
என்று முடிவு செய்கிறார்கள்‌. 


இந்தச்‌ சான்றிதழ்‌ எவ்வாறு இருக்கும்‌ என்று தெரிந்து கொள்ள 
வசதியாக, தினத்தந்தி யின்‌ ஏ.பி, சி. சர்டிபிகேட்‌, திரு, சிவந்தி 
ஆதித்தன்‌. அவர்களுடைய இசைவுடன்‌ இந்நூலின்‌ இறுதியில்‌ வெளி 
யிடப்பெ றுகிறது. . இது 1972 ப 25-60 வழங்கப்பெற்றது, 
8—26 








Sg ¢ 
t o 


CIV 


XXVI பிற்சேர்க்கை 


பொருட்‌ குறிப்பு அகராதி 


௮] 
அக்கரைச்‌ சிரிப்பு: 55, 
அகிலன்‌: 59, 66. 
அங்கதம்‌; 81. 
அசலாம்பிகை அம்மையார்‌: 58. 
அஞ்சுகம்‌; 69, 
அண்ணாமலைச்‌ செட்டியார்‌, 


எஸ்‌. ஏ. ஏ. 27. 


அண்‌ ணாமலை: 86. 


அண்ணாத்துரை, சி. என்‌.: 80, 95, 


அணுமலர்‌: 77. 
அணுவிரதம்‌: 72. 
அந்தநாள்‌: 89. 
அப்பாத்துரை, கா: 68. 
அப்புஸ்வாமி, பெ. BT.: 
அப்பளக்‌ கச்சேரி; 42. 
அமுத சுரபி: 33. 
அமெரிக்கா: 42, 90. 
அமெரிக்கன்‌ ரிப்போர்ட்டர்‌: 98. 
அவ்வை நடராஜன்‌: 72, 2 
அழகிரிசாமி, கு.: 59. 
அழுத்தகம்‌; 10. 
அளவைச்சொல்‌: 84, .. 
அரசியல்‌ நிருபர்‌ சரடு; 42, 
அருள்‌: 71. 

அருணாசல மகிகை;: 45. 
அறிவியல்‌ வளர்ச்சிமலா: 
அறிவியல்‌; 70. - 
அறிவுக்கடல்‌: 61. 
அறுவடை: 889... 


a 


i7 


அன்னிபெசண்ட்‌ அம்மையார்‌; 91, 
அனவரத விநாயகம்‌ பிள்ளை: 65,66. 


அனத Bove த்தமிழ்‌ ஆராய்ச்சி 


நிறுவனம்‌; 92. 


ஆ 
ஆங்கிலத்தாள்‌: 38, 
ஆட்களின்‌ பெயர்கள்‌; 85. 
ஆதாரங்களின்‌ பெயர்கள்‌: 35 


| இந்திய அரசு: 82, 


ஆதித்தன்‌, சி. பா: 31, 32, 53. 
ஆதீனத்துச்செய்தி: 72. 
ஆய்வுத்தமிழ்‌: 70. 
ஆயிரத்தில்‌ ஒருவன்‌: 54. 
ஆயுர்வேத பாஸ்கரன்‌: 79. 
ஆர்க்காடு தூதன்‌: 8 | 
ஆரணி குப்புசாமி முதலியார்‌: 58. 
ஆராய்ச்சி: 70. 
ஆரோக்கியமார்க்கம்‌: 81. 
ஆற்றங்கரையினிலே: 47. 
ஆறுமுகம்‌, பூவை: 68, 88. 
| ஆனந்தபோதினி; 57, 56, 89. 
ஆனந்தவிகடன்‌: 2,33, 39, 40, 41, 
49, 43, 44, 46, 54, 
58, 79, 84, 88. 


ஆனந்தரங்கம்‌ பிள்ளை: 6. 
ஆனந்தகுமரன்‌: 89. 
ஆனந்தரகசியம்‌: 48. 


| இ 
இங்கிலாந்து: 41, 42, 
இசைப்பேரறிஞர்‌ ப. சுந்தரேசன்‌: 79. 
இதழ்‌ இயல்‌; 57, 98. 
இந்தவாரத்து நரடகம்‌: 58. 
இந்திய வாலிபன்‌: 3. 
| இந்தியா: 15. 
இந்தியதேசிய காங்கிரஸ்‌ 
மகாசபை: 12: 


இந்தி எதிர்ப்பு இயக்கம்‌; 79, 
இந்துசமயம்‌; 77. 
இந்துமதப்‌ பாடசாலைச்‌ செய்‌ தி; 72, 


இந்து அறகிறுவன ஆட்சித்‌ . 





| scales ்‌ துறை: 72. 
இந்துநேசன்‌: 20, Gr pes 
இராகவ ஐயங்கார்‌, ரா: 61. 
இராசு, செ:..70, | 


இராமச்சந்திரபுரம்‌; 73. 
இராமலிங்க சுவாமிகள்‌: 86 
இராமலிங்க வள்ளலார்‌: 86. 





: avi 





கல்கண்டு: 50, 74, 75. | குமுதம்‌: 50, 51, 52, 53, 54, 55, 68> 
கல்வி; 89, VE S 
கல்வெட்டு: 74. | குமாரசுவாமி ராஜா, பூ. ச: 48. 
கல்வெட்டுத்‌ துறை: 70. குமாரசுவாமி, வி, என்‌: 46. 
கலாநிதி: 6, குயில்‌: 69. 
கலாநிலையம்‌; 63, குருப்‌ 12: 
கலைவாணி; 59 ; ஒரு 
ப குழந்தை வளர்ப்பு: 38. 
po rs குழித்தலை: 69. 
AG IDAGAT : 64, 65, 66. குனேகா: 54. 
கலைக்கதிர்‌: 77, கூட்டுறவு: 50. 
கவிதை: 69, | கூரியர்‌: 75, 
கவிமணி தேசிகவிநாயகம்‌ கேட்டு எழுதியவர்‌: 51. 
பிள்ளை: 78. | கையேடு; 382. 
கவுண்டர்களின்‌ வாழ்க்கை: 88. கைத்தறி: 789, 
கா, ௬. பிள்ளை: 62. கொங்கு: 79. 
காண்டேகர்‌; 66. கொங்குநாட்டு வலாற்று 


ஆராய்ச்சி; 70. - 
கொங்கணி மொழி; 21. 
கொடுமுடி சண்முகம்‌; 70. 
கொத்தமங்கலம்‌ சுப்பு: 45. 
கோசல்ராம்‌, கே. டி: 68. 
கோதண்டராமய்யர்‌, டி: 21. 
கோப்பர ssar: 46. 
கோபாலகிருஷ்ணன்‌; 41, 43. 
கோபு: 41,42, 
“கோபுலு: 33. 
கோவிந்தன்‌, வை: 49, . 
| கோவைலெட்சுமிஆலை: 82. 


காதல்‌ காமக்கதைகள்‌: 95. 
காந்தி: 25. 
காந்தியம்‌: 95. 
காமத்‌: 22.. 
காமராஜ்‌: 44. 
காமராஜ்‌ வரலாறு: 54, 
கார்ல்‌ மார்க்ஸ்‌: 20 
காரைக்குடி: 20, 
காலணாப்‌ பத்திரிகை: 6, 
கிரந்த எழுத்துக்கள்‌: 89, 36. 
கிராம ஊழியன்‌: 78, 
கிரி, வி. வி: 93. 
கிருஸ்தவ இஸ்லாமிய சமயம்‌: 71. 
கிருஸ்தவ மிஷினரிமார்கள்‌: 71. 
ப ட்‌ ரெட்டியார்‌, 

அ. வெ, ரா; 178 
கிறிஸ்தவர்கள்‌: 72. 
குட்டிக்கதைகள்‌: 55. 


F 
சக்தி: 79, 74, 83, 
சக்திசர்க்கரை ஆலை: 82 
சகாவர்த்தினி: 15, 60 
| சங்கு கணேசன்‌: 6 
சங்கு சுப்பிரமணியம்‌: 28. 


குடந்தை: 79. சஞ்சீவி, ந,: 1 

குடியரசு: 27. சட்டத்தமிழ்‌ இதழ்‌; 80 
குத்தூசி: 95. சட்டி சுட்டது: 88 . 
குமரன்‌: 78, 89. சண்முகசுந்தரம்‌, ஆர்‌.? 88 
குமரகுருபரன்‌: 71, சண்முகம்‌ பிள்ளை, மு,! 11 
குமரி மலர்‌: 76, சத்திய கங்கை; 49. - 





கும்ரேச வெண்பா; 48, சதாசிவப்‌ பண்டாரத்தார்‌: 49. 








ச. து. ச. யோகியார்‌: 6 
அந்திரலோக யாத்திரை: 60 
சம்புவரையர்‌: 46 
சமயப்பிரசாரம்‌: 71. 
சமணர்கள்‌: 72 
சமயப்பிரசாரகர்கள்‌: 11 
சமய இதழ்கள்‌: 71 
சமூகவியல்‌: 70 

சமூக ஏடுகள்‌: 61 
சமையல்‌; 88 

சர்வதேச ஒலி முறை: 86 
சரஸ்வதி: 63 

சன்மானம்‌: 58 

சாமி, பி. எல்‌.: 62 
சாமிநாதையர்‌, உ. வே. 48, 64 
சாமிநாத சர்மா, வெ. 20 
“சாவி; 43,54 | 
சித்தாந்தம்‌; 7] 
சித்தாந்தரத்னாகரம்‌: 71. 
சித்தர்‌ திருவுள்ளம்‌: 79 
சித்தர்‌ பாடல்கள்‌: 8 
சிதம்பர ரகுநாதன்‌ : 59 


சில்பி; 33 

சிவராமன்‌, ஏ.என்‌. 97, 28, 29, 
80, 90. 

சிவஞானம்‌, ம, பொ,: 18, 68, 89, 


சிவகாமியின்‌ சபதம்‌; 48 
சிவசுப்பிரமணிய . ர. 62 
சிவாஜி: 3 | 

சிறுவர்‌ அனுபந்தம்‌: 42 

சின்ன அண்ணாமலை; 54 

சீரணி: &1 

சீனிவாசன்‌: 64 

சீனா: 1 

சுதேசமித்திரன்‌: 6, 12, 12, 13; 14, 


சுந்தரம்‌; 73 
சுந்தர ராமசாமி; 88 


சுந்தரவடிவேலு, நெ. து.: 24, 55, 
16. 


சுப்பிரமணிய பாரதியார்‌: 15, 30 
சுப்பிரமணியம்‌, சி.: 49. 
சுப்பையாபிள்ளை, வ: 62 
சுப்பிரமணிய சிவா; 13 


சேலம்‌ பகடால நரசிம்மலு நாயுடு: 


15, 17, 20, 84. 


evii 


ப்ரம்‌ ஐயர்‌, a: 12, 13, 15, 
21, 


சுப்பராயலு காமத்‌, எம்‌.: 21 


-சுப்பிரமணியபிள்ளை, கா : 69 


சுயசரிதம்‌: 54 


சுரதா: 59, 69 


சுவரொட்டி நாளிதழ்‌: 82 
சுவாமிநாத ஐயர்‌, சி. வி: 5 
சுவாமி விபுலானந்தர்‌: 78 


சுவாமி சுத்தானந்தபாரதியார்‌: 59 


சுற்றுலாத்துறை; 55 
சூரியோதயம்‌: 80 


செங்கோல்‌: 89 

்‌ செந்தமிழ்‌: 60 
 செந்தமிழ்ச்செல்வி;: 62 
 செந்துறைமுத்து!: 89 
 செந்தமிழ்க்களஞ்சியம்‌; 89 
செட்டியார்‌, ஏ. கே: 76 
செய்தி மடல்‌; 82 


செல்லப்பா, சி. a.: 88 


செல்வநாயகம்‌, வி.: 7 
சென்னை இராமலிங்கர்‌ பணி 


மன்றம்‌: 72 
சென்னை மாநில பனை வெல்லக்‌ . 
கூட்டுறவுச்‌ சம்மேளனம்‌: 73 


சென்னைத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ 


சங்கம்‌: 17 


சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌; I 
சென்னை ஃபிளையிங்‌ கிளப்‌; 51 
சேதுபதி மன்னர்‌: 60 


47, 58,78, 


சேதுப்பிள்ளை, ரா. பி; 
| &9, 


சேஷாசலம்‌, டி. என்‌,: 68 
சைவ வைணவப்‌ போட்டி: 71 


சொக்கலிங்கம்‌, டி. எஸ்‌.: 5, 6, 24, 
| 2௦, 28. 

சொல்லாராய்ச்சிக்‌ கட்டுரை: 63 

சோ: 8] a 

சோதிடம்‌: 72 . 


சோமசுந்தரம்‌, மீ, LI.: 68 
| சோமசுந்தர நாயக்கர்‌: 71 
சோமசுந்தர பாரதியார்‌: 86 








சோவியத்நாடு: 93. 
செளடாக்கியம்‌; 81, 89 
ஸ்டைல்‌ புக்‌; 99 
ஸுபா: 33. 


தே 
ஞானசம்பந்தம்‌: 71 
நானசாகரம்‌: 60, 61, §9 
ஞானபானு: 62 
ஞானபோதினி: 58, 60 
ஞானியாரடிகள்‌: 63 
ஞானரதம்‌: 69 


ட 


டபேதார்‌; 53 

டாட்டா, ஜே. ஆர்‌, டி.: 51 
டிரான்சிஸ்டர்‌ மெக்கானிசம்‌: 73 
டி. கே. சி.: 48, 49, 89 


த 

தகவல்‌ தந்தவர்‌: 51 
துங்கச்சம்பா: 88 
தஞ்சை: 43 
தஞ்சைப்பேச்சு மொழி; 88 
தஞ்சை மாவட்டம்‌;88 
தமிழ்‌ நூல்களின்‌ காலக்கு றிப்பு;66 
தமிழ்ப்‌ புராணங்கள்‌: 66 
தமிழ்நேசன்‌: 66 
தமிழ்‌ நாளிதழ்களின்‌ குறைபாடு 

கள்‌: 87 
தமிழ்த்‌ தென்றல்‌: 67 
தமிழகத்துக்குட்டித்‌ தேவதை: 68 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌: 77 
தமிழ்க்‌ கல்சர்‌: 78 | 
தமிழியல்‌ ஆய்வு: 78. 
தமிழ்‌ இசை இயக்கம்‌: 47 
தமிழாசிரியர்கள்‌; 34 
தமிழகவரலாறு: 49 
தமிழ்நாடு: 20, 24, 57 
தமிழ்‌ இதழ்களின்‌ வரலாறு: 
தமிழ்க்கவிதை: 8 
தமிழ்ப்‌ பத்திரிகை: 5 





CVili 


தமிழ்‌ வளர்ச்சி airi Airai 
10: 


தமிழ்நூல்‌ விவர அட்டவணை: 17: 
தமிழ்க்கடல்‌; 78 

தமிழ்‌ எழுத்துச்‌ சீர்திருத்த: 16 
குமிழ்ச்‌ செய்தித்தாள்‌: டட 
தமிழ்முரசு: 89 < 
தமிழ்வாசகர்‌ சங்கம்‌: 92 

தமிழரசு: 81 

தமிழக அரசு: 81 

தமிழ்‌ வைத்தியம்‌: 79 

தமிழ்‌ வைத்தியக்‌ களஞ்சியம்‌: 79 
தமிழர்‌ கல்விச்‌ சங்கம்‌: 77 
தமிழர்நேசன்‌: 77 

தமிழ்வாணன்‌: 74 

தமிழ்‌ இலக்கியம்‌, இலக்கணம்‌: 70 
தந்திரக்கணக்குகள்‌ ; 55 | 
தர்மசக்கரம்‌; 71 

தலையெழுத்து: 72 

தலைமுறைகள்‌: 89 
தலைப்புக்கட்டுரை; 52 
தனித்தமிழ்‌: 14, 25 


தனித்தமிழ்‌ இயக்கம்‌: 19, 61, 62, 
09. 

தனிகாயகஅடிகள்‌: 78 

தாமரை: 76 

தாமோதரன்‌, ஜி. ஆர்‌.: 77 

தமிழ்நாடு: 82 


தாய்மகளுக்குக்‌ கட்டிய தாலி; 54 
தாருல்‌ இஸ்லாம்‌; 20, 41 
திங்கள்‌; 74 

திட்டம்‌: 82 

தியாகபூமி; 46, 72 

திராவிட முன்னேற்றக்‌ கழகம்‌: 90 
திருக்குறள்‌: 63 
திருமகள்‌: 59 

திருச்சி; 20 
திருவனந்தபுரம்‌: 10 

திருலோக சீத்தாரம்‌: 3 
திருவருள்‌: 71 

திருப்புகழ்‌ அமிர்தம்‌: 71 
திருக்கோயில்‌; 78 

திருவட்பா: 86 


- திருநெல்வேலி: 79 '. 





பத்திரலேகரி; 80. 
பத்மநாபன்‌, நீல: 88. 
பத்மநாபராஜு; 73, 
பத்மனாபன்‌; 43 
பத்திரிகைகளில்‌ நாள்தோறும்‌ 


ஏற்படும்‌ சிக்கல்கள்‌: 25. 


பதவிப்‌ பெயர்கள்‌: 95. 
பதிப்பாசிரியர்‌: 76, 
பம்பாய்‌; 42. 
பயணக்கட்டுரை: 55. 
பயிற்சி மொழி மலர்‌: 77, 
பரமசிவன்‌, ப: 69. 
பவளவிழா: 62. 
பழுவேட்டரையர்‌: 46. 
பனை ச்செல்வம்‌: 73. 
பனைத்தொழில்‌: 78. 
பனையேறிகள்‌: 88. 
பாக்கியலெட்சுமி? 81. 
பாண்டியன்‌: 61. 
பார்த்தசாரதி, நா: 67. 
பார்த்தசாரதி: 43, 51, 
பாரதி: 77, 86. 
பாரதிதாசன்‌: 59, 69. 
பாரதீயவித்யாபவன்‌ : 86. 
பாரதியார்‌: 90. . 
பாரதிதமிழ்‌: 90, 
பாலபாரதம்‌: 8, 
பாலபாரதி: 6, 58, 59. 
பாலாறும்‌ பகற்கனவும்‌: 47, 
பாலு, எஸ்‌: Jg. 
பாலுணர்ச்சி: 52. 
பாவை: 69. 
பாளையங்கோட்டை: 70. 


பாஸ்கர த்தொண்டைமான்‌ : 58, 


பி. ஸ்ரீ: 42. 
பிரசண்டவிகடன்‌: 57, 59, 
பினாங்கு: 10. 

புத்தக மதிப்புரை: 91, 
புத்தக நண்பன்‌: 91, 


புத்தகத்‌ துறைச்செய்திகள்‌: 91. 


புத்தம்‌ வீடு; 88. 
புதிய தமிழ்‌ நூல்கள்‌: 76. 
புதுமைக்குரல்‌: 68. 


CX 


புதுமைப்பித்தன்‌: 65, 78. 


புலவர்‌ உலகம்‌: 89, 
புலவர்‌ தமிழ்‌: 92. 
புளியமரத்தின்‌ கதை? 89. 
புன்னைக்காயல்‌: 5, 
புனைபெயர்‌: 10, 
பூதிவிக்கிரமகேசரி: 46, 


' பூமிதானம்‌;: 58. 


பூஜா௩ம்பர்ஸ்‌: 56 
பெங்குவின்‌ நியூரைட்டிங்‌; £76. 
பெங்களூர்‌ சுந்தரம்‌: 46. 

பெண்‌: 38. 

பெண்களின்‌ பெயர்கள்‌: 10. 
பெரியசாமித்தூரன்‌: 90 
பெரியணன்‌, அரு: 66. 

பெருமாள்‌ முதலியார்‌, எம்‌. ஆர்‌; 36 


- பெருஞ்சித்திரன்‌ : 69. த்‌ 


பெல்ஜியம்‌: 20. 
பேசும்படம்‌: 74. 
பேனாக்கட்டை: 28, 
பொருள்‌: 78. 
பொருளாதாரம்‌: 78; 
பொருளா தாரச்சிறப்பிதழ்‌; 17. 
பொருளாதார நூல்கள்‌: 90. 
பொலன்னறுவை: 47, 
பொழிற்றொண்டர்‌: 63, 
பொன்னி: 59, 66, 67. 
பொன்‌ விழா: 62. 
பொன்னடியான்‌; 69. 


Lp 
மக்கள்‌ தமிழ்‌; 32. 
மகாத்மா காந்தியடிகள்‌: 15. 
மகாசந்நிதானங்களின்‌ 
டடம 12. 
மகாபாரதம்‌: 90. 
மகாராணி: 60. 
மகாலிங்கம்‌: 2, 
மஞ்சரி: 75. 
மடக்கை: 69, 
மணியன்‌: 44, 
மணீயம்‌: 33. 
மணிக்கொடி: 63, 64, 








மணிக்கொடி காலம்‌; 67, 


மணிதிருநாவுக்கரசு முதலியார்‌: 62. 


மதங்க௲ளாமணி; 68, 
மதுரைத்தமிழ்ச்சங்கம்‌; 61, 


மதுரைமாவட்ட மறவர்‌ வாழ்வு; 88 


மயிலாப்பூர்‌: 62 

_ மயிலை சீனிவேங்கடசாமி, 68 
மருத்துவன்‌; 79 
மருத்துவத்துறை: 79 
மலையாளமொழி நாளிதழ்‌; 37 
மலையமான்மிலாடுடையார்‌; 46 
மறுமலர்ச்சித்‌ தமிழ்‌: 49 
மறைமலையடிகள்‌ :. 61, 62, 86, 89 


மாசிலாமணி முதலியார்‌, வா. தி,: 


மாணிக்கம்‌, வ. சுப,: 86 
மாணிக்கநாயக்கர்‌, பா. வே,: 62 
மாதச்‌ சட்டப்‌ பத்திரிகை: 80 . 
மாதஜோதிடம்‌: 72 

- மாதாபோதினி: 60 
மாநிலங்களின்‌ பெயர்கள்‌: 60 
மாநிலங்களின்‌ பெயர்கள்‌: 34 
மாயா: 33 

மால்கோல்ம்‌ ஆதிசேஷய்யா: 75 
மாலைமுரசு: 31, 85 

மானிட இயல்‌; ;70 
முத்தமிழ்க்காவலர்‌ கி. ஆ. பெ. 


விசுவநாதம்‌; 79, 82 


முதலமைச்சர்‌ கலைஞர்‌: 82 
முப்பால்‌ ஒளி: 63 
முரசொலி: 80, 66 
முருகன்‌: 20 

முருகு: 20 

முருகவேள்‌, ௩, ரா.: 72 
முருகப்பா, சொ.: 78 
முருகு. சுப்பிரமணியம்‌: 66 
முல்லைச்சரம்‌: 69 
மூலிகைமருந்து: 79 
மூலிகைமணி: 79 
மெட்ராஸ்‌ ஹெல்த்‌ எஜுகேஷன்‌: 


௧-27 


81 


ext. 


'மெய்யுணர்வைக்‌ குறிக்கும்‌ 


மெழுகுவர்த்தி: 92 
மேயர்‌: 53 
மேழிச்‌ செல்வம்‌: 81 


மொழியாராய்ச்சிக்‌ கட்டுரை: 67 


மோட்டார்‌: 73 
யாழ்ப்பாணம்‌: 10 - 
யாழ்ப்பாணத்தமிழ்விழா: 71 
யுனெஸ்கோ: 75 

ட்ரீ 
ரகுநாதன்‌: 73 
ரயில்வே அட்டவணை: 54 
ரஷ்யப்பயணம்‌; 45 
ராணிமுத்து: 89, 90 
ராமசாமி, வி. af. : 67 
ராமசாமி ஐயங்கார்‌, வ.: 49 
ராமநாத்‌, டி. வி.: 74 
ராஜாஜி: 40, 48, 49, 68, 90 
ராஜேந்திரன்‌: 1, 49, 50 
ராஜகோபாலன்‌, கு. ப: 65 
mA: 43 
ரிக்ஷந்க்காரன்‌: 53 
ரிலீப்நிப்‌; 23 
ரீடர்ஸ்‌ டைஜஸ்டு: 75 
ரெங்கசாமி ஐயங்கார்‌, ஏஃ: 15. 
ரெட்லைட்‌ ஏரியா: 55 
ரெவரெண்டு பெர்சிவல்‌ 


பாதிரியார்‌: & 


GU - 
லாயர்‌: 80 
லெட்சுமி கிருஷ்ணமுர்த்தி: 76 
லோகோபகாரி; 6, 20, 80, 59 
ou 
வக்கீல்‌; 80 
வக்கீல்‌ குமாஸ்தா ஜர்னல்‌: 80 
- வங்கமொழி; 56 
வட்டார வழக்கு: 88 
வர்ணம்‌: 33 





சொற்கள்‌: 84 


exii 





வ. ரா.: 24 — | வீட்டுக்குடுப்பு: 38 . 

.. வரதராசனார்‌, மு. 86, 45, 59,62 | வெங்கட்ராமன்‌. ஆர்‌.: 44 
வரதராஜுலு நாயுடு: 20, 24 | வெங்கட்ராமன்‌ TD. 79 . 
பள்ளலார்‌: 72, 74. | வெண்பாப்போட்டி 81 

ன்‌, 2. எஸ்‌.: 2,59, 40, 41, | வெள்ளிமணி : 54 ' 

43, 46 வெள்ளைவாரணர்‌: 63, 86 
வாகனாகட K யர்கள்‌: 34 ... (| வேங்கடசாமி நாட்டார்‌, ௩, மு. 
வாடிவாசல்‌? ௦௦ 62, 86 
வாணவேடிக்கை: 80 : | 
வாணிதாசன்‌: 59 






| வேப்பங்குச்சி: 23 
வேளாண்மைத்‌ துறை: 80 
வாலாஜாபாத்‌: 47 | வைத்தியப்‌ போதினி: 19 
வாழ்க்கை வரலாற்றுத்‌ தொடர்‌ |(வைரமோதிரக்‌ கதை: 53 
்‌ கட்டுரை: 54 | I 
ஏரா நா.: 70 | 2 
வாஷிங்டன்‌ திருமணம்‌: 55 
வி. பி, 9.2 41 | | pies) 

னசக்‌ 
விகடகவி பூதலூர்‌ ma ஜனவிகோதினி: 59 
7 | ஜனாபிமானி: 60 
[ஜனாப்‌ பா. தாவுத்ஹா: 20 
| ஜெகவீரபாண்டியனார்‌: 48,89 
யராஜ்‌: 33 AEA ia 





I | ஜர்னலிசம்‌: BT 












ல்‌ 72 
விறோதரசமஞ்சரி: 60 I 
விநோதவிசித்திரப்‌ பத்திரிகை; 80 தெ 








விமானப்பதிப்பு: 75: * ஜெயகாந்தன்‌: 59 
விமோசனம்‌: 40, 41 P | i 

வியாசர்‌ விருந்து: 48, 90 ஹ்‌ 
விரைவுக்‌ கு ee Gent ற்கள்‌: 84 





ணி: ௪, 60 ஹெப்சிபா ஜேசு தாசன்‌: . 88 
தினி: 58, 60 ஹோமியோபதி: 79 | 

விளையாட்டுக்களின்‌ பெயர்கள்‌: 35 re 

வினு: 33 — 
வினோதன்‌: 59 .. (ஸ்ரீதர்‌; 99 
« விஜயா; 15 

- விஜயவிகடன்‌: 59 
விஜயராகவச்சாரி; 42 — 
பெடேியதானம்‌: ௦6, 68 





| ஸ்ரீநிவாசசாஸ்திரி: 43 
[ஸ்ரீநிவாசன்‌, சி. ஆர்‌,: 15 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌: T1 
ஸ்ரீவள்ளி: 54 








Bobs 75 
ப. 33. | 


தினத்தந்தி வெளியீடுகள்‌ ல. நாய வு வெளியீடுகள்‌ E 
என்று இருக்க வேண்டும்‌, | 


ஒரு நூலின்‌ உரிமை அதை எழுதிய எழுத்தாளரிடமே இருந்து 
வர இசைவதும்‌, அவருடைய நூலை ஒரு பதிப்பு மட்டும்‌ அச்சிட்டுக்‌ 
கொள்ளும்‌ உரிமைக்காக அவருக்கு ரூ. 1,500 கொடுப்பதும்‌ ராணிமுத்து 
வரிசையின்‌ சிறப்பு. | 


வார இதழ்கள்‌ “ராணி? 

1942 அளவில்‌ திரு. சி. பா. ஆதித்த தமிழன்‌ என்ற வார 
இதழை நடத்தினார்‌. அது, கவர்ச்சியான புதிய பெயரில்‌ * ராணி? — 
யாக வெளி வருகிறது. பிராமணர்கள்‌, சமுதாயத்தின்‌ மேல்‌ மட்டத்தில்‌ . 
இருப்பவர்கள்‌ ஆகியோர்க்காக வெளிவரும்‌ வார இதழ்கள்‌ இருக்க, 


தொழிலாளர்‌ குடும்பங்கள்‌ படித்து மகிழத்தக்க வார இ தழ்‌ ஒன்றை 
வெளியிட்டது ஆதித்தனார்‌ பணிகளுள்‌ குறிப்பிடத்தக்கது. 








க்டைசிச்‌ செய்தி 


விடை பெறுகிறோம்‌ ! 


நெருநல்‌ உளனொருவன்‌ இன்றில்லை என்னும்‌ 
பெருமை உடைத்திவ்‌ வுலகு 


மனிதனின்‌ பணிகளுக்கும்‌ இந்த நிரந்தரமற்ற 
தன்மை உண்‌ டென்றே கொள்ளவேண்டும்‌. நிலையற்ற 
தன்மை சில விஷயங்களில்‌ மிகத்தெளிவாகப்‌ புலப்‌ 
படுகிறது. சான்றாக * நூலகம்‌ ?? இதழைச்‌ சொல்ல: 
லாம்‌, 1974 அக்டோபர்‌ இதழில்‌ நூலகம்‌ இதழின்‌ 
நிதி நிலைமைபற்றி வாசகர்களுக்கு எடுத்‌ திக்‌ கூறியி 
ருந்தோம்‌. ஏதாவது நிவாரணம்‌ கிடைக்கலாம்‌ என்று 
நம்பினோம்‌ ; ஒன்றும்‌ கிடைக்கவில்லை. ஆகவே எங்க 
ளுடைய நிதி வசதி வறட்சி அடைந்து விட்டதை 
யொட்டி ' எங்கள்‌ பனு அல்‌ நிறுத்தும்‌ நிலை ஏற்‌ 
பட்டு ட து. 


1975 மார்ச்‌ இதழுடன்‌ நூலகம்‌ க்கை | 
- நிறுத்தி வைக்க முடிவு செய்திருக்கிறோம்‌ லகம்‌ 
வருத்தத்துடன்‌ தெரிவித்துக்‌ eer ee : 


நூலக இயக்கம்‌, புத்தக Gaia DA aan, 


புத்தகங்கள்‌ வாங்கிப்‌ படிப்பவர்கள்‌ போன்றவர்க 


ளுக்காக பணிபுரிவதே நூலகம்‌ இதழின்‌ நோக்கம்‌. 
இத்தகையவர்களிடமிருந்து போதிய ஆதரவு மீண்‌ 
டும்‌ கிடைக்குமானால்‌ நூலகம்‌ மீண்டும்‌ வெளி வர 
முயலும்‌. தற்போது இத்தகைய ஆதரவு இல்லை என்‌ 
பது தெளிவு. | 








ae 


சொற்பொழிவுகளை நிகழ்த்துமாறு என்னைக்‌ கேட்டுக்‌ கொண்ட - 
தற்காகவும்‌, இந்நூலை வெளியிடுவதற்காகவும்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தார்க்கு என்‌ நன்றி உரியது. 


அச்சுவேலையை விரைவில்‌ முடித்துத்தந்த ரத்தினம்‌ அச்சகத்‌ 
திற்கும்‌, அச்சு நகல்களைத்‌ திருத்தம்‌ செய்யும்‌ பொறுப்பை நிறை 
வேற்றியதோடு பொருட்‌. குறிப்பை உருவாக்கிய என்‌ இனிய 
நண்பரும்‌, சென்னையில்‌ தமிழக அரசின்‌ தொல்‌ பொருள்‌ ஆய்வுத்‌ 
துறையில்‌ பயிற்சியாளராக இருப்பவருமான மதுரை மாவட்டம்‌ 
அம்மைய நாயக்கனூரைச்‌ சேர்ந்த திரு. புலவர்‌. செ. போசு எம்‌.ஏ. 
அவர்களுக்கும்‌ நனறியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. ' 


கையெழுத்துப்படியை எழுதி சொற்பொழிவு நிகழ்த்திய 
காலத்தில்‌ தந்தவர்‌, எம்‌. காம்‌. மாணவர்‌, அருப்புக்கோட்டை வட்டம்‌ 
சுக்கில்நத்தம்‌ திரு. சீனிவாச கன்னா. அதைத்‌ தட்டச்சுச்‌ செய்து 
கொடுத்து உதவியவர்‌, 19/1 டிசம்பர்‌, முதல்‌ என்னுடன்‌ தங்கி 
என்னுடைய எழுத்துப்பணிகளுக்கெல்லாம்‌ உறுதுணையாக 
இருந்துவரும்‌, இராமநாதபுர மாவட்டம்‌ சண்முகநாத பட்டணம்‌ 
திரு. எஸ்‌. சரவணனுக்கும்‌ என்னுடைய அன்பைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. மேற்கோள்‌ நூல்களைப்பார்க்க வாய்ப்பு நல்கிய 
மறைமலையடிகள்‌ நூல்‌ நிலையத்து நூலகர்‌ திரு. இரா. முத்துக்‌ 
குமாரசாமி, எம்‌. ஏ., பி. எல்‌. எஸ்சி, அவர்கள்‌ உதவியையும்‌ 
குறிப்பிட விரும்புகிறேன்‌. | 


.... இத்துறையில்‌ மேலும்‌ ஆராய விரும்புபவர்கள்‌ சென்னை 
எழும்பூரிலுளள தமிழக அரசின்‌ ஆவணக்‌ காப்பகத்தைப்‌ பயன்‌ 
படுத்திக்கொள்ள வேண்டுகிறேன்‌. எழுத்தாளர்‌ மா. சு. சம்பந்தம்‌ 
அவர்களிடமும்‌ பயனுள்ள குறிப்புக்கள்‌ ட. a முகவரி 
81, லிங்கி செட்டித்‌ தெரு, சென்னை-1. ல்‌ ப்‌ 


ஏ.பி, சி. சான்றிதழ்களை வெளியிட இசைவுதந்த தினத்தந்தி, 
குமுதம்‌ ஆசிரியர்‌ களுக்கு என்நன்றி உரியது. மாவட்டம்‌, மாநிலம்‌, 
நகரங்கள்‌ வாரியாக, . குமுதம்‌ இதழ்‌ விற்பனை பற்றிய விவரப்‌ 
கொடுக்கப்பட்டிருப்பது, தமிழ்‌ இதழ்கள்‌ படிப்பவர்கள்‌ எங்கெங்கு 
எந்த அளவில்‌ உள்ளனர்‌ என்பதை ஆராயவும்‌ அறிந்துகொள்ளவும்‌ 





 @xvi 





உதவும்‌. கூடுதலாக விற்பனையாகும்‌ நாளிதழ்‌, வார இதழ்‌ என்ற . 
அடிப்படையில்‌ இவ்விரு இதழ்களின்‌ ஏ. பி. சி. சான்றிதழ்களை — 
நூலில்‌ வெளியிடத்‌ தோந்தெடுத்தேன்‌. : | 





விவரங்கள்‌ தந்து உதவிய அன்பர்கள்‌ பலர்‌ ஆவா, .: 
அனைவருக்கும்‌ என்‌ வண தக்கா செலுத்துகிறேன்‌. o 
அரசின்‌ செய்தித்துறை * ஸ்குரூடினி ஆபீசர்‌ ' திரு. பரஞ்ஜோதி 
அவர்கட்கும்‌ நூல்‌ அச்சாகுங்கால்‌, பெரிதும்‌ ஒத்துழைத்த 
ரத்தினம்‌ அச்சகம்‌ திரு. பாலகிருஷ்ணனுக்கும்‌ என்‌ நன்றியைத்‌ 
தெரிவித்துக்கொள்கிறேன. 














துணைவேந்தா ரல்‌ சலா நெ. து. சுந்தரவடிவேலு 
: அவர்கள்‌. இச்சொற்பொழிவுகளை நிகழ்த்த வாய்ப்புத்‌ தந்ததோடு, 
அணிந்துரையும்‌ அன்புடன வழிங்கியிருக்கிறார்கள்‌. மாணவராக 
இருக்கும்போதே வனமலர்ச்‌ சங்கம்‌ Amane தமிழ்‌ வ | 
பாடுபட்ட சிறப்பு இவர்களுக்‌ னு 
அவர்கள்‌ நடத்திய pies நாளிதழில்‌ nee யரா கம 
இவர்கள்‌ இருந்தமையால்‌, இந்நூலுக்கு அணிந்துரை எழுத. 
றிலும்‌. தகுதி பெற்றிருக்கிறாரகள்‌.  இருபதாண்டுகளுககும்‌ 
அறிந்த pe இவா களுடைய 




















1953 முதல்‌ நான்‌ சிந்தித்து வந்திருக்கும்‌ ஒரு பொருளைப்‌ 
பற்றிய கருத்துக்களுக்கு எழுத்து வடிவம்‌ கொடுக்கவும்‌ அத 
கருத்துக்களை ஆராய்ச்சியாளா முன்‌ படைக்கவும்‌ வாய்ப்புக்‌ கிடைக்‌ 


_ தமைக்கு மீண்டும்‌ என்‌ நன்றியைப்‌ புலப்படுத்திக்‌ கொள்கிறேன்‌. 
ee சோமலெ. 


Sastri Nagar Post Office Building, 


MADRAS-600020. 
(Phone: 413701) 









































MULTISCENTRE PUBLICATION 
7 This Certificate is isseed snbojeet i> the orovisions of the bye-law dated 10th Jaty 
1957 made by the Buresu's Counci! of Msnayement In exeroisa of the powers 

souferred on it by Articles 42 and 43 of the Articles of Associ iation of the Bureay 


Audit Bureau of Circulations Ltd. td. ௫ e 


Wakefield House, Ballard Estate, BOMBAY 1. ES 








© o ABC Certificate of _ DAILY TANT ee y ஷப டூ 





1. Address.» Rundalls Road, Madras-7 | வ்‌ Lanna ` 





ney | : ம்‌ Wa. ‘days Sun. 
2, Established 190? _ Languaga Tamil Price Upto 14.11i71-TSP iE 
From ISTITE 


3. Published frora Madras, Madurai, Coimbatore, Dail 
ublished fro NT தன்‌ of issue, ௮ aily 








eee ee 































Sia NI i 
ME 
= Ereg 


Cou, poa 
| Competitions | : 


| Gift 


‘ Insurance NIL Schemes 


Other 
Schemes 


Competitions NIL 5 : 











டன்ன of i Total Monthly ந AVERAGE NET SALES | Avenir Foi Two 
apliebia Net Bales : 
pi Ni 8 (At regular Trad Terms upto and including PREVIOUS PERIODS 
ay 211] 40% of Published Prices) = 


lanuary/june 
1971: 
017,201 


92 5 16 2 948 i f A திற க 

91.44 | 

oe 905 | July/December 

89,86,107 | 1970. 

90,984,215 | 290,914 
1,07,76,916 


Average 


5,60,89,032 |For Period  3,08,181 | 
6. Circulation outside the country of publication, if in excess of 5% of total net sales: 





Country: be 
Average net sales for period: 
9. Subscription copies: ea Wy ahs 5 2,179 
7 Average Trade Terms allowed to the Distributors oh ற்‌ 50.7% 

; 59 copies sold at the Minimum Trade Terms of E ETAS 1245% 
-96,844 copies sold at the Maximum Trade Terms of Se oh 40.04. 
& Average number sold at Trade Terms in excess of 40% and upto and including 50% Nil 
9: Average number sold at less than basic Retail Price ...- ... fe ne Nil 

10, Average number sold at less than ful] Subscription Rates .. ன்‌ Nil 


11. Average number distributed free to staff, or as exchange, voucher and 
complimentary copies re யமம்‌ 

| ற Authorised for issue by the Council of the Bures 

Dated, 25th February 1972 < ட s P TER | 

ப Secretary | 

‘This Certificate i» the COPYRIGHT Property of 


(3) Thanthi Trust 
and the Audit Bureau of Circulations Limited, Bombay. 







This Certificate is issued subject to the provisions of the bye-law dated 10th J 

= ul 
1957 made ty the Bureau’s Council of Management i in கம்பும்‌ of the Dower 
conferred on it by Atticles 42 and 43 of the Articles of Association of the Barean. 


Audit Bureau of Circulations Ltd. GB; i 


Wakefield House, Ballard Estate, BOMBAY |. 50/75 
ABC Certificate of __KUMUDAM 


Address 932, Purasawalkam High Road, Kilpauk, Madras-10 _ 


9.௪௧ 06 ஓசை ௨௪௮௪௮ ௪௧ 9 ௧௪ 9 ௭௩௨ ௪௪௮.௪ ௨ ௭௭. 


: : "Upto 6.12..73- 35p. 
Established 19. iene, canguage Tamil i From 13,12..73- 40p 


Published from. Madras பப 


Auditors R. Ramaswami, 131, Cherry Road, Salem-7 
SCHEMES FOR OBTAINING INCREASED CIRCULATION" 


Insorsnce- Gift Coupon. > i Pey-to-enter 
Schemes Schemes NIL | Competition | Free 


1. Number of 2. Toad ப்பது 


ண்ட (At rognlar Trade Terms upto and including 
y 40% of Published Prices 


January/june 
1973: 


4,70, 444 


19,30, 164 4,82, 221 
ere = 


September 
October 
November 


5,09,591 . 
5,14,061 4,357,689 
December 20, 71, 439 5 17 » 960! 


Circulation 5. Circulation outside the country of a if in excess of saaa னான of total net sales: Nil 
Country : 


A 
த 
4 
4 
5 
4 


Average net 88168 for period: 
Subscription copies: bee i ean ies se 5,821 
Average Trade Terms allowed to the Distributors ae Ce sia ce 25.1% 
4, 88,012 copies sold at the Minimum Trade Terms of en A ட 25.0% 
2, 259 copies sold at the Maximum Trade Terms of wis ő. 9% 
Average number sold at Trade Terms in excess of 40% and upto a including 50% ்‌ ச்‌ 
Average number sold at less than basic Retail Price... Cag ae ல. ர 
Average number sold at less than full Subscription Rates ... ; i 
Average number distributed free to staff, or as exchange, voucher and 


complimentary copies 827 


Authorised for issue by the Council of the Bureau 


கடட ச...” T l 


Signed ம்‌ 
Secretary 
This Certificate is the COPYRIGHT Property of 


Kumudam Publications Private Ltd, 


and the Audit Bureau of Circulations Limited Bombay. 





AUDIT BUREAU OF CIRCULATIONS LTD., BOMBAY. 
Details of Distribution and Territorial breakdown of Circulation 
Name of the publication: KUMUDAM, MADRAS 
! Average circulation for the Audit period: July-December 1973 : 5,02,204 
Date of the issue for which details of distribution are provided : 18th October .1973 
SECTION ‘‘A’"— Details of breakdown by distribution channels _ 


i Direct Agents and | — Railw 
: RIRN ப : f a 
பம்‌ ..Subseriptions Loe Hawkers | |. Booksta la | 


i. In the town of publication 5. ; i ° H i 
MADRAS |! 9: ்‌ 73,020 | 835 
2. In the State in which the towp : í 
of publication is situated: i Hite i 
TAMIL NADU | | 2 135 
(Excluding the town of publication į : i 
3. In other States : 
Andhra Pradesh 
Assam 


Bengal West 

Biha r 

Delhi 

Guja rat 

Haryana 

Himachal Pradesh 
Jammu & Kashmir 
Karnataka 

Kerala 

Madhya Pradesh 
Maharashtra 

Orissa 1 

Punjab 

Rajasthan 

Uttar Pradesb 
Andamans & Nicobar Is. 
Goa 

Manipur 

Meghalaya 

Nagaland 

Pondicherry 

Tripura 

Outside Indis : x 
Sri Lanka 73 4,000 


Nepal : 
Other Coantries : ante aig aie ட 1 at 3,821 பவ ELAES A RAES AA 4,044 
a - Total į 4,021 REET 1 6,626 4,95,922 


SECTION “B-I”—District-wise circulation in the State | SECTION ''B-1I1” District headquarters Tewna-wise circa 
in which the town of pulication is situated & in other states lation in the State of publication (500 copien er more) 


: Direct !Agents and! Railway ! Total : Direct Agents and, Railway 1 Total 
பண்டை களி! வெங்டி [அ os வள்ளை பணக களிட என்ப ப 


! Ambar F 673 
Madras i i 8365 : 74,148 Alandur ்‌ 1. 8460 
Arcot North : 600 ; 21,661 Arkonam ie 1,125 200 
Arcot South ! | 22 300 ! ‘22,879 Arcot : 1,380 
Chingleput 3 ; 150 ! 26,356 Arani : 900 
Coimbatore : i 68,292 Ambathur : 1,665 
Dharmapuri | 6,371 Avadi : i 
Kanyakumari : i i 6,980 Avanashi த 
Madurai i ; 41,221 Aruppukottai : 

Nilgiris i | 8205 Attur ; 
Ramnad i i ‘ i 19,248 Ambasamudram: 
Salem : i 28,217 | Ariyalur 
Tanjore i H H 37,302 Bhavani i 
Tirunelveli i ! 24,673 Bodinaickanur } 
Trichy ; | 35,056 | Chidhambaram ! 
: . © Conjeevaram : 
: Chingleput 
Combatore 
Cunmbam 
Coonoor 
Dharapuram 
Dharmapuri 
Cuddalore. 
Devakottai 
Dindigul 


மல்லன்‌. 


74,148 


3,43,361 


a எலல லமகலலலலைலைலைல ல லலமய ய யய, 


~ 


: | o i 
H ' ; i 
7 | ) 
i 3 
H 3 
i i 
i ர்‌ 
H | 


த. 3 
ட்‌ A 4 . . ்‌ 
ப கக ககக ககக oon 


i 





KUMUDAM, MADRAS 


SECTION ஏரா District headquarters Town-wise circulation in tne State of sion eo oom or more) 


Town . 


Ennore : 
Erode , i 
Edamaldipatty : 
3 Pudur : 
. Gudiyattam 
Ganapathy 
Gobichetti- i 
palayam | 
Golden Rock 
Katpadi ae 
Kalakourichy 
Kangeyam 
Kodumudi 
Kavundapadl 
Krishnagiri 
Kotagirt - 
Karaikudi 
Kumbakonam 
Koilpatty 
Karur 
Kulithalai 
: Lalgudi ~ 
Madurantagam : 
MottupalayAm, : 


Madurai i 


Melur 
Metturdam 

_ Mannargudi ; 
M SST Aram 


Namakkal- 
Nagapatnam 
Ootacamund 
Panruti 
Pallavaram 
Poonamallee 
Pollachi 
Podanur 
Palladam 
Pallipalayam 
Perur ; 
Periyanaickan- : 
` palayam: 
Palani í 
Periyakulam 
Paramknudi 
Pattukottéai 
Pugalur 
Pudukotti 
Ramnad 
Rajapslayam 
Rasipuram 
Singaperumal- : 
koil: 
Sathyamanga- ! 
id lam: 
Singarallur 
Sulur 
Srirangam 
Sattur 
Srivilliputhur 
Sivaganga 
Bivakasi 
Salom 
Sankaraidurg 


‘Agents and : 


Subscriptions: Hawkers.: 

1: 540: 

4 : 6,800 ! 
670 | 
1,160 : 


Railway 
: Book-stalls 


100 | 


Total 
‘Circulations ்‌ 


541 
6,904 


670 - 


. Town 


Shiyali 
Sankarankoil 
Shenkottah 
Tiruppattur 
Tiruvanna- 
malai ; 
Tirukkoillur : 
Trivellore : ` : 
Tiruvanmiyur : 
Tiruvattiyur : 
Tambaram 
Tiruppur 
Todiyalur 3 
Tiramhngalam : 
Teni ; 
படட 
yupparan- : 
டு டட 
Trichy i 


Tiruvarambur 5 


பல்க்‌ i 
iruppathur : 
TNS A. Dt.): 
Trichengode j; 
jruvarur 
Tanjore 

Tiruvady 

Tirunelveli 
Tiruchandur 
Tenkasi 


s resty 
Vellore 
Vaniyambadi 
Vriddhachalam } 
Villupuram 
Villiwakkam 
Virudunagar ; 
Vikkarama- } 

singapuram: 


௧௭௧௨௨௨௨௨௮௨ ௪௦௧௮௪4௮௧௮௮ 2௨௭௨ ௪௨௭௫௫௫௫௫75) 8 ந௧ 22 4௦௩௨ ௨௪௪ ௨௨௪ ௬௮௮௧௨௧௨௧௮௩. 


1 Railway 


Toral 


lls }Cirou! ation 


#6 ல௧௧௮௨௪௦௪௮௪22௦ 9௭௨௭822௪௬௪ EEE s DOTS 52௪௪ TTE TTET TELLETT 


LALIT ETT TTT] 


DILL ௪௮௮ ௨௨௨ ௨௨௨௨ ௨௨ ௨௩. 








' EUMUDAM, MADRAS 


SECTION “Co Tows-wise elrcalation ( 500 copies or more | outside the State of Pablication 


Town i_ Direct Agents and: Railwaly | Total 


| i Di iA Rail i Tow! 
pseriorions Flawkers : Bookstalls jC treulation. | Town t ireset gents and: Railway 


ட. ப தனல அறுக்க ee Ne E ஙு தில்‌ S SA E பம .. Subscriptions! ail aw hers, i bookstalls {Circulation 


ANDHRA PRADESH! | | KARNATAKA ம்‌ ie 
1,760 ; | “L761 | Bangalor 





New Delhi 





304 i. 3,200 ; 20 3,524 | orneR 1 


Chittoor i 1 i ப்ளை oe a | 15,425 | 850 ; 15,796 
Secunderabad : 7 2,872 ; 60 : 2'939 | -Mysore i 15. 92% i 20 : 960 
Waltair - i , ` 450 : : 100i. | '550.| Robertsonpet. .: 1,162 i 75 : 1,237 
BENGAL WEST 1 on ne ; ட ம்‌ | PONDICHERRY á: | | னி ப 
; க. | : ட்ட A Karaikal | > -i (1,035 : 1,035 
neces | Pe : | I o 

| oe 

ப 


KERALA 
Ernakulam- j ik 
Palghat 
Quilon 
Trivandrum 


I 860 : s : 871 .| 
h i 3,240. ௩௯1) 
A: 460 : 70 : 531 

8&8 =} i 2128 


“MALAYSIA : 7. 
Kulalumpur | 
Singapore ee a : -840 : 


ʻa 
“= 


1 
sS 
© 

S 


SRI LANKA : : | 
Colombo i 9 : 2,600 
Jaffna i r- 1 


கம்மி எலன்‌ ewe 


MAHARASHTRA i : fo) : i 
Greater B’bay : 99; 9,905 :! 160 | 
Poona 12 : 1,020 : 110 ; 


10,094 | 
1,142 | 


‘eae: 
ட்ப 
ஹ்‌ 
@ 
(7 
3 2 
க ௨௮௮௯ ௪௯௫ ௮௮ உ ௨௨௨௮ ௯௮ ௨.௮. 
“5ச௧நானை$9 54999 7448 224290 22028109௦2 2%9 29௦22 9 6626626646 662 TTT] 9699 ha 06964௧986580 
69 
~ 
S 
ca 





௧௪94௨௧௧௦46 ௧௧௧௩ல்‌ ௨668 et E e artene 56 ௪ ௨௨ ௧௨ ௨௩ஏக yess ௧௨௨௨௭௮௨௮௨௧ ௯௧௦௨௫௨௪ ௨௮௨ ௪௨௨௫௨௫ 


GUJARAT i | ; D 
Abmedabad F oo: : 568 | # 2 3 
| ்‌ | i 
i : i 
| : ; i 
: ! : 
7 | : : ்‌ j 
ai - ; 3 3 ் 
TS திவ னை கனு அல ல மை ஹே a வடி ஸை அ க அர்‌ ல. mero 3] கங்களை படப்பட ட cman eens என [உன * F 3) 
EE pe E வல ட ட பப்ப... ai = 





